த.பா.நி. ( க.வெ. ) வரிசை எண் - 336 


--- 


- 


முற்கால வடிவ கணிதமும் 
தற்கால வடிவ கணிதமும் 


பட்டப் படிப்பிற்குரியது 


( திருத்தப்பட்ட பாடத் திட்டத்தின் படி வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
செல்வி கே . ஜெகதாம்பாள் , எம்.ஏ. , எல்.டி. , 

முதல்வர் 
அரசினர் மகளிர் பயிற்சிக் கல்லூரி 

கோயம்புத்தூர் , 


நூல் 


இறுவனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தங்க கசம் 


First Edition - July , 1972 


T.N.T.B.S. ( C.P. ) No. 336 


© Tamil Nadu Text Book Society 


Classical and Modern Geometry 
SELVI K. JEGATHAMBAL 


Price Rs . 8.25 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the Cent 
rally Sponsored Scheme of Produc 
tion of books and literature in 
regional languages at the University 
level, of the Government of India in 
the Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture ), 
New Delhi. 


Printed by 
Jupiter Enterprises of Srinivasam Press , 
1 , Smith Lane , Madras- 2. 


இவ் 


" வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங் 

அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 
( தமிழகக் கல்வி - உள்ளாட்சித்துறை அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதிவே 
ராண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் பி.ஏ. 
வகுப்பு மாணவர்கள் தங்கள் பாடங்கள் அனைத்தையும் தமிழி 
லேயே கற்றுவந்தனர் . 1968 ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் 
புகுமுக வகுப்பிலும் ( P.U.C. ) 1969 ஆம் ஆண்டிலிருந்து பட்டப் 
படிப்பு வகுப்புகளிலும் அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . தமிழிலேயே கற்பிப் 
போம் என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , 
பிற பல துறைகளிலும் தொண்டு செய்வோர் இதற்கெனத் 
தந்த உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் 
தர முன் வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் 
காரணமாக இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் மன நிறை 
வும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . 
களை மாணவர்க்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் தேவை 
யான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக்கழகம் 
ஆண்டுதோறும் எடுத்துவரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் 
சொல்ல வேண்டும் . 

பலதுறைகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் எத்தனையோ 
நெருக்கடிகளுக்கிடையே குறுகிய காலத்தில் அரிய முறையில் 
நூல்கள் எழுதித் தந்துள்ளனர் . 
வரலாறு , அரசியல் , 

உளவியல் , பொருளாதாரம் , 
தத்துவம் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , 
பௌதிகம் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் ஆகிய எல்லாத் துறை 
களிலும் தனி நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் என்ற இரு 
வகையிலும் தமிழ் நாட்டுப் பாடநூல் நிறுவனம் வெளியிட்டு 
வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான முற்கால வடிவ கணிதமும் தற்கால 
வடிவ கணிதமும் என்ற இந் நூல் தமிழ் நாட்டுப் பாட நூல் 
நிறுவனத்தின் 336 ஆவது வெளியீடாகும் . இதுவரை 371 நூல் 
கள் வெளி வந்துள்னன . இந்நூல் மைய அரசு கல்வி , சமூக 
நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் , பல்கலைக்கழக நூல் 
கள் வெளியிடும் திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது . 

உழைப்பின் வாரா உறுதிகள் இல்லை ; ஆதலின் , உழைத்து 
வெற்றி காண்போம் . - தமிழைப் பயிலும் மாணவர்கள் உலக 
மாணவர்களிடையே சிறந்த இடம் பெறவேண்டும் . அதுவே 
தமிழன்னையின் குறிக்கோளுமாகும் . தமிழ் நாட்டுப் பல்கலைக் 
கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் நம் 
மனம் கலந்த நன்றி உரியதாகுக . , 


. 


பொருளடக்கம் 


பக்கம் 
I. இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றை 


களும் 


1 


II . 


வட்டங்கள் 


84 


157 


183 


261 


. 


III . வடிவொப்பு மையங்கள் 
IV . சமத் தொடுகோட்டச்சும் ஓரச்சு வட்டங்களும் 
V. தன் மாற்றம் 
கலைச்சொற்கள் ( ஆங்கிலம்- தமிழ் ) 

( தமிழ் - ஆங்கிலம் ) 
Bibliography 


344 


350 ) 


355 . 


1. இசைப்புள்ளி வரிசைகளும் 
கோட்டுக் கற்றைகளும் 


( Harmonic Ranges and Pencils ) 


புள்ளி வரிசை 


| 


ஒரு நேர்கோட்டில் அமைந்த புள்ளிகளின் தொகுப்பு 
புள்ளி வரிசை ( Range of Points ) எனப்படும் . இதனைச் சாதா 
ரணமாக வரிசை ( Range ) என்றும் சொல்வோம் . 


A 


B 


C 


DE 


F 


G 


படம் 1 


A , B , C , D , E, F , G என்னும் புள்ளிகள் ஒரு நேர்கோட் 
டில் இருப்பதால் ABCDEFG ஒரு புள்ளி வரிசை . இந்த நேர் 
கோட்டில் அநேக புள்ளி வரிசைகள் இருக்கின்றன . 


( உ - ம் ) : ABC , BCDE , DEFG , ACEFG , ACED , BFDE , 
FDGBA முதலியன அக்கோட்டில் காணப்படும் சில புள்ளி 
வரிசைகள் . 


குறிப்பு : ( 1 ) புள்ளிகளைத் தனித்தனியே குறிப்பிடும் 
போது A , B , C , D , E என்னும் புள்ளிகள் என்றும் , வரிசை 
யைக் குறிப்பிடும்போது ABCDE என்னும் புள்ளி வரிசை 
என்றும் குறிப்பிடுகிறோம் . 


( 2 ) புள்ளிகளை இடமிருந்து வலமாக ஒரே ஒழுங்கில் தான் 
எழுதவேண்டும் என்பதல்ல . மாற்றியும் எழுதலாய் . ACBD 

1 


2 

முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
என்று எழுதினால் முதலில் A யிலிருந்து C க்கும் , அதன் பிறகு , 
B க்கும் , அதன் பிறகு D க்கும் செல்வதாக அர்த்தம் கொள் 
ளலாம் . 


* 


நேர்கோடுகளுக்கு அளவும் திசையும் உண்டு . இரண்டு 
புள்ளிகளைச் சேர்க்கும் நேர் கோட்டுக்கு இடமிருந்து வலமாகச் 
செல்லும்போது அதன் அளவை நேர்க்குறி ( Positive ) யிட்டும் , 
வலமிருந்து இடமாகச் செல்லும் போது அதன் அளவை எதிர்க் 
குறியிட்டும் ( Negative ) எழுதுவது வழக்கம் . 

( உ - ம் ) : AB , BC , CD , AC , BF முதலியன பாஸிடிவ் 
( அல்லது ) நேர் அளவுகள் உள்ளவை ( Positive ) . 


BA , CB , DC , FA , FB முதலியன நெகடிவ் ( அல்லது ) 
எதிர் அளவுகள் உள்ள வை ( Negative ) . 


ஏதாவது ஒரு நேர்கோட்டை ஒரு திசையில் அளக்கும் 
போது அதைப் பாஸிடிவ் ( நேர் ) என்று கொண்டால் , அதற்கு 
எதிர்த் திசையில் அளக்கும்போது அதை நெகடிவ் ( எதிர் ) 
என்று கொள்வது மரபு . 


A 


C 


B 


D 


படம் 2 


( உ - ம் ) : படம் 2 ல் AB , CD பாஸிடிவ் என்றால் , BC , DC 
முதலியவை நெகடிவ் . 


கோட்டுக் கற்றைகள் 


ஒரு புள்ளி வழிக் கோடுகளின் தொகுப்பு ஒரு கோட்டுக் 
கற்றை எனப்படும் . சாதாரணமாக இதைக் கற்றை என்றும் 
சொல்வோம் . ஒரு கோட்டுக் கற்றையிலுள்ள கோடுகளுக்குக் 
கதிர்கள் ( Rays ) என்றும் சொல்வதுண்டு. 


படம் 3 இல் OA , OB , OC , OD , OE , OF , OG ஒரு கோட்டுக் 

3 , 
கற்றையிலுள்ள கதிர்கள் . இதை 0 ( A , B , C , D , E , F ) என்று 
குறிப்பிடுகிறோம் . 0 [ A , B , C , D ) , 0 (B , C , D , E, F ) , 0 ( A , C , 
E, F , D ) , 0 ( B , D , E , F ) , 0 (D , F, B, C ) , 0 ( F , B , C , A ) 
முதலியவையும் இப்படத்திலுள்ள சில கோட்டுக் கற்றைகள் 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


குறிப்பு : இக்கோடுகளை இடமிருந்து வலமாக ஒரு ஒழுங் 
கில் தான் எழுத வேண்டும் என்பதல்ல . மாற்றியும் எழுத 


F 


3 


படம் 3 


லாம் . 0 ( B , D , E , F ) என்று எழுதினால் முதலில் OB , பிறகு 
OD , பிறகு OE , பிறகு OF இவற்றின் இடங்களுக்கு ஒரு கோட் 
டைச் சுழற்றுவதாக அர்த்தம் கொள்ளலாம் . 


கோணங்களின் திசைகள் 

கோணங்களுக்குக்கூட அளவும் திசையும் உண்டு. ஒரு 
கோணத்தை இடமிருந்து வலமாக அதாவது இடஞ்சுழியாக 
அளந்தால் அது பாஸிடிவ் ( Positive ) அல்லது நேர்க்குறியுடை 
யது என்றும் , வலமிருந்து இடமாக அதாவது வலம் சுழியாக 
அளந்தால் அது நெகடிவ் ( Negative ) அல்லது எதிர்க்குறி 
யுடையது என்றும் சொல்கிறோம் . வலம் சுழி என்பது கடி 
காரத்தின் முள் நகரும் திசை என்பதையும் , இடஞ்சுழி என்பது 
அதற்கு எதிர்த்திசை என்பதையும் அறிக . 


( உ - ம் ) : படம் 3 ல் ZAOB , ZCOD , ZCOF , ZCOF 
முதலியன பாஸிடிவ் ; / BOA , Z DOA , Z FOC முதலியன 
நெகடிவ் . 


நேர்கோடுகளை a , b , c என்று சிறிய எழுத்துக்களாலும் 
குறிக்கலாம் . ஒரு புள்ளி வழிச் செல்லும் கோடுகள் a , b , c , d , 
e , f ஒரு கோட்டுக் கற்றையை உண்டாக்கு கின்றன . ஒரு 
கோட்டுக் கற்றையை abcdef , abcd , cdbfe என்று குறிக்கிறோம் . 


குறிப்பு : கோடுகளைத் தனித்தனியே எழுதும்போது a , b , 
c , d , e என்று குறியிட்டும் , கோட்டுக் கற்றையைக் குறிக்கும் 


4 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


உள்ள 


& , 5 
போது abcd , bcdfe என்றும் எழுதுவதைக் கவனிக்கவும் . 

கோணத்தை 
என்னும் 2 கோடுகளுக்கு இடையே 
as என்று குறிக்கிறோம் . 

0 


Q 


C 


படம் 4 


முக்கோணத்தின் பரப்பின் திசை 

ஒரு முக்கோணத்தின் பரப்புக்கும் அளவும் திசையும் 
ண்டு . ஒரு முக்கோணத்தைச் சுற்றி வரும் போது அது 
இடது பக்கத்தில் இருந்தால் அதன் பரப்பு பாஸிடிவ் என்றும் , 
அதை வலமாகச் சுற்றினால் அதன் பரப்பு நெகடிவ் என்றும் 
சொல்கிறோம் . கடிகாரத்தின் முள் நகரும் திசைக்கு எதிர்த் 
திசையில் சுற்றினால் பாஸிடிவ் என்பதையும் , கடிகாரத்தின் 
முள் நகரும் திசையில் சுற்றினால் நெகடிவ் என்பதையும் 
காண்க . 


BB 


படம் 5 


மேற்கண்ட படத்தில் AABC பாஸிடிவ் என்றும் , A ACB 
நெகடிவ் என்றும் அறிக . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


5 


குறுக்கு விகிதம் ( Cross Ratio ) 


A 


B 


D 


படம் 6 


ABCD என்னும் புள்ளி வரிசையை எடுத்துக் கொள் வோம் . 

AB.CD 
அதில் 

என்னும் விகிதத்தை ABCD என்ற புள்ளி வரி 
AD.CB 
சையின் குறுக்கு விகிதம் ( Cross Ratio ) என்று சொல்கிறோம் . 


B 


D 


படம் 7 


அதை ( ABCD ) என்று எழுதுகிறோம் . குறுக்கு விகிதத்தை 
ஞாபகத்திலிருத்தும் சுலப வழி : ஒரு வட்டத்தில் A , B , C , D 
என்னும் புள்ளிகளை ஒரே ஒழுங்கில் வலஞ்சுழியாகக் குறிக்க 
வும் . குறுக்கு விகிதத்தில் தொகுதி AB.CD என்று A யிலிருந்து 
ஆரம்பித்து வலஞ்சுழியாகவும் , பகுதி AD.CB என்று A J 
லிருந்து ஆரம்பித்து இடஞ்சுழியாகவும் எழுதினால் குறுக்கு 
விகிதம் கிடைக்கும் . 


குறிப்பு : AC என்னும் நேர்கோட்டை B என்னும் புள்ளி 
யில் உட்புறமாக AB : BC என்னும் விகிதத்திலும் , D என்னும் 
புள்ளியில் வெளிப்புறமாக AD : DC என்னும் விகிதத்திலும் 
பிரித்தால் , இந்த இரண்டு விகிதங்களுக்கும் உள்ள விகிதம் 
AB AD 


BC * DC ஆகும் . 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


AB . 


DC 
BC . AD 


AB . CD 
AD . CB 


-- 


குறுக்கு விகிதம் ( AB C D ) 
ஆகவே 

குறுக்கு விகிதம் , ஒரு நேர்கோட்டை 2 புள்ளிகளில் 
பிரிக்கும் விகிதங்களின் விகிதமாகும் . 


இசைப்புள்ளி வரிசை ஹார்மோனிக் வரிசை ( Harmonic 
Range ) 
நான்கு புள்ளிகள் கொண்ட 

ஒரு புள்ளி 

வரிசையின் 
குறுக்கு விகிதம் - 1 ஆனால் , அது இசைப்புள்ளி வரிசை 
அல்லது ஹார்மோனிக் வரிசை ( Harmonic Range ) ஆகும் . 


- 
- 


* 


- 


AB.CD ஒரு இசைப்புள்ளி வரிசை என்றால் 

AB .. CD 
( A B C D ) 1. ( அ - து ) 

1 
AD . CB 
AB CD 

1 . 
AD CB 
AB 

AD 
BG 

DC 


1 


- 


-- 


- ப 


- 


- 


AB 
BC 


AD 
CD 


- 


B யும் D யும் AG யை உட்புறமாகவும் , வெளிப்புற 
மாகவும் ஒரே விகிதத்தில் பிரிகின்றன . ஆகவே , ஒரு நேர் 
கோட்டை உட்புறமாகவும் , வெளிப்புறமாகவும் ஒரே விகிதத் 
தால் பிரித்தால் கிடைக்கும் புள்ளிவரிசை இசைப்புள்ளி 
வரிசை ( ஹார்மோனிக் வரிசை ) ஆகும் . 


குறுக்கு 


இசைப்புள்ளி வரிசையை AC , BD என்றும் , 
விகிதத்தை ( AC , BD ) என்றும் குறிப்பதும் உண்டு . 


வரை 


இதிலிருந்து இசைப்புள்ளி வரிசைக்கு மற்றொரு 
யறையும் ( Definition ) கிடைக்கிறது . 


இசைப்புள்ளி வரிசை 

ஒரு நேர்கோட்டை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் 
இரண்டு புள்ளிகளில் ஒரே விகிதத்தில் பிரித்தால் கிடைக் 
கும் புள்ளி வரிசை இசைப்புள்ளி வரிசை ஆகும் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


7 


- 


AC யை , B , D என்றும் புள்ளிகளில் 

AB AD 

BC CD 
என இருக்கும்படி பிரித்தால் , 
AB 

AD 
BC 

DC 
AB . DC 

1 
BC AD 
AB . CD 

1 
AD CB 
( அ - து ) ( ABCD ) - 1 , 
AC யை B யும் D யும் இசையாக அல்லது ஹார்மோனிக் 
காகப் ( Harmonic) பிரிக்கின்றன என்று சொல்கிறோம் . 


- 


- 


- 


இசைத்துணைப் புள்ளிகள் ( Harmonic Conjugates ) 

ஒரு நேர்கோட்டை இசையாகப் பிரிக்கும் இரண்டு புள்ளி 
களுக்கு இசைத் துணைப் புள்ளிகள் ( ஹார்மோனிக் காஞ்சு 

கேட் ) என்று பெயர் . 
( 1 ) AC யை , B , D இசையாகப் பிரித்தால் , BD யை , A , C 
சையாகப் பிரிக்கும் . 

( AC , BD ) - 1 . 
ஃ ( ABCD )) 

CD 
( அ - து ) 

AD , CB 


- 


. 


1 . 


AB , 


1 . 


- 


கோடுகளின் திசைகளை மாற்ற 

BA .. DG 

1 . 
DA . BC 

BA . Do 
( அ - து ) 

1 . 
BC . DA 
( அ - து ) ( BADC ). 1 . 
( அ - து ) A யும் C யும் B யை ஹார்மோனிக்காகப் பிரிக் 


-- 


- 


கின்றன . 


( 2 ) AC யை B , D இசையாகப் பிரித்தால் , AC யை D , B யும் 
இசையாகப் பிரிக்கும் . 

( ABCD ) = - 1 . 
AB . CD 

1 . 
AD . CB 


--- 


- 


8 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


1 . 


பின்னத்தைத் தலைகீழாக மாற்ற , 

AD . CB 

AB . CD 
( அ - து ) ( ADCB ) 1 . 

ஃ D , B என்னும் புள்ளிகள் AC யை 
பிரிக்கின் 

றன . 


- 


ஹார்மோனிக்காகப் 


கோட்டுக் கற்றையின் குறுக்கு விகிதம் 


p 


el 


S 


படம் 8 


0 ( P , Q , R , S ) ஒரு கோட்டுக் கற்றை . 
அதன் குறுக்கு விகிதம் 

sin POQ, sin ROS 

sin POS . sin ROQ 
கோட்டுக் கற்றையின் குறுக்கு விகிதத்தை 0 ( PQRS ) 
என்று குறிப்பிடுகிறோம் . 

sin POQ . sin ROS 
ஃ 0 ( PQRS ) 

sin POS . sill RUQ 
இதிலுள்ள நேர் கோடுகளை p , q , r , s என்னும் எழுத்துக்களில் 
குறித்தால் , குறுக்கு விகிதத்தை ( pqrs ) என்று எழுதுகிறோம் . 

sin pg . sin rs 
( pqrs ) 

sin ps . sin rg 


. : 


இசைக் கோட்டுக் கற்றைகள் 

இசைக்கோட்டுக் கற்றையின் குறுக்கு விகிதம் 
-1 க்குச் சமமானால் அது இசைக் கோட்டுக் கற்றை அல்லது 
ஹார்மோனிக் கற்றை (Harmonic Pencil ) எனப்படும் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


9 


ஆகவே , 0 ( ABCD ) இசைக் கோட்டுக் கற்றை ஆனால் 

sin AOB sin COD 
sin AOD sin COB 


இசைத் துணைக் கோடுகள் ( Harmonic Conjugates ) 

OB , OD என்னும் கோடுகள் கோணம் A0C யை இசை 
யாகப் பிரிக்கின்றன . ஆகையால் அவற்றை இசைத் துணைக் 
கோடுகள் ( Harmonic Conjugates ) என்று சொல்கிறோம் . 

ஒரு கோணத்தை இசையாக ( ஹார்மோனிக்காக பிரிக் 
கும் கோடுகள் இசைத் துணைக்கோடுகள் எனப்படும் . 
0 ( ABCD ) என்னும் குறுக்கு விகிதத்தை 

O ( AC , BD ) என்றும் குறிப்பிடலாம் . 


குறிப்பு : ( 1 ) இசைக் கோட்டுக் கற்றையை pqrs என்றும் 
குறிப்பிட்டால் , அதன் குறுக்கு விகிதம் 
( pqrs ) 

sin 54 • sills 
sila is • silare 

1 . 
( 2 ) ( pqrs ) என்னும் குறுக்கு விகிதத்தை 

( pr , qs ) என்றும் எழுதலாம் . 


தேற்றம் 1 

A , B , C என்னும் மூன்று புள்ளிகள் அமைந்த 
நேர்கோட்டில் ( A B C D ) , ( A B C E ) க்குச் சமமாக இருக்கும் 

என்னும் இரண்டு புள்ளிகள் இருந்தால் அவை 
ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தும் . 


படி D , E 


AA 


B 


C 


DE 


படம் 9 


- 


கொள்கை : A , B , C , D , E ஒரு கோடமைந்த 5 புள்ளி 
கள் , 

( ABCD ) ( ABCE ) 
நிரூபிக்க : D , E யின் மேல் பொருந்தும் என . 
நிரூபணம் : ( ABCD ) ( ABCE ) 

AB , CD ABCE 
AD . CB AE , CB 


= 


10 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


AB 

என்னும் பொது விகிதத்தை நீக்க , 
CB 

CD CE 
AD AE 

4E AD 
. 

CE CD 
அதாவது AC என்னும் நேர்கோட்டை வெளிப்புறமாக E யும் , 
உட்புறமாக D யும் ஒரே விகிதத்தால் பிரிக்கின்றன . 

D , E என்பவை ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தும் . 


- 
- 


தேற்றம் 2 

ஒரு கோட்டில் அமைந்த A , B , C , D என்னும் நான்கு 
புள்ளிகள் , AP , AC , AD ஹார்மோனிக் இசைத் தொடரில் 

இருந்தால் , ABCD ஒரு ஹார்மோனிக் இசைப் 
புள்ளி வரிசையாகும் 


உள்ளபடி 


A 


C 


D 


படம் 10 


கொள்கை : ( 1 ) A , B , C , D ஒரு கோடமைந்த நான்கு 
புள்ளிகள் . 


1 


2 


( 2 ) 


1 
AB 


+ AD 


AC 


நிரூபிக்க : ( ABCD ) = - 1 என . 
நிரூபணம் : 

1 

1 
AB AD AG 


2 


+ 


- 


1 


1 
AB 


+ 


* 


- 


1 

+ 
AG 


1 
AC 


AD 


1 


1 
AG 


AB 


1 1 
AC AD 
AD-- AC 
AC . AD 


AG - AB 
AB • AC 


BC 
AB . AG 


CD 
AG . AD 


- 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


கா 


. AC யை நீக்கினால் 

BG CD 

AB AD 
1 CD AD . BC 
ABCD 

1 . 
AD . BC 

AB , CD 
BC யின் திசையை மாற்ற 

AD . CB 
( அ - து ) ( ABGD ) 1 .. 


கா 


- 
க 


1 . 


--- 


+ 


THU 


என .. 


இத்தேற்றத்தின் மறுதலை 

ABCD ஒரு இசைப்புள்ளி வரிசை ஆனால் AB , AC , AD 
இசைத் தொடர் ஆகும் . 
குறிப்பு : அதே படம் பார்க்கவும் . 

( ) 

1 1 2 
நிரூபிக்க : 

AB AD AC 
ரூபணம் : ( ABCD )) 1 . 

AB . CD 
AD . CB 

AB AD 
CB CD 
AB AD 
BC CD 


- 


1 . 


| 


- 
- 


- 


BC 
AB 


CD 
AD 


BC 
AB . ACT 


- 


- 


|| 


ஆனால் 


BC 
AB . AC 


GD 
AD . AC 

1 1 
AB AG 

1 1 
AC AD 

1 1 
AG AD 


CD 
AD . AC 


- - 


- 


|| 


1 
AB 


1 
AC 


- 


- 


கா 


1 


1 


2 


* 


AB + AD 


AC 


( நி . வே . ) 


12 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


* ABCD என்னும் புள்ளி வரிசையிலுள்ள 

24 குறுக்கு 
விகிதங்கள் 

A , B , C , D என்னும் புள்ளிகளை , அவற்றின் வரிசையை 
மாற்றி , 14 அல்லது 24 வரிசைகளாக எழுதலாம் . ஆகவே 
24 குறுக்கு விகிதங்கள் கிடைக்கும் . அவற்றில் சமகுறுக்கு 
விகிதங்கள் நான்கு நான்காக 6 தொகுப்புகள் ( Sets ) கிடைக் 
கும் . அவற்றைக் கீழே காணலாம் . 

( 1 ) ( ABCD ) = ( BADC ) ( CDAB ) ( DCBA ) 
( 2 ) ( ABDC ) = ( BACD ) ( CDBA ) ( DCAB ) 
( 3 ) ( ACBD ) ( BDAC ) ( CADB ) = ( DBCA ) 
( 4 ) ( ACDB ) | ( BDCA ) ( CABD ) ( DBAC ) 
( 5 ) ( ADBC ) = ( BCAD ) = ( CBDA ) = ( DACB ) 

( 6 ) ( ADCB ) = ( BCDA ) = ( CBAD ) ( DABC ) 
ஒவ்வொரு எழுத்தையும் முதலெழுத்தாகக் கொண்டு 6 குறுக்கு 
விகிதங்கள் உள்ளன . அவை ஒன்றுக்கொன்று சமம் அல்ல . 


= 


- 


1. ( 

( ABCD ) = A என்போம் . 
( BADC) என்னும் குறுக்கு விகிதம் முதலிரண்டு எழுத்துக் 
களை மாற்றியும் கடை இரண்டு எழுத்துக்களை மாற்றியும் 
போட்டதால் உண்டாகியது . 

BA . DC 
( BADC ) 

BC . DA 
( -AB ) . ( -CD ) 
( -AD !. ( - CB ) 
AB . CD 
AD . CB 
.. 


2. ( CDAB ) என்னும் குறுக்கு விகிதம் ( ABCD ) யிலிருந்து 
முதலிரண்டு எழுத்துக்களைக் கடையிலும் கடையிரண்டு எழுத் 
துக்களை முதலிலும் மாற்றி எழுதியதால் உண்டாகியது . 

CD . AB 
(CDAB) 

CB . AD 
AB . CD 
AD CB 
( ABCD ) 
= 1 . 


சைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


18 


3. ( DCBA ) என்னும் குறுக்கு விகிதம் ( CDAB ) என்னும் 
குறுக்கு விகிதத்திலிருந்து முதலிரண்டு எழுத்துக்களை மாற்றி 
யும் , கடையிரண்டு எழுத்துக்களை மாற்றியும் போட்டதால் 
உண்டாகியது . இதையே ( ABCD ) என்னும் குறுக்கு விகிதத்தி 
லிருந்து எல்லா எழுத்துக்களையும் வலமிருந்து இடம் எழுதினால் 
கிடைக்கும் . 

DC . BA 


( DCBA ) = DA . BC 


B4.DC 
DA . BC 


- 
- 


- 


- 


( - AB ) . ( - CD ) 
( - AD ) . ( -CB ) 
AB . CD 
AD . CB 

2 . 
இதிலிருந்து , 

( ABCD ) ( BADC ) ( CDAB ) (DCBA ) = > என்று 
தெரிகிறது . 

மற்ற 5 வரிசைகளிலுள்ள குறுக்குவிகிதங்களும் கூட முதல் 
வரிசையி லுள்ள குறுக்கு விகிதக் திலிருந்து கிடைக்கப் பெற்ற 
குறுக்கு விகிதங்கள் என்பதை 

மாணவர்கள் 
பார்க்கலாம் . 


சம் 


சரி 


சம குறுக்கு விகிதங்கள் எழுதும் சுலப வழி : 


B 


D 
படம் 11 


14 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


A , B , C , D என்னும் 4 புள்ளிகளை வரிசைக் கிரமமாக ஒரு 
வட்டத்தில் குறிக்கவும் . அப்பொழுது ( ABCD ) க்குச் சமமான 
குறுக்கு விகிதங்கள் பெறும் வழி . 

A , C யில் ஆரம்பிக்கும் குறுக்கு விகிதங்கள் , வலஞ் 
சுழியாகச் சென்றால் கிடைக்கும் . ( ABCD ) , ( CDAB ) B , D யில் 
ஆரம்பிக்கும் குறுக்கு விகிதங்கள் இடஞ்சுழியாகச் சென்றால் 
கிடைக்கும் ( BADC ) , DCBA ) 
ஃ ( ABCD ) ( CDAB ) ( BADC ) 

( DCBA ). 
ஈண்டாவது வரிசையை எடுத்துக்கொள்வோம் . 


படம் 12 


- 


மேற்கண்ட முறையை அனுசரித்து எழுத , ( ABDC ) 

) 
( DCAB ) ( BACD ) ( CDBA ) என்பது கிடைக்கிறது . 

இதே முறையை அனுசரித்து மாணவர்கள் மற்ற வரிசை 
களிலுள்ள 

குறுக்கு விகிதங்களையும் எழுதிச் சரி 
பார்க்கலாம் . 


சம 


24 குறுக்கு விகிதங்களின் மதிப்புகள் 

( ABCD ) = > என்போம் .. 
1. முன்னே பார்த்தபடி , 


A 


B 


C 


D 


படம் 13 


( ABCD ) 


( BADC ) 


** 


( CDAB ) 


( DCBA ) = X . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


15 


- 


னால் 


- 
Hate 


- 


2. ABCD என்பது ஒரு புள்ளி வரிசை . 

AB . CD + BC . AD + CA . BD 
AB ( AD - AC ) + ( AC - AB ) AD - AC ( AD - AB ) 
= AB.AD- AB.AC + AC.AD-AB.AD-AC.AD + AC.AB 

0 

AB . CD + BC . AD + CA . BD 0 . 
வற்றை AD • BC ஆல் வகுக்க , 
AB.CD 

CA.BD 
+1+ 

0 . 
AD.BC 

AD.BC 
CA.BD 

AB.CD 
AD.BC 

AD.CB 

1 ( ABCD ) 
CA.BD 

AC.BD 
AD.BC AD BC 

( ACBD ) 
( ACBD ) 1 ( ABCD ) 

= 1 -A . 
( ACBD ) என்னும் குறுக்கு விகிதம் , ( ABCD ) யிலிருந்து , 
இடையிலுள்ள இரண்டு எழுத்துக்களையும் மாற்றுவதால் 
உண்டானது . 

ஆகையால் , மதிப்புள்ள் ஒரு குறுக்கு விகிதத்தில் இடை 
யிரண்டு எழுத்துகளையும் மாற்றினால் கிடைக்கும் குறுக்கு 
விகிதத்தின் மதிப்பு = 1 -X . 

-I 
* . 3 வது வரிசையிலுள்ள , 

( ACBD ) (( BDAC ) (CADB) ( DBCA ) 1 - . 
3. 6 வது வரிசையிலுள்ள ( ADCB ) யை எடுத்துக் கொள் 
வோம் . 

AD.CB 
( ADCB ) 

AB.CD 

1 
( ABCD ) 
1 
A 


3 


- 


- 


- 


( ADCB ) என்னும் குறுக்கு விகிதம் , ( ABCD ) என்னும் 
குறுக்கு விகிதக்திலிருந்து இரண்டாவது , நான்காவது எழுத் 
துக்களை மாற்றி எழுதியதால் ஆகியது . 


16 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


ஆகையால் மதிப்புள்ள ஒரு குறுக்கு விகிதத்தில் 
இரண்டாவது 

எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் 
பாற்றி எழுதியதால் கிடைக்கும் குறுக்கு விகிதத்தின் மதிப்பு 
1 
ஆகும் . 

--- II 


-- 


. 


6 வது வரிசையிலுள்ள 


( ADCB ) = (BCDA ) = ( CBAD ) = ( DABC ) = 1 


4. இப்பொழுது ( ACBD ) என்னும் குறுக்கு விகிதத்தில் 
ரண்டாவது எழுத்தையும் நான்காவது எழுத்தையும் மாற்றி 
யைமத்தால் ( ADBC ) என்னும் குறுக்கு விகிதம் கிடைக்கும் . 

1 
ஃ ( ADBC ) யின் மதிப்பு 

ஆகும் . 

1 
5 வது வரிசையிலுள்ள 

1 
( ADBC ) = ( BCAD ) = ( CBDA) ( DACB ) 

1 


ந e 


வ 


-- 


5. ( ADCB ) = 1 . 


1 


. 


தில் இடையெழுத்துக்களை மாற்றி யமைத்தால் 
II இலிருந்து ( ACDB ) 1 . 

A 

என்று தெரியும் . 
4 வது வரிசையிலுள்ள , ( ACDB ) ( BDCA ) 

1 . 
( CABD ) ( DBAC ) 1 


- 


- 


* 


| 


A - 1 


- 


6. ( ACDB ) 


A 
> 


தில் உள்ள இரண்டாவது நான்காவது 

எழுத்துக்களை 
மாற்றியமைத்தால் கிடைக்கும் ( ABDC ) என்னும் குறுக்கு 
விகிதத்தின் மதிப்பு 


ஆகும் . 


(I- ஐ உபயோகிக்க ) . 


... 


A 





- 


- 


1 


CC , 
இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

2 வது வரிசையிலுள்ள 
( ABDC ) (BACD ) ( CDBA) ( DCAB ) 

A 

A - 1 
மேற் கண்டவற்றைத் தொகுத்துக் கீழ்க்கண்ட அட்ட 
வணையில் குறிப்பிட்டுள்ளோம் . 
சம குறுக்கு விகிதங்கள் 

மதிப்பு 
( ABCD ) | ( BADC ) ( CDAB ) | ( DCBA) 

A - 
( ACBD ) | ( BDAC ) ( CADB ) ( DBCA ) 1 - A • 
( ADCB ) | ( BCDA ) ( CBAD ) (( DABC ) 

1 

1 
( ADBC ) ( BCAD ) ( CBDA ) ( DACB ) 

1 

1 
( ACDB ) | ( BDCA ) ( CABD ) ( DBAC ) 1 

A 
( ABDC ) ( BACD ) 

A 
( CDBA ) ( DCAB ) 
சம இசைப்புள்ளி வரிசைகள் 

( ABCD ) = - 1 என்றால் , மேற்கண்ட அட்டவணையிலிருந்து 
(BADC ) முதலிய 8 குறுக்கு விகிதங்கள் சமம் என்று தெரிகிறது . 
இதிலிருந்து ( BADC ) = -1 ஆகையால் AC யை B , D ஹார் 
மோனிக்காகப் பிரித்தால் , BD யை A , C ஹார்மோனிக்காகப் 
பிரிக்கும் என்று தெரிகிறது . 

மாதிரி 1 
1. ABC என்னும் முக்கோணத்தில் A ,, B,, C , முறையே 
வழிக் கோடுகள் . B. , C , என்பன BC யை A , என்னும் புள்ளி 
யில் வெட்டுகிறது . ( EC , A , A , ) இசைப்புள்ளி வரிசை என்று 
நிரூபிக்கவும் . 


11 


4 


18 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : ( 1 ) AA ,, BB ,, CC , ஒரு புள்ளி வழிக் கோடு 

கள் . 


( 2 ) C , B ,, BC யை A , வில் சந்திக்கிறது . 


A 


B 


பட 14 


என 


நிரூபிக்க : ( BA , CA , ) 1 
நிரூபணம் : 
AA ) , BB ,, CC , ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 

சீவாவின் தேற்றப்படி ( Ceva s Theorem ) 
BA , CB , AC ) 

= + 1 . 
A , C - B.A AC , B 


. 


க 
- 


- 


இன்னும் , C , B , என்னும் கோடு , BC யை A , வில் சந்திக்கிறது . 

மெனிலாஸ் தேற்றப்படி ( Menelaus Theorem ) 
BA , CB , AC , 

= -1 . 
A , C . BA C , B 

( 2) 


( 1 ) , ( 2 ) இந்தச் சமன்பாடுகளில் உள்ள பொது விகிதங் 
களை நீக்க , 

BA , BA , 

A , C ) A , C 
( அ - து ) : A ,, A , என்னும் புள்ளிகள் BC யை உட்புறமாக 
வும் , வெளிப்புறமாகவும் ஒரே விகிதத்தில் பிரிக்கின்றன . 

BA , CA , ஹார் மோனிக் வரிசை அல்லது இசைப்புள்ளி 
அரிசை . 

( BA , CA , ) = - 1 . 


.. 


சைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


13 . 


மாதிரி 2 


. 


ABCD ஒரு இசைப்புள்ளி வரிசை ; P அதே நேர் கோட் 
டில் உள்ள ஒரு புள்ளி . 
2 PC PB PD 

+ என நிரூபிக்கவும் . 
AG AB 

AD 


- 





P 


A 


B C 


D 


படம் 15 


- 


1 . 


கொள்கை : ( 1 ) ( ADCD ) 

( 2 ) P என்பது ABCD என்னும் நேர்கோட்டில் 


ஒரு புள்ளி . 


நிரூபிக்க : 


2PC PB 

PB . PD 

+ என . 
AC AB AD 


- 


- 


1. 


நிரூபணம் : ( ABCD ) 

2 1 1 
Ac = AB 

+ 

AD 
2 PC PC PC 

+ 
AC AB AD 
PB + BC PD - CD 

+ 
AB 

AD 
PB PD BC CD 
AB + AD + AB - AD 


- 


ABCD ஒரு இசைப்புள்ளி வரிசை 

AB 

AD 
BC CD 
BC CD 
AB AD 
BC CD 

0 
AB AD 


PB 


PD 


2 PC 
AG 


+ -AD 


- 


AB 


20 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


பயிற்சி 1 ( a ) 
1. 

ABCD ஒரு இசைப் புள்ளி வரிசை என்றால் 
AC . BD = 2 AD . CD = 2 AD . BC என்று நிரூபிக்க . 

2. குறுக்கு விகிதம் ( ABCD ) 2 என்றால் , குறுக்குவிகிதம் 
( ABCD ) ( ABCD ) என்று நிரூபிக்க . 

3. ( AIBCD ) = 2 என்றால் , BDAC இசைப்புள்ளி வரிசை 
என நிரூபிக்க . 


AD , BE , CE முக்கோணம் ABCயின் குத்துக் கோடுகள் . 
EF , BC யை D , இல் சநதிக்கிறது . BC , DD , ஹார்மோனிக் வரிசை 
என நிரூபிக்க .. 


பயிற்சி 1 ( b ) 
1 . A ABC யில் , A ,, A , ; B1 , B , ; C. , C , முறையே BC , 
CA , AB என்னும் பக்கங்களை ஹார் மோனிக்காகப் பிரிக்கின்றன . 

( a ) AA ) , BB ,, CC , ஒரு புள்ளிவழிக் கோடுகள் என்றால் , 
A ,, B ,, C , ஒரு கோட.மைப் புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 

( b ) A , B ,, C , ஒரு கோடமைப் புள்ளிகள் என்றால் AA ,, 
BB ,, CC ) ஒரு புள்ளி வழிக் கோடுகள் என நிரூபிக்கவும் . 


A ABC யில் AI , AI , கோணம் A யை உட்புறமாகவும் 
வெளிப்புறமாகவும் இரு சமக் கூறிடுகின்றன . AI , AI , 
என்னும் கோடுகள் BC யை D. , D , வில் வெட்டுகின்றன 
( BC , D , D , ) 1 என நிரூபிக்கவும் . 


- 


AABC யின் உள் வட்டம் ( Incircle ) அதன் பக்கங்கள் 
BC , CA , AB யை முறையே X , Y , 7 இல் தொடுகிறது . 17 பக்கம் 
BC யை X , இல் வெட்டுகிறது . BC , XX , இசைப் புள்ளி 
வரிசை என நிரூபிக்க . 


4. A , B , C 

ஒரு கோடமைந்த 

மூன்று புள்ளிகள் . 
P ஏதாவது ஒரு புள்ளி . 

PA . BG + PB : . CA + PC - AB + AB BC . BA 
எனக் காட்டுக . 


5. OABC ஒரு புள்ளி வரிசை . 
0A . OB . AB + OB • OC . BC + OC . 0A . CA 

= AB . BC . CA என நிரூபிக்க . 


21 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


6. ABCD என்னும் நேர் கோட்டில் X , Y இரண்டு புள்ளி 
“ கள் . 
( ABXT ) . ( CDXY ) 

( ABCD ) 
( ADXT ) . ( CBXT ) 
என நிரூபிக்கவும் . 


- 


. 


7. ( x ,, ) ) , ( x2 , ) , ) , ( g , ys ) , ( x,, ) ) என்பவை 
X = ax + b என்னும் ஒரு கோடமைந்த A , B , C, D என்னும் 
புள்ளிகள் . 

Ax , Br , Cr , Dx ; Ay, B ,, Cy, D , என்பன X அச்சு , 
Y அச்சு இவற்றின் மேல் மேற்கண்ட புள்ளிகளின் வீழ்ச்சிகள் 
( Projections ) . 
( Ax Bx Cx Dx ) = ( A , B , C , D ,) 

( ABCD ) என நிரூபிக்கவும் . 


8. AABC யின் தளத்தில் ( Plane ) P , Q என்பவை 
இரண்டு புள்ளிகள் , AP , BP , CP ; AQ , BQ , CQ முறையே 
BC , CA , AB யை A ,, B. , C , ; A ,, B ,, C , இவற்றில் சந்திக் 


கின்றன . 


- 


( BA , CA ,) . ( CB , AB , ) . ( AC , BC ,)) 


1 என நிரூபிக்கவும் . 


9. ax + 2hx + b 0 , px " + 2qx + r = 0 என்னும் வரை 
படங்கள் ( Graphs ) X அச்சை முறையே X , X ,, ; X ,, X. 
என்னும் புள்ளிகளில் 

வெட்டுகின்றன . X1 X , X , X. 
ஹார்மோனிக் வரிசை என்றால் , ap + br 2hg என நிரூபிக்க . 


10. 0 ( AB , CD ) 1 ஆனால் , 
2 cot AOB = cot AOC + cot AOD என நிரூபிக்கவும் . 


தேற்றம் 3 

ABCD என்னும் ஹார்மோனிக் வரிசையில் 0 , AC யின் 
நடுப்புள்ளியானால் , OB . OD = 0A = 0C ?. 

0 
A B C 

D 


படம் 16 


கொள்கை : ( 1 ) ABCD ஒரு ஹார்மோனிக் வரிசை . 

( 2 ) 0 , AC யின் நடுப்புள்ளி . 
நிரூபிக்க : OB . OD = 0A = 0C என . 


22 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


CD 


D | 


-- 


நிரூபணம் : ( ABCD ) = - 1 . 

AB AD 

BC 
AB + BC_ AD + CD கூட்டல் கழித்தல் விகித சமம் 
AB- BC AD - CD 

Componendo , div.den.do 
AB + BC ) AC 20G. 
AB - BG ( A0 + 0B ) - ( 0C - OB ) 

2 QB . 
AD + CD = AC -- CD -- CD 

= 2 00 + 2 CD 
= 2 OD . 

. 
AD - CD AC 


- 


| 


20C . 


- 


20C 
2 OB 


20D 


- 


OB . OD 


2 oc 
002 . 
OA2 . 


- 


- 


( நி . வே . ) 


* 


மறுதலைத் தேற்றம் 

ABCD என்னும் புள்ளி வரிசையில் 0 , AC யின் நடுப்புள்ளி . 
OB - OD = OC என்றால் ABCD இசைப்புள்ளி வரிசை ஆகும் . 

குறிப்பு : படம் 6 பார்க்கவும் . 
கொள்கை : ABCD என்னும் புள்ளிவரிசையில் 

( 1 ) 0 , AC யின் நடுப்புள்ளி . 

( 2 ) OB . OD = 00 " . 
நிரூபிக்க : ( ABCD ) 
நிரூபணம் : 

OC9 = OB . OD 
OC OD 

கூட்டல் கழித்தல் 
OB OC 

விகித சமம் 
OC + 0B OD + 0C Componendo 
06-0B OD- OG Dividendo 
Oc + OB = A0 + OB ( O , AC யின் நடுப்புள்ளி ) 

AB . 


1 என , 


- 


- 


- 


1 . 


- 


-- 


- 


2 சராசரி ( Geometric mean ) . 
சைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

23 
OG- OB BC . 
OC - 1- OD = A0 + OD 
OD- OC = CD . 
AB 

AD 
.. 
BC 

CD 
AE . CD 
AD . BC 
AB , CD 

AD . CB 
( அ - து ) { ABCD ) 1 . 

குறிப்பு : இத்தேற்றத்தைக் கொண்டு B , D 
புள்ளிகள் A , 0 , C இவற்றோடு எவ்வாறு சம்பந்தப்புட்டுள்ளன 
என அறியலாம் . 
1. OB . 0D 00 , 002 பாஸிடிவ் 

ஆனபடியால் B , D 
இரண்டும் ) வின் ஒரே பக்கத்திலுள் ளவை . 

2. OB . OID = 0C , AC கொடுக்கப்பட்ட கோடானதால் 
00 ” நிலையானது . ஆகவே B , () வை நெருங்கி வரும்போது 

D 
அதிலிருந்து தூரமாக நகரும் . 
4. OB . OD OC2 

ஆனதால் , B 

B . D வழியே செல்லும் 
வட்டங்களுக்கு 00 என்பது 0 விலிருந்து தொடுகோட்டின் 
நீளம் ஆகும் . 


என்னும் 





5. AC யை விட்டமாகக் கொண்ட வட்டம் வரைந்தால் 
அதன் ஆரம் , B , D வழிச்செல்லும் எந்த வட்டத்துக்கும் 
வரையும் தொடுகோட்டுக்குச் சமம் . 


புள்ளி 


6. B, O உடன் பொருந்தும்போது , எட்டாப் 
( Point at infinity ) ஆகிறது . ஆகையால் 0 வின் இசைத்துணைப் 
புள்ளி ( Harmonic Conjugate) எட்டாப்புள்ளி ஆகும் . 

( A O CD ) - 1 . 


7. இசைப்புள்ளி வரிசையில் ஒரு புள்ளி எட்டாப் புள்ளி 
ஆனால் , மற்றெரு புள்ளி கோட்டின் மையப் புள்ளி ஆகும் . 


24 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


தேற்றம் 4 

நான்கு கோடுகள் கொண்ட ஒரு கோட்டுக் கற்றையை 
ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஏற்படும் புள்ளி வரிசை 
யின் குறுக்கு விகிதம் கோட்டுக்கற்றையின் குறுக்கு விகிதத் 
துக்குச் சமம் . 


B 


P 


பெ 


படம் 17 


கொள்கை : ( 1 ) 0 ( P , Q , R , S ) ஒரு கோட்டுக் கற்றை . 

( 2 ) ஒரு குறுக்கு வெட்டி , இதை ( ABCD ) என் 

னும் புள்ளி வரிசையில் வெட்டுகிறது . 
நிரூபிக்க : ( ABCD ) O ( PQRS ) என . 


நிரூபணம் : 


-- 


= 


AB . CD 
( ABCD ) 

AD . CB 
A 
A AOB . ACOD 

AAOD . ACOD 
10A . OB sin AOB . 30C . OD sin COD 
10A - OD sin AOD . 100 - OBsin COB 
sin AOB . sin COD 
sin AOD . sin COB 
sin POQ . sin ROS 
Sin POS . sin ROQ 
= 0 ( PQRS ) . 

( நி . வே . ) 


குறிப்பு : 4 கோடுகள் கொண்ட ஒரு கோட்டுக் கற்றையை 
ரண்டு குறுக்கு வெட்டிகள் வெட்டினால் ஏற்படும் புள்ளி 
வரிசைகளின் குறுக்கு விகிதங்கள் சமம் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


25 


+ 


( அ - து ) ( P , Q , R , S ) என்னும் கோட்டுக் கற்றையை 
இரண்டு குறுக்கு வெட்டிகள் ABCD , A B C D என்னும் 
புள்ளி வரிசைகளில் வெட்டினால் , 

( A B C D ) (A B C D ) 
கிளைத் தேற்றம் 
1 . 4 . நேர்கோடுகள் கொண்ட 

கோட்டுக் 
கற்றையை எத்தனை குறுக்கு வெட்டிகள் வெட்டினாலும் 
அவற்றால் ஏற்படும் புள்ளி வரிசையின் குறுக்கு விகிதங்கள் 
சமம் . 
மறுதலை 

ஒருகோடமைந்த நான்கு புள்ளிகளை அக்கோட்டிலில்லாத 
மற்றொரு புள்ளியுடன் சேர்த்தால் உண்டாகும் கோட்டுக் 
கற்றையின் குறுக்கு விகிதம் அப்புள்ளி வரிசையின் குறுக்கு 
-விகிதத்துக்குச் சமம் . 

இதன் நிரூபணத்தை மாணவர்களே முயற்சிக்கலாம் . 
தேற்றத்தின் படிகளைக் கீழிருந்து மேலே திருப்பிச் செய்ய 
வேண்டும் . 
தேற்றம் 5 

ஒரு இசைக் கோட்டுக் கற்றையை ஒவ்வொரு குறுக்கு 
வெட்டியும் இசைப்புள்ளி வரிசையில் வெட்டும் . 

0 


A 


B 


C ) 


D 


S 


படம் 18 


கொள்கை : ( 1 ) 0 ( P , Q , R , S ) இசைக்கோட்டுக்க 

( 2 ) ஒரு குறுக்கு வெட்டி அதன் கதி 
A , B , C , D யில் வெட்டுகிறது . 


26 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : ABCD இசைப்புள்ளி வரிசை என . 
நிரூபணம் : 

0 ( P , Q , R , S ) என்னும் கோட்டுக் கற்றையை ABCD 
வெட்டுவதால் 
( ABCD ) O ( PQRS) 

( தேற்றம் 4 ) 
ஆனால் 0 ( PQRS ) = 1 

( கொள்கை) 
( ABCD ) 1 . 


. 


-- 


- 


- 


1 . 


-- 


- 


AD . 


மாற்று நிரூபணம் ( தேற்றம் 4 ஐ உபயோகிக்காமல் ) 
O ( PQRS) 

-1 . 
sin POQ • sin ROS 
sin POS . sin ROQ 

AB . CD 
( ABCD ) 

CB 
A AOB 

A COD 
AAOD / COB 
1 OA . OB . sin AOB 

sin AOB . } OC . BD sin COD 
OA . OD . sin AOD . 0C . OB sin COB 
sin AOB . sin COD 
sin AOD . sin COB 
-1 . 

( கொள்கை) 
ஃ ( ABCD ) 


மறுதலை 1 . 

நான்கு கோடுகளைக் கொண்ட ஒரு கோட்டுக் கற்றையை 
ஒரு குறுக்குவெட்டி இசைப்புள்ளி வரிசையில் வெட்டினால் , 
அது இசைக் கோட்டுக் கற்றையாகும் . மற்றக் குறுக்கு வெட்டி 
களையும் அது இசைப்புள்ளி வரிசையில் வெட்டும் . 


கொள்கை : 


( 1 ) 0 ( P , Q , R , S ) ஒரு கோட்டுக் கற்றை . 

( 2 ) ABCD என்னும் புள்ளி வரிசையில் ஒரு குறுக்கு , 
வெட்டி வெட்டுகிறது . 

(( 3 ) ABCD இசைப்புள்ளி வரிசை ,. 
( 4 ) A B C D மற்றொரு குறுக்கு வெட்டி . 


நிருபிக்க : 0 ( PQRS ) 


1 என 


* YA- டி 


புள்ளியுட 
இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

27 
நிருபணம் : 
( 1 ) O ( P , Q , R , S ) என்னும் கோட்டுக் கற்றையை ABCD 

என்னும் குறுக்கு வெட்டி , ABCD என்னும் புள்ளி 
வரிசையில் வெட்டுகிறது . 
A B 

D 
A 

B 
வ 

R 
படம் 19 
0 ( PQRS ) ( ABCD ) . ( தேற்றம் 4 ) 
ஆனால் ( ABCD ) 1 

( கொள்கை ) 
0 ( PQRS ) -1 . 
( 2 ) 

O ( P , Q , R , S ) என்னும் கோட்டுக் கற்றையை 
A B C D என்னும் கோடு வெட்டுவதால் ( A B C D ) 

O ( PQRS ) . 
குறிப்பு 

மறுதலைத் தேற்றத்தை மற்றொரு விதமாகவும் சொல்ல 
லாம் . அதுவும் கீழே தரப்பட்டுள்ளது . 
மறுதலை 2 

ஒரு இசைப்புள்ளி வரிசையிலுள்ள புள்ளிகளை அக்கோட் 
கோட்டுக் கற்றை இசைக் கோட்டுக் கற்றையாகும் . 


-- 


- 
-- 


- 


28 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : 

( 1 ) ABCD இசைப்புள்ளி வரிசை . 
( 2 ) 0 என்பது அதற்கு வெளியே ஒரு புள்ளி . 
( 3 ) 0 வுடன் A , B , C , D யை இணைத்திருக்கிறது . 


B 


C. 


படம் 20 


நிரூபிக்க : 


O ( ABCD ) 


1 என . 


|| 


நிரூபணம் : 0 ( A , B , C, D ) என்னும் கோட்டுக் கற்றையை 

ABCD வெட்டுவதாகக் கொள்வோம் . 
O ( ABCD ) ( ABCD ) . 

( தேற்றம் 4) 
ஆனால் ( ABCD ) 1 

( கொள்கை) 
ஃ 0 ( ARCD ) 

1 . 


- 


- 


- 


கிளைத் தேற்றம் 

ஒரு இசைக் கோட்டுக் கற்றையை , வெட்டும் குறுக்கு . 
வெட்டி அதில் ஒரு கதிருக்கு ( Ray ) இணையானால் , அந்தக் 
குறுக்கு வெட்டியில் மற்ற 3 கதிர்கள் வெட்டும் இரண்டு, 
துண்டுகளும் சமம் (படம் 21 ) . 


நிரூபணம் : ABC , OS க்கு இணை . 

ஃ . ABC , OS ஐ D யில் வெட்டட்டும் . 
O ( P , Q , R , S ) ) ஐ ABC வெட்டுகிறது . 
((ABCD ) O ( PQRS ) 

1 . 
AB BC . ( தேற்றம் 3 இல் குறிப்பு 7 ) 


28 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


மறுதலை : 

OA , OB , OC ஒரு நேர்கோட்டை இரு சமக்கூறிட்டால் , 
OD , அந்தக் கோட்டுக்கு இணையானால் , 0 { A , B , C , D ) ஹார் 
மோனிக் கோட்டுக் கற்றை ஆகும் . 

9 


- 


NAN 


A 


B 


Doc 


la 


R 


படம் 21 


ருபணம் : 


AB 


- 


- 


1 . 


BC : 
ஃ ( ABCD ) 
O ( ABCDs ) 
0 ( PQRS ) 





1 . 


- 


( அ - து ) 


- 1 . 


சில இசைக் கோட்டுக் கற்றைகள் 
1 . A ABC யில் A என்பது BC யின் நடுப்புள்ளி . 
BC க்கு இணையாக AD வரைந்தால் , A ( B , A , C , D ) 
சைக் கோட்டுக் கற்யைாகும் . 

இதிலிருந்து ஒரு முக்கோணத்தில் A A இன் 
இசைத் துணைக்கோடு வரைய ஒரு முறை அறியலாம் . 
2. ABCD ஒரு இணைகரம் . AC , BD என்பன D வில். 
வெட்டுகின்றன . A யின் வழியாக BD க்கு AE இணை 
யாக வரைந்தால் , A ( D , 0 , B , E ) இசைக் கோட்டுக் 
கற்றையா கும் . அதே போல C , B , D வழியாகக் கோடு 
கள் வரைந்து இசைக் கோட்டுக் கற்றைகளின் பெயர் 
களை எழுதுக . 
இதிலிருந்து ஏதாவது 3 கோடுகள் கொடுத்தால் 

இசைக் கோடு கண்டு பிடிக்க ஒரு முறை 
கிடைக்கிறது . 


4 வது 


30 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


8 . 


ஒரு புள்ளி வழிச் செல்லும் 3 கோடுகளுக்கு 4 வது 
சைக் கோடு வரைய 


-பல 


sers 


கை 


பவானடி 


MoEN 


கெட்ட 


படம் 22 


கொள்கை : OA , OB , CO மூன்று கோடுகள் . 


வரைதல் : 4 வது இசைக்கோடு வரைய . 


புள்ளி 


மூறை : 

OB யில் P என்னும் ஏதாவது 
குறிக்கவும் . 
P வழியாக OC , OA க்கு இணை கோடுகள் வரைக . 
அவை 0A , OC யை Q , R இல் வெட்டும் . 
QR ஐச் சேர்க்கவும் . 
0 வழியாக Q R க்கு 0X என்னும் இணைகோடு வரைக : 
OX தான் கேட்கப் பட்ட கோடு . 


-- 


நிரூபணம் : 

வரைதல் படி 0Q PR இணைகரம் . 
Q R , OP மூலைவிட்டங்கள் S இல் வெட்டுகின்றன 
. QS | SR . 
0X , QR க்கு இணை . 
ஃ 0 ( Q SRX ) இசைக் கோட்டுக் கற்றை . 
.. 0 (ABCX ) இசைக் கோட்டுக் கற்றை . 


இசைக் 


4 . விட்டம் CD க்கு AB செங்குத்து நாண் . CA , CD , 
CB க்கு 4 வது 

கோடு வரைய . 
CD ஒரு வட்டத்தின் விட்டம் . AB அதற்குச் செங்குத்தாக 

உள்ள் ஒரு நாண் . 


amTHAI Hne 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


31 


CA , CD , CB இவற்றுக்கு 4 வது இசைக்கோடு C யில் 
விட்டத்துக்கு வரையப்படும் தொடுகோடு ஆகும் . 


T 


A 


P 


P 


. 


-TATA 

aata 


படம் 23 


நிரூபணம் : AP PB . 
மேலும் CT , AB க்கு இணை கோகாடு . 

( இரண்டும் CD க்குச் செங்குத்துக் கோடுகள் ) 
ஃ C ( B , D , A , T ) இசைக் கோட்டுக் கற்றை . 
ஃ CB , CD , CA க்கு 4 வது இசைக்கோடு CT . 


ந 
RNAT 


காயா 


சங்கக w . 


B 


TR 


படம் 24 


0 மையமாகவுள்ள ஒரு வட்டத்தில் BC ஒரு விட்டம் . A 
அதன் மேல் ஒரு புள்ளி . AB , AD , AC க்கு 4 வது இசைக் 
கோடு A வழியே BC க்கு இணையாக வரையப்பட்ட கோடு . 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபணம் : 


BO = OG 
AD , BC க்கு இணை . 
A ( D , B , 0 , C ) இசைக்கோட்டுக் கற்றை 





மாதிரிகள் 
1. A , B , C , D ஒரு கோடமைப் புள்ளிகள் . 0 , 0 ,, AB , 
CD யின் மையப் புள்ளிகள் . A , B , C , D ஹார்மோனிக் புள்ளி 
வரிசை என்றால் , 

400, = AB + CD என நிரூபிக்கவும் . 


. 


A 


C 


D 


படம் 25 


ரூபணம் : 

AB , CD ஹார்மோனிக் வரிசை 

0 , AB யின் நடுப்புள்ளி . 
ஃ . OBS OC OD . 

( 00 , -Co , ) ( 00 : +0, D ) 
( 00 , -CO , ) ( 00 , + CO , ) 


( தேற்றம் 3 ) 


( 0 ,, CD யின் 
நடுப்புள்ளி ) 


2 


00, - CO, 
00 , 

= CO , + 0B2 
400,2 = 4 CO , -- 40 B2 

CD- + AB . 


( 0 , 0 , AB , CD யின் 

நடுப்புள்ளிகள் ) 


2. ஒரு இசைக்சோட்டுக் கற்றையை அவற்றில் ஒரு கதி 
ருக்கு இணையான ஒரு குறுக்கு வெட்டி A , B , C எனும் புள்ளி 
களில் சந்தித்தால் AB BC என்று எட்டாப்புள்ளியை உப 
யோகிக்காமல் நிரூபிக்க . 
கொள்கை : ( 1 ) ( A , B , C , F ) இசைக்கோட்டுக் கற்றை 

( 2 ) ABC , OF க்கு இணை 
நிரூபிக்க : AB 

BC என . 
நிரூபணம் : 

: B 

B வழியே , இசைக்கோட்டுக் கற்றையை 
DBEF என்னும் புள்ளி வரிசையில் வெட்டும்படி ஒரு குறுக்கு 
வெட்டி வரைக . 


- 


88 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


AODF இல் , AB , OF க்கு இணை . 

DB AB 

DF OF 
A BCE , AOEF இல் BC , OF க்கு இணை . 


ப 


C 


A 


B 


படம் 26 


- 


! 


. 


-ாக 


/ EBC Z EFO .. 

( மாற்றுக் கோணங்கள் 
ZECB / EOF 

( 

) 
A BCE III 1 OEF . 

BE BC 
. 

EF OF 
O ( DBEF ) சைக் கோட்டுக் கற்றை ; 
DBEF ஒரு குறுக்கு வெட்டி . 
(DBEF ) 1 . 

( தேற்றம் 5 ) 
DB DF 
BE EF 

DB BE 
. 

DF EF 
. ( 1 ) , ( 2 ) இலிருந்து 

AB BC 
OF OF : 


க 


- 


- 


. 


AB = BC . 


8. ஒரு வட்டத்தில் AB ஒரு விட்டம் . P வட்டத்தின் 
மேல் ஒரு புள்ளி . PQ , AB க்குக் குத்துக்கோடு . P. B யில் 
வட்டத்துக்கு வரையப்படும் தொடுகோடுகள் ரயில் சந்திக் 
கின்றன . AT , PQ வை இரு சமக்கூறிடுகிறது என நிரூபிக் 
கவும் . 


2 


31 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : ( 1 ) AB வட்டத்தின் விட்டம் . 

( 2 ) P வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி . 
( 3 ) PQ | AB .. 
( 4 ) PT , BT தொடுகோடுகள் . 


4 


படம் 27 


நிரூபிக்க : PQ , AT யை R இல் வெட்டட்டும் . 

PR = RQ . 
நிரூபணம் : ( 1 ) PT , AB யை L இல் சந்திக்கட்டும் . 

( 2 ) TQ வைச் சேர்க்க . 
( 3 ) வட்டத்தின் மையம் 0 என்போம் . 

( 4 ) 0P யைச் சேர்க்க . 
A OPL இல் / OPL = 90 ° ; மேலும் PQ | OL 

0P 0Q.OL. 
னால் OP = OB 

( வட்டத்தின் ஆரங்கள் ) 
. OBA 00. OL 
ஃ ( AB , QL ) - -1 . 

( தேற்றம் 3 ) 
T ( AB , QL ) = 1 . 

( தேற்றம் 5 ) 
Z PQL 90 ° 

( கொள்கை ) 
BT , B யில் தொடுகோடு . 


* 


- 


. 


Z TBL = 90 ° 

PQ , TB இணை கோடுகள் 
மேலும் PQ என்னும் குறுக்கு வெட்டி T ( A , Q . B , L ) 
என்னும் இசைக்கோட்டுக் கற்றையை R , Q , P யில் வெட்டு 


கின்றது 


. 


PR 


RQ . 


காயா 


ப 


4. ABCD என்னும் 
இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

பயிற்சி 2 ( a ) 
A 

C 

D 
படம் 28 
1. மேற்கண்ட படத்தில் 0 , AC யின் நடுப்புள்ளி . ABCD 
இசைப்புள்ளி வரிசையாக இருக்க முடியுமா ? காரணம் கூறுக . 
B 

C 

படம் 29 
2. மேற்கண்ட படத்தில் , 0 ( A , B , C , D ) ஒரு 

சைக் 
கோட்டுக் கற்றையாக இருக்க முடியுமா ? காரணம் கூறுக . 

3. AABC யில் CE என்பது AB க்கு கணயாக வரையப் 
படுகிறது . C , என்பது AB யின் நடுப்பள்ளி என்றால் C ( B , C , 
A , E ) ஹார்மோனிக் கற்றை என நிரூபிக்கவும் . 

. 
முறையே AB , BC இவற்றின் மையப்புள்ளிகள் . 0 ( A , E , B , F ) 
ஹார்மோனிக் கற்றை என நிரூபிக்கவும் . 


A 


/ 


5. AB ஒரு வட்டத்தின் விட்டம் . P என்பது வட்ட 
தின் மேல் ஒரு புள்ளி . P யிலிருந்து AB க்கு வரையப்படும் 
குத்துக்கோடு Pa . PI , P யில் வட்டத்துக்கு வரையப்படும் 
தொடுகோடு . 

P ( A , Q , B , T ) இசைக் கோட்டுக் கற்றை என நிரூபிக்க . 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


பயிற்சி 2 ( b ) 
1. ABCD இசைப்புள்ளி வரிசை . 0 , BD யின் நடுப் 
புள்ளி . AB . AD 

= AC . A0 என நிரூபிக்க . 


2. P , Q என்பன AB யை ஹார்மோனிக்காகப் பிரிக் 
கின்றன . 0 , AB யின் மையப்புள்ளி . 

AP . PB = 0P . PQ 

AQ . QB = 0Q . PQ 
என நிரூபிக்க . 


3 . ABCD ஒரு செவ்வகம் . AC , BD யை , முறையே P , Q , 
R , S இசையாகப் பிரிக்கின்றன . PQRS ஒரு வட்ட நாற்கரம் 
என நிரூபிக்க . 


4. 3 வட்டங்கள் A , B வழியே செல்கின்றன . 

TT 
என்னும் பொதுத் தொடுகோடு , 2 வட்டங்களை T , T என்னும் 
புள்ளிகளில் தொடுகிறது . அது மூன்றாவது வட்டத்தை P , Q 
என்னும் புள்ளிகளில் வெட்டுகிறது . ( TT , PQ ) 
நிரூபிக்க . 


5. ABCD என்னும் சரிவகத்தில் ( Traprzium ) AB , CD 
இணைப் பக்கங்கள் . AC , BD என்பன Q விலும் , AD , BC 
என்பன P யிலும் 

P யிலும் சந்திக்கின்றன . PQ வை AB , CD இசை 
யாகப் பிரிக்கின்றன என நிரூபிக்க . 


6 . A ABC யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் . EF , BC ஐ 
D , இல் சந்திக்கிறது . A என்பது BC யின் மையப்புள்ளி . 

A B = AD . AD என நிரூபிக்க . 


7 . ஒரு வட்டத்தில் AB ஒரு விட்டம் . P வட்டத்தின் 
மேல் ஒரு புள்ளி . P யில் வரையப்படும் தொடுகோடு AB யை 
ப யில் வெட்டுகிறது . PM , P J லிருந்து AB க்கு வரையப்பட்ட 
குத்துக் கோடு . AQ , A யிலிருந்து PI க்கு இணையாகவும் PM ஐ 
Q வில் சந்திக்கும்படியும் வரையப்பட்ட கோடு . BQ , PT யை 
இரு சமக் கூறாருக்கிறது என நிரூபிக்கவும் . 


தேற்றம் 6 

கோணத்தின் இருபுயங்களும் அதன் உட்புற , 
வெளிப்புற இருசம வெட்டிகளும் இசைக்கோட்டுக் 
கற்றையாகும் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


37 


கொள்கை : ( 1 ) Z AOC ஒரு கோணம் . 

OB , OD என்பன ZAOG யின் இரு சம 
வெட்டிகள் . 


வ . 


R 


ic 


படம் 30 


நிரூபிக்க : 0 ( A , B , C , D ) இசைக் கோட்டுக் கற்றை . 

நிரூபணம் ! P Q R S என்னும் கோடு , 0 ( A , B, C , D ) 
என்னும் கோட்டுக் கற்றையை PQRS என்னும் புள்ளி வரிசை 
யில் வெட்டட்டும் . 


- 


- 


00 , ZPOO ஐ இரு சமக்கூறிடுவதால் 

ZPOQ | ZQOR . 

OP PQ 

OR QR 
அதேபோல் , OS என்பது வெளிக் கோணம் POR ஐ இருசமக் 
கூறிடுவதால் 

OP PS 
OR 


ப 


11 


RS . 


--- 


PQ 
QR 
PQ 


PS 
RS 


PS 
SR 


QR 


( PQRS ) 1 . 
O ( PQRS )) 1 . 

( தேற்றம் 5 ) 
O (ABCD ) = 1 . 
( அ - து ) O ( A , B , C, D ) இசைக்கோட்டுக் கற்றை . 


- 


38 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமு 


மறுதலை : ஒரு இசைக்கோட்டுக் கற்றையில் , ஒரு ஜதை 
இசைத் துணைக்கோடுகள் ஒன்றுக்கொன் 

செங்குத்தாக 
இருந்தால் , அவை மற்ற ஜதைக் கோடுகளின் இடையே 
உள்ள கோணத்தை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் 
இருசமக் கூறிடும் கோடுகளாகும் . 


D 


R 


18 


ம் 31 


- 


- 


கொள்கை : ( 1 ) 0 ( ABCD ) 1 . 
( 2) / BOD 

90 " . 
நிரூபிக்க : ( 1 ) Z AOB 

= Z BOC . 
( 2 ) Z COD / DOE ( A0 வை E க்கு 

நீட்டியிருக்கிறது ) . 


- 


நிரூபணம் : 


OD க்கு இணையாக PQR என்னும் குறுக்கு வெட்டி வரைக . 
அது 0A , OB , OC யை முறையே P , Q , R என்னும் புள்ளிகளில் 
வெட்டட்டும் . 


- 


( கொள்கை ) 


PQR, OD க்கு இணை . 

( 1 ) PQR I 00 . 

Z0OD 90 ° 

( 2 ) 0 ( ABCD ) - 
மேலும் PRQ , OD க்கு இணை . 

.. PQ = QR . 
A POQ , AQOR 

0Q பொது 


( தேற்றம் 5 ) 

( கிளை 1 ) 


ல் 


சைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


39 


- 


* 


Z PQO Z 0Q R = 900 . 
A POQ = AQOR 
Z POQ = / QOR . 

( 1 ) 
மேலும் OD / 00. OD , கோணம் POR இன் வெளிப் 
புற இருசம வெட்டி , 

i = 

/ ROD = Z DOE . 


மாற்று நிரூபணம் : 


ET 


படம் 32 


- 


SO 


கை ) 


கொள்கை : ( 1 ) 0 ( ABCD ) -1 . 

( 2 ) Z BOD 

90 . 
நிரூபிக்க : 

/ AOB = 

ZBOC . 
( 2 ) Z COD = ZDOE 

( AO வை E க்கு 

நீட்டியிருக்கிறது ). 
நிரூபணம் 
BD யின் நடுப்புள்ளி P ஆகட்டும் : 
( 1ABCD ) = 1 . 

( கொள்கை 
( ABCD ) 1 . 
P , BD யின் நடுப்புள்ளி . 
P B2 PC . PA . 

( தேற்றம் 3 ) 
A BOD யில் / BOD = 90 ° . 

( கொள்கை ) 
PO BP PD . 

PO 2 = PC . PA . 
ஃ . PO , ACO என்னும் வட்டத்தைத் தொடுகிறது . 
Z POC 

மாற்று வட்டப் பகுதியிலுள்ள 
Z PAO . 

( 1 ) 


- 


* 


40 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


மேலும் :: PO 

= PB 
/ POB 

/ PBO . 
* ( 2 ) - ( 1 ) ZBOC / AOB ( : / AOB யில் / PBO . 

வெளிக்கோணம் ) 


( 2 ) 


2 


- 


மேலும் OD 

ப 

OB . 
( 

OD , ZAOC யின் வெளிப்புற இருசம வெட்டி . 
_COD = ZDOE .. 


கிளைத் தேற்றம் : 
ABCD ஹார்மோனிக் வரிசையானால் , BD 

விட்டமாக 

OA 
வுடைய வட்டத்தின் மேல் 0 ஒரு புள்ளியானால் , நிலையா 

OC 
AB 
னது ; அது க்குச் சமம் . 

BC 


மூன்று புள்ளிகள் கொடுத்தால் நான்காவது ஹார்மோனிக் 
புள்ளி கண்டுபிடிக்க . 

ஒரு நேர்கோட்டில் உள்ள A , B , C என்னும் 3 புள்ளிகள் 
கொடுத்திருந்தால் ABCD ஹார்மோனிக்காக 

இருக்கும்படி 
D என்னும் புள்ளியைக் கண்டு பிடிக்க . 


R 


B 


C 


D 


படம் 33 


ஒரு கோடமை 


கொடுக்கப்பட்டது : A , B , C என்னும் 

புள்ளிகள் . 


கேட்கப்பட்டது : D என்னும் புள்ளியைக் கண்டுபிடிக்க . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


41 


வரைமுறை : 

( 1 ) A வழியே ஏதேனும் ஒரு கோடு வரைந்து அதில் 
P என்னும் புள்ளியைக் குறிக்ச . 

( 2 ) PC யையும் PB யையும் சேர்க்க . 
( 3 ) PB க்கு இணையாக CQ வரைக . 

அது AP யை Q யில் வெட்டப்படும் . 
(4 ) PR = PQ இருக்கும்படி AP யில் R என்னும் புள்ளி 

யைக் குறிக்க . 
( 5 ) CR ஐச் சேர்க்க . 
( 6 ) P வழியே RC க்கு இணையாக ஒரு நேர் கோடு வரைக . 
( 7 ) அது ABC யை D யில் வெட்டப்படும் . D தான் 

கேட்கப்பட்ட புள்ளி . 


நிரூபணம் : 

PB || QC . 
.. A ACQ, 1960 

dB AP 
BC PQ 
PQ = PR . 
AB AP 
BC RP 


( வரை தல்படி ) 


AP 


A APD யில் , 

CR || DP . 
AD 
CD RP 
AB AD 
Bc 

CD 
ஃ ( ABCD ) = 


- 


1 . 


மாதிரிகள் : 


1. A , B , C , D ஒரு கோடமை புள்ளிகள் . AD , BC இவை 
இரண்டையும் ஹார்மோனிக்காகப் பிரிக்கும் இரண்டு புள்ளி 
களைக் கண்டுபிடிக்க . 


கொள்கை : A , B , C , D ஒரு கோடமைப் புள்ளிகள் . 
கண்டுபிடிக்க : AD , BC இவற்றை ஹார்மோனிக்காகப் 

பிரிக்கும் இரண்டு புள்ளிகள் . 


( 4 ) / BOC க்கு இருசமவெட்டி OE வரைக . அது BC யை 
42 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
வரைமுறை : 

( 1 ) AC , BD மேல் இரு அரை வட்டங்கள் வரைக . 
( 2 ) அவை 0 வில் வெட்டப்படும் . 
A 

E CD 

படம் 34 
( 3 ) OA , OB , OC , OD யைச் சேர்க்க . 


E இல் சந்திக்கட்டும் . 
( 5 ) OF , OE க்குச் செங்குத்தாக வரைக . அது AD யை 

F இல் சந்திக்கட்டும் . 
( 6 ) E , F கேட்கப்பட்ட புள்ளிகள் . 


- 


OF I 


நிரூபணம் : 

) என்பது AC , BD இவற்றின் மேல் வரையப்பட்ட அரை 
வட்டத்தில் ஒரு புள்ளி . 

* / AOC / BOD = 90 " . 
இவற்றில் பொதுவான / BOC யைக் கழிக்க . 
ZAOB Z COD .. 
OE , / BOC யின் இருசமவெட்டி 

(வரைதல் ) 
OE . 

( வரைதல் ) 
.. OF , Z BOC யின் வெளிப்புற இருசமவெட்டி . 
ஃ 0 ( BC , EF ) 1 . 

( தேற்றம் 6 ) 
( BC, EF ) 
* E , F என்னும் புள்ளிகள் BC யை ஹார் மோனிக்காகப் 

பிரிக்கின்றன . 
மேலும் Z BOE = Z EOC . 

: / AOB + Z BOE = Z E0C + / COD . 
* / AOE 

= Z EOD .. 
ஃ OE , / AOD யின் இருசமவெட்டி . 
OF 1 OE . 


- 1 . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


ஃ OF , / AOD யின் வெளிப்புற இருசமவெட்டி . 
ஃ 0 ( 4D , EF ) -1 . 

( AD , EF ) - - 1 . 
. E , F என்பன AD யையும் ஹார்மோனிக்காகப் 

பிரிக்கும் . 


2. A ABC யில் I உள் வட்டமையம் . 1 , என்பது A க்கு 
எதிரே உள்ள வெளிவட்ட மையம் . AI, BC யை P யிலும் 
AABC யின் சுற்று வட்டத்தை Q விலும் சந்திக்கிறது . . 

QI = QA . QP என நிரூபிக்கவும் . 


PP 


B 


படம் 35 


கொள்கை : ( 1 ) / ABC யில் 1 உள் வட்டமையம் . 

( 2 ) 1 , வெளிவட்ட மையம் . 
( 3) AI, BC யை P யில் வெட்டுகிறது . 
( 4 ) AI . சுற்று வட்டத்தை Q வில் வெட்டு 

கிறது . 


44 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : 


QI = QA.QP என . 


நிரூபணம் : BO , BI , BI1 ஐச் சேர்க்க . 


1 


I டள் வட்ட மையம் , 1 , வெளிவட்டமையம் . 
. I , I , என்பன கோணம் A யின் இருசம வெட்டியில் 

ருக்கின்றன . 
ஃ AII , ஒரு நேர் கோடு . 

BI , BI , என்பன கோணம் B யின் இருசம வெட்டிகள் . 
... ( 1 ) ( AP , II , ) --1 . 

( தேற்றம் 6 ) 
( 2 ) ZI BI , 90 . 
( 3 ) QI 

QI . 
( அ - து ) Q , II , இன் நடுப்புள்ளி . 

( AP , II ) ) என்னும் இசைப்புள்ளி வரிசையில் 
QI2 = QA . QP . 

( தேற்றம் 8 ) 


. 


- 


குறிப்பு : வேண்டியவர்களுக்கு QI = Q1 , என்பதற்குத் 

தனி நிரூபணம் கீழே தரப்படுகிறது . 


A ABI இல் , 

வெளிக்கோணம் BIQ = } A + } B. 
ZQBI = / QBC + / CBI . 
ZQ BC = / QAG ( ஒரே வட்டப்பகுதியில் ) 
ZQ BI = Z Q AC + / CBI 

} A + } B 
Z BIQ . ZQBI 

BQ QI.. 
AIBI , இல் , 
Z IBI , 90 
BQ = Q. I. 

. 
QI = QI . 


- 


A ABC யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் . 
D ( B , F , A , E ) இசைக் கோட்டுக் கற்றை 
நிரூபிக்க . 


என 


கொள்கை : 


A ABC யில் AC , BE , CF குத்துக் கோடுகள் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் - 


45 


நிருபிக்க : 


D ( B , F , A , E ) இசைக் கோட்டுக் கற்றை 


என . 


10 


R 


படம் 36 


நிருபணம் : 

0 , குத்து மையமாக இருக்கட்டும் . ( Orto 

centre . ) DE , DF ஐச் சேர்க்க . 
A ABC 

யில் - DEF பெடல் முக்கோணம் 
(( Pedal Triangle ) 
ஃ AD , Z FDE யின் இரு சமவெட்டி . ( தனி நிரூபணம் 

கீழே தரப்பட்டுள்ளது ) . 
மேலும் / ADB 900 . 


BD , Z FDE யின் வெளிப்புற இருசம வெட்டி . 
D ( B , F , A , E ) இசைக் கோட்டுக் கற்றை . 

( தேற்றம் 6 ) 


- 


- 


- 


குறிப்பு : வேண்டியவர்களுக்கு , AD , Z FDE யின் இருசம 
வெட்டி என்பதற்கு நிருபணம் கீழே தரப்பட்டுள்ளது . 
( 1 ) Z ODB 

Z ODB = / OFB 90 . 
ஃ ODBF வட்ட நாற்கரம் . 
ZODF ZOBF ( ஒரே வட்டப் 

பகுதியில் ) 
( 2 ) / ODC = / OEC 900 . 

*, ODCE வட்ட நாற்கரம் . 
* / ODE 

ZOCE (ஒரே வட்டப் 
பகுதியில் ) 
( 3 ) / BEC 

BEC 

80 " . 
BFEC வட்ட நாற்கரம் . 


- 


- 


13 


டிகள் . அவை BC யை A. , A , வில் சந்திக்கின்றன் . BB 

கோணம் B யின் இரு 
46 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
: / FBE 

Z FCE 

( ஒரே வட்டப் 
பகுதியில் ) 
( அ - து ) / 0BF Z OCE . 
ZODF 

/ ODE. 

பயிற்சி - 3 ( a ) 
1. A ABC யில் AI , AI , என்பன கோணம் A யின் இரு சம 

வெட்டிகள் . A ( BC , II , ) -1 என நிருபிக்க . 
2. A ABC யில் I உள் வட்ட மையம் . I , B க்கு எதிரே 

யுள்ள வெளி எட்டமையம் . AI , AI , என்பன BC யை 

X , Y இல் சந்திக்கின்றன . ( BC , XY ) = - 1 என நிருபிக்க . 
3. AABC யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் . 

CO , DE யை P யில் வெட்டுகிறது . ( CO ; PF )). 1 

என நிரூபிக்க . 
4. A ABC யில் AA 

என்பது 

Z A யின் 
வெட்டி . BA C யின் நான்காவது - ஹார்மோனிக் 

புள்ளியைக் கண்டுபிடிக்க. 
5. ABCD ஒரு இசைப்புள்ளி வரிசை . 

0 
அதற்கு வெளியே OA : OC 

BC என்னும்படி 
அமைந்த ஒரு புள்ளி . OB , OD கோணம் AOC யின் இரு சம 
வெட்டிகள் என நிருபிக்க . 

பயிற்சி 3 ( b ) 
1 . படம் 34 இல் , ZAOB , Z COD இவற்றின் இரு சம 
வெட்டிகள் ABCD யை P , Q வில் சந்தித்தால் P , Q என்னும் 
புள்ளிகள் AB , CD இவை இரண்டையும் ஹார்மோனிக்காகப் 
பிரிக்கும் என நிருபிக்க . 

2 . A ABC யில் AA. , AA , கோணம் A யின் இரு சம 
B , வில் சந்திக்கின்றன . CC . , CC , கோணம் C யின் இரு சம 
வெட்டிகள் . 

அவை AB யை C. , C , இல் சந்திக்கின்றன . 
A , , B , , C , ஒரு கோடமை புள்ளிகள் என நிருபிக்க . 


ரு 


சா 


என்பது 


- 


AB : 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


47 


3 . A ABC யில் A செங்கோணம் . BC யின் நடுப்புள்ளி 
0. S , , S , என்பன A40B , AAOC யின் சுற்று வட்ட மையங் 
கள் . 0 ( B , S ,, A , S , ) இசைக் கோட்டுக் கற்றை என நிரூபிக்க . 


4 . AABC யில் உள் வட்டமையம் . AI , BI , CI முறையே 
BC , CA , AB யை D , E , F இல் சந்திக்கின்றன . EF , BC யை D , 
இல் சந்திக்கிறது . AD ) , கோணம் A யை இருசமக் கூறிடு 
கிறது என நிரூபிக்க . 


5. A ABC யில் , I உள் வட்ட மையம் . 1 , என்பது 
B க்கு எதிரேயுள்ள வெளி வட்ட மையம் , 0 குத்து மையம் S. 
சுற்று வட்ட மையம் . 

A1 ,, AI , இரண்டும் AB , AC ; AS , A0 இந்த இரண்டு 
ஜோடிக் கோடுகளுக்கும் இசைத் துணைக்கோடுகள் 
நிரூபிக்க . 


என 


யை 


பிரிகின்றன . 


6. AB P , Q என்னும் புள்ளிகள் 

இசையாகப் 
0 என்பது PQ வை விட்டமாகவுடைய வட்டத் 
தின் மேல் ஒரு புள்ளி . OP , 00 , கோணம் AOB யின் இருசம 
வெட்டிகள் என நிரூபிக்க . 


7. A , B, C, D ஒரு கோடமை புள்ளிகள் . P, Q என்னும் 
புள்ளிகள் AB , CD இவை இரண்டையும் இசையாகப் பிரிக் 
கின்றன . 

PQ வை விட்டமாகவுள்ள வட்டமும் , BD யை 
விட்டமாகவுமுள்ள வட்டமும் 0 வில் சந்திக்கின்றன . 

Z ACO = Z BOD என நிருபிக்கவும் . 


8. ஒரு வட்டத்தில் AB , CD குத்து நாண்கள் . P வட்டத் 

= -1 என நிரு 
தின் மேல் ஏதாவது ஒரு புள்ளி . P { AB , CD ) 
பிக்க . 


9 . A ABC யில் AD , BE , CF குத்குக் கோடுகள் . AD , 
EF ஐ X இலும் BC யை D இலும் சந்திக்கிறது . FXED 
இசைப்புள்ளி வரிசை என நிரூபிக்க . 


10. S , A ABC யின் சுற்று வட்ட மையம் . 

S இலிருந்து 
BC க்கு வரையப்பட்ட குத்துக் கோடு முறையே AB, 10 
இவற்றை P, Q வில் சந்திக்கிறது . SP . SQ = R " என நிரூ 
பிக்கவும் . ( R- சுற்று வட்ட ஆரம் ) . 


0 . 


BO 


C 


பது A B C 
48 

முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
தேற்றம் 7 

இரண்டு நேர்கோடுகளிலுள்ள இசைப்புள்ளி வரிசை 
களில் 3 ஜதை ஒத்த புள்ளிகளைச் சேர்க்கும் கோடுகள் ஒரு 
புள்ளி வழிச் சென்றால் 4 வது ஜதை ஒத்த புள்ளிகளைச் சேர்க் 
கும் கோடும் அதே புள்ளிவழிச் செல்லும் . 

C 

படம் 37 
கொள்கை : ( 1 ) ABCD , A B C D இசைப்புள்ளி 

வரிசைகள் . 

( 2 ) AA , BE , CC , 0 வழிச் 
நிரூபிக்க : DD உம் 0 வழிச் செல்லும் . 
நிரூபணம் : DD , 0 வழிச் செல்ல வில்லை யென்றால் , OD 

( ABCD ) 
ஃ 0 ( ABCD ) 

1 . 

( தேற்றம் 5 ) 
A B C E அதற்கு ஒரு குறுக்கு வெட்டி . 
ஃ 0 ( A B C E : 1 . 

( தேற்றம் 5) 
( A B C E ) 1 . 

( ,, 

) 
ஆனால் ( A B C D ) 1 . 

( கொள்கை ) 
.. D , E இன் மேல் பொருந்தும் . ( தேற்றம் 1 ) 
.. DD , 0 வழிச் செல்கிறது . 


செல்லு 


கின்றன . 


1 . 


- 


-- 


கிளைத்தேற்றம் : 


இரண்டு கோடுகளிலுள்ள இசைப்புள்ளி வரிசைகளில் ஒரு 
ஜதை ஒத்த புள்ளிகள் இரண்டு கோடுகளும் 

சந்திக்கும் 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


49 


புள்ளி என்றால் , மற்ற 3 ஜூதை ஒத்த புள்ளிகளைச் சேர்க்கும் 
கோடுகள் ஒரு புள்ளி வழிச் செல்லும் . 

ABCD , A B C D இசைப்புள்ளி வரிசைகள் .. 

BC , B C கண்டிப்பாக ஒரு புள்ளியில் சந்திக்கும் . அது 0 
என்போம் . 


படம் 38 


A பொதுப்புள்ளி . 

.3 ஜதைப் புள்ளிகளைச் சேர்க்கும் கோடுகள் 0 வில் 
சந்திக்கின்றன . 

ஃ DD உம் 0 வழிச் செல்லும் . 


தேற்றம் 8 

இரண் - இசைக்கோட்டுக் கற்றைகளில் , மூன்று ஒத்த 
கோடுகள் சந்திக்கும் புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகளா 
னால் , நான்காவது ஜதை ஒத்த கோடுகளும் அதே நேர் 
கோட்டின் மேல் சந்திக்குர் . 


D 


B 


C 


ED 


படம் 39 


கொள்கை : ( 1 ) ( ABCD ) 

( 1 ) ( ABCD ) = 0 ( AECE ) = - 1 . 


50 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


> 


.. 


( 2 ) OA , O A சந்திக்கும் புள்ளி A. 
OB , O B 

B. 
OC , O C 

OD , O D 
( 3 ) A , B , C ஒரு கோட்டில் உள்ளன . 


C. 
D. 


3 . 


நிரூபிக்க : 


D யும் ABC யில் உள்ளது என . 


- 


நிரூபணம் : D , ABC என்னும் கோட்டில் ல்லாவிட் 

டால் , OD , ABC யை D இல் வெட்டட்டும் . 
O D , ABC யை E இல் வெட்டட்டும் . 

O ( ABCD )) 1 . 
ABCD குறுக்கு வெட்டி அதை வெட்டுகிறது . 
ஃ - ( ABCD ) 

1 . 

( தேற்றம் 5 ) 
ஆனால் 0 ( ABCD ) 

( கொள்கை ) 
( ABCE ) 

( தேற்றம் 5 ) 
( ABCD ) = ( ABCE ) 1 . 
ஃ . D , E ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தும் . 
OD , O D , என்பன ABC யின் மேல் வெட்டு 

( தேற்றம் 1 ) 


1 . 


- 


. 


கின்றன . 


கிளைத்தேற்றம் 

இரண்டு இசைக்கோட்டுக் கற்றைகளுக்கு ஒரு கதிர் ( Ray ) 
பொதுவானால் , மற்ற மூன்று ஜதை ஒத்த கோடுகளும் வெட்டும் 
புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் . 


R 


படம் 40 


1 . 


0 ( ABCD ) = 0 ( ABCD ) 
00 A ஒரு பொ 

ஒரு பொதுக்கோடு . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


51 


O.B , O B , B யில் வெட்டுகின்றன . 
OC, O C , C யில் வெட்டுகின்றன . 
OD , O D , D யில் வெட்டுகின்றன . 
BC வழியே எப்போதும் ஒரு நேர்கோடு 
வரை 
யலாம் . 
அது 00 A வை A யில் வெட்டினால் , ABC 
நேர்கோடு . 
ஃ D , ABC யில் இருக்கும் . 


மாதிரி 

1. A ABC யில் , 1 உள் வட்டமையம் . 1 ,, B க்கு எதிரே 
உள்ள வெளிவட்டமையம். AI , BI , CI முறையே BC, CA , 
AX யை X ,, ,, 71 இல் சந்திக்கின்றன . Y1 7 , Y, X ,, X , Y , 
முறையே BC , C1 , A3 பை X ,, 1 ,, 7 , வில் சந்திக்கின்றன . 
1 , 7 , 1 , 7 ,, AI, இவை BC யில் , X , வில் சந்திக்கின்றன என 
நிரூபிக்கவும் . 


- 


2 


12 


படம் 41 





கொள்கை : ( 1 ) A ABC யில் , AX ,, BY ,, CSI கோணங் 

களின் இருசம வெட்டிகள் . 
( 2 ) அவை யில் சந்திக்கின்றன . 
( 3 ) 1 ,, B க்கு எதிரே உள்ள 

வெளிவட்ட 
மையம் . 
( 4 ) 1 , 31 , BC யை X , வில் சந்திக்கிறது . 
( 5 ) Z1 X ,, AC யை 1 , வில் சந்திக்கிறதும் 
( 6 ) X , Y ,, AB யை 7 , வில் ச தகறதும் 


52 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : 1 , 71 , BC , Y , 7 ,, A1 , இவை X ,வில் சந்திக் 

கின்றன என் 


நிரூபணம் : AI , AI , என்பன கோணம் A இன் இருசம 

வெட்டிகள் . 
ஃ ( BX , CX , ) - 1 . 

( தேற்றம் 6 ) 
ஃ BC யில் , X ,, X , இன் இசைத்துணைப்புள்ளி . 


- 1 . 


அதே போல் 

( A71 BZ. ) 

( AY , Cr , ) 1 . 
இவை இரண்டுக்கும் A பொதுப்புள்ளி . 
ஃ மற்ற ஒத்த புள்ளிகளைச் சேர்க்கும் கோடுகள் ஒரு 

புள்ளி வழிக்கோடுகள் . 
ஃ 1 , 71 , BC , Y , Z , ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன . 

AX ) , BY ,, C7 , ஒரு புள்ளி வழிக் கோடுகள் ஆகையால் 
1 , 71 , BC யை X , இன் இசைத்துணைப்புள்ளியில் சந்திக்கிறது . 
( செய்யப்பட்ட மாதிரி 1 , தேற்றம் 1 ) 

ஃ Y : 21 , X , வழியே செல்கிறது . 
ஃ Y , 7 ,, BC , Y1 71 இவை BC யின் மேல் X , வில் சந்திக் 

கின்றன . 
A ( BC , II , ) = - 1 ஆன தாலும் , AI , X , வழிச் செல்வ 
தாலும் AI , வும் X , வும் வழியே செல்லும் . 


பயிற்சி -4 ( a ) 


படம் 41 இல் AB , X , Y , 1,1,, X , Y , என்பன 7 . 
புள்ளிவழிச் செல்கின்றன என நிரூபிக்க . 


2 . 


படம் 41 இல் AC, X , 7 ,, X , 7 , 1 , 1 , இவை 7 , வழிச் 
செல்லுகின்றன என நிரூபிக்க . 


1 . 


பயிற்சி -4 ( b ) 
A ABC யில் AD , BE ,, CF குத்துக் கோடுகள் . 0 குத்து 
மையம் . EF , FD , DE முறையே BC , CA , AB யை D ,, 
E. , F , இல் சந்திக்கின்றன . DF , D , F, இவை AC யின் 
மேல் சந்திக்கின்றன என நிரூபிக்கவும் . 


| A- | 1 | 4 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


53 


2. AA ,, BB ,, CC | ஒரு முக்கோணத்தில் P என்னும் ஒரு 

புள்ளி வழிச் செல்லும் கோடுகள் . B , C ,, C , A ,, A , B , 
முறையே BC ) , CA ,, AB யை A ,, B ,, C , வில் சந்திக் 
கின்றன . A , C , , A , C , இவை AC யின் மேல் சந்திக் 
கின்றன என நிரூபிக்கவும் . 


3. 


ABCD ஒரு இணைகரம் . EG , FH முறையே BC , AB க்கு 
இணையாக உள்ளபடி , E , F , G , H என்பன AB , BC , 
CD , DA வின் மேல் புள்ளிகள் . EF , BD , HG ஒரு 
புள்ளி வழிக் கோடுகள் என நிரூபிக்க . 


4. AABC யில் AA ,, BB1 , CC , என் பன ஏதாவது ஒருபுள்ளி 

P வழியே முனைகளிலிருந்து எதிர் பக்கத்துக்கு வரை 
யப்படும் கோடுகள் . B , C , என்பது BC யை A , விலும் , 
A , B , என்பது AB யை C , விலும் வெட்டுகின்றன . AA . , 
CC , என் பன Q வில் வெட்டுகின்றன . B , P , Q ஒரு , 
கோடமை புள்ளிகள் என நிரூபிக்க . 


5. A ABC யில் உள் வட்டம் பக்கங்கள் BC , CA , AB யை 
முறையே X , Y , 7 இல் தொடுகிறது . Y ,, BC யை X , இல் 
சந்திக்கிறது . AD , BE , CF அதே முக்கோணத்தின் குத்துக் 
கோடுகள் . FD , AC யை E , இல் சந்திக்கிறது . AX , BE , P இல் 
வெட்டுகின்றன . AX ,, BE ,, Q வில் வெட்டுகின்றன . P , C , Q 
ஒரு கோடமை புள்ளிகள் என்று நிரூபிக்க . 


6. ABC ஒரு முக்கோணம் . AD , AE இரண்டும் AB , AC க்கு 
சைத்துணைக் கோடுகள் . BF , BG இரண்டும் BA , BC க்கு 
இசைத் துணைக் கோடுகள் . 

( 1 ) AD , BF , X இல் சந்திக்கின்றன . 
( 2 ) AE, BG, Y இல் சந்திக்கின்றன . 
( 3 ) AD , BG, P யில் சந்திக்கின்றன . 
( 4 ) AE, AF , Q வில் சந்திக்கின்றன . 
PQ , XY 

இரண்டும் C யில் சந்திக்கின்றன என 
நிரூபிக்க . 


7. A ABC யில் 1 , 1 , 1 , 1 , உள் வட்ட வெளி வட்ட 
மையங்கள் . BI , CI எதிர்ப்பக்கங்களை B ,, C1 இல் வெட்டு 
கின்றன . B , C ,, 1, 1 , இவை BC யில் வெட்டுகின்றன என நிரூ 


54 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


தேற்றம் 9 
ஒரு வட்டத்தின் மேலுள்ள நான்கு புள்ளிகளை 

அதன் 
மேலுள்ள மற்றொரு புள்ளியுடன் சேர்ப்பதனாலாகும் கோட் 
டுக் கற்றை ஹார்போனிக் ஆனால் அவற்றை அந்த வட்டத் 
தில் மேலுள்ள வேறு எந்த புள்ளியுடன் ( சாத்தாலும் 
கிடைப்பது ஹார்மோனிக் கற்றையே . 


படம் 42 


+ 


படம் 43 


கொள்கை : ( 1 ) A , B , C , D வட்டத்தின் மேல் நான்கு 

புள்ளிகள் 
( 2 ) P ( ABGD ) = - 1 . 
( 3 ) Q வட்டத்தில் மற்றொரு புள்ளி 


- 


1 


- 


- 


ஆதலால் , ஒரு வட்டத்தில் 4 ஹார் மோனிக் வட்டப்பு 
இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

55 
நிரூபிக்க : Q ( ABCD ) = -1 
நிரூபணம் : படம் 42 பார்க்கவும் . 
P , Q இரண்டும் AD என்னும் ஒரே வட்டப்பகுதியிலுள் 
வை . 
அதில் / APB = Z AQ B 
Z CPD = Z CQD 

( ஒரே வட்டப் 

பகுதியில் உள்ள 
LAPD AQD 

கோணங்கள் ) 
Z CPB = Z CQB 
படம் 43 பார்க்கவும் . 
P யும் Q வும் வெவ்வேறு வட்டப் பகுதிகளிலுள்ளவை . 
Z APB Z AQ B யின் மிகை நிரப்பி . 

(AQBP ) வட்ட நாற்கரம் ) 
Z CPD = / CQD • ( ஒரே வட்டப் பகுதியில் ) 
LAPD Z AQ D யின் மிகை நிரப்பி . 

( AQ DP வட்ட நாற்கரம் ) 
Z CPB = / CQB ஒரே வட்டப் பகுதியில் ) 
இரண்டு படங்களிலும் , 

sin APB . sin CPD 
P ( ABCD ) 

sin APD . sin CPB 
sin AQB . sin CQD 
sill AQD . sin CQB 

Q ( ABCD ) 
ஆனால் P ( ABCD ) 1 

* Q ABCD ) 1 . 
குறிப்பு : இம்மாதரி நான்கு புள்ளிகள் ஒரு ஹார்மோ 
வட்டப்புள்ளிகள் என்று சொல்லப்படும் ( Hormonic systen 
points on a circle ). 
கிளைத்தேற்றம் 

A , B , C , D ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகள் 
AT , AB , AC , AD (AT என்பது A யில் வட்டத்துக்கு வ 
யப்பட்ட தொடுகோடு ) இவை ஹார்மோனிக் கற்றை ஆகுப் 


. 


- 


- 


-- 


- 


- 


கள் இருந்தால் , அவற்றில் ஏதேனும் ஒரு புள்ளியில் விட் 
துக்கு வரையப்படும் தொடுகோடும் , அந்தப் புள்ளியை ப 
மூன்று புள்ளிகளுடன் இணைக்கும் கோடுகளும் சேர்ந்து 
ஹார்மோனிக் கற்றையாகும் . - 


56 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


தேற்றம் 10 

ஒரு வட்டத்தின் நான்கு தொடுகோடுகள் மற்றொரு தொடு 
கோட்டை வெட்டும் புள்ளிகள் இசைப்புள்ளி வரிசையானால் , 
வட்டத்தின் எந்தக் கோட்டையும் இந்த நான்கு தொடு கோடு 
கள் இசைப்புள்ளி வரிசையில் வெட்டும் . 


Xal 


Y , 


2 


Y3 \ Y4 


Y , 


XH 


d 


X 


படம் 44 


கொள்கை : 

( 1 ) a , b,c, d என்னும் கோடுகள் ஒரு வட்டத்தை 
A , B , C , D யில் தொடுகின்றன . 

( 2 ) r வட்டத்தை X இல் தொடுகிறது . 

( 3 ) a , b , c , d யை X - என்பது X , X ,, X ,, X ,, X. 
என்னும் புள்ளிகளில் வெட்டுகிறது . 

( 4 ) Y என்னும் கோடு வட்டத்தை 1 இல் தொடு 
கிறது . 

( 5 ) a , b , c , d யை 1 என்பது ,, Y ,, Y , 1 , இல் 
வெட்டுகிறது . 
( 6 ) ( X , X , X , X.) 

1 . 


57 


சைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


நிருபிக்க : ( Y , T , Ys 1 ) 


1 . 


T 


Y 


X 


Y2 


X ) 


Y 


x , 


படம் 45 


A 


Y. 


Y 


X2 


B 


Y2 


படம் 48 


நிருபணம் : X , 1 இல் தொடுகோடுகள் T யில் வெட் 
பட்டும் . எளிதில் பார்க்கக் கூடியபடி படம் 45 , படம் 46 வரை 
யப்பட்டிருக்கின்றன . வட்டத்தின் மையம் 0 ஆகட்டும் . 
08 , 0X ,, 0Y ) , 07 , வைச் சேர்க்க . படம் 48 இல் அவை 
வெவ்வேறு வட்டப் பகுதியில் உள்ளன . 


58 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


படம் 45 


* 


- 


TX , Y , வில் வட்டம் ( 0 ) உள் வட்டமாகும் . 

Z X ,01 , 90 ° + T. 
A TX, Y , இலும் வட்டம் ( 0 ) உள் வட்டமாகும் . 
Z X , 01 , 90 ° + HT 

Z X , 07 , 2 X , 0f ,. 
பொதுவான / X , 01 , ஐக் கழிக்க , Z X, 02 , ZY0Y ,.. 


-டி 


- 


படம் 46 


* 


.. 


- 


A TX , Y , வில் வட்டம் ( 0 ) உள் வட்டம் . 
. Z X , 0Y , = 90 ° -- T. 
4 A TX1, இல் வட்டம் ( 0 ) வெளிவட்டம் . 

Z X , 01 , = 90 ° -- 1 T. 
ZX : 0Y , Z X , 01 , இன் மிகை நிரப்பி . 

வட்ட மையத்தில் உள்ள மற்ற 2 கோணங்களும் 
மிகை நிரப்பிகள் . 

Z X , OX , ZY, 0Y , இன் மிகை நிரப்பி . 
இரண்டு படங்களிலும் 

sin X, OX ,, sin 1, 07 : 
இதுபோலவே 

sin X , 01 , sin 1 , 0Y , முதலியன நிரு 
பிக்கலாம் . 
0 ( X , X , X , X.) - 

sin X , OX, . sin X , OX , 
sin X , OX, . sin X , OX , 
sin Y ; or, sin r : 07 
sin Y , 01 , sin 1,01 , 

0 ( 1 , 1 , 1 , 1 ) 
ஃ ( X , X , X , X ) 0 ( Y , T , Ys 1 ) 
ஆனால் ( X , X , X , X. ) 

1 . 
ஃ ( Y , Y , YsY ) 

1 . 


நகை 


- 


= 


- 


- 


குறிப்பு : இத்தகைய 

த்தகைய 4 தொடுகோடுகள் ஹார்மோனிக் 
வட்டத் தொடுகள் ஆகும் (Harmonic system of tangents ). 

ஒரு வட்டத்தின் நான்கு தொடுகள் அந்த வட்டத்தின் 
மற்ற எந்தத் தொடு கோட்டையும் ஹார்மோனிக் வரிசையில் 
வெட்டினால் ஹார்மோனிக் 

வட்டத் 

தொடுகோடுகள் 
எனப்படும் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


59 


கிளைத்தேற்றம் 

X. A யுடன் பொருந்தினால் , a யை b , c , d இவை A ,, A. , 
A , இல் வெட்டினால் ( A A , A , A ) 

ஆகவே 
நான்கு ஹார்மோனிக் 

வட்டத் தொடுகோடுகள் 
இருந்தால் அவற்றில் ஒன்று வட்டத்தைத் தொடும் புள்ளியும் , 
அதை பற்ற 3 தொடுகோடுகள் வெட்டும் புள்ளிகளும் இசைப் 
புள்ளி வரிசையாகும் . 


மாதிரி : 
1. PO , AB ஒரு வட்டத்தின் இணை 

நாண்கள் , 0 , AB 
யின் நடுப்புள்ளி PO , வட்டத்தை R இல் வெட்டுகிறது . 
QUA , Q , B , T ) இசைக் கோட்டுக் கற்றை என நிரூபிக்க . 


B 


R. 
படம் 47 


கொள்கை : ( 1 ) AB , PQ வட்டத்தில் இணை நாண்கள் 

( 2 ) 0 , AB யின் நடுப்புள்ளி . 
( 3 ) QT . Q வில் தொடுகோடு . 

( 4 ) P 0 வட்டந்தை R இல் வெட்டுகிறது . 
நிரூபிக்க : ( ARBT ) = 1 என . 
நிரூபணம் : P ( A 0 B Q ) என்னும் கோட்டுக்கற்றையில் 
A B || PO . 

( கொள்கை ) 
மேலும் A0 = 0B . 
P { AO B Q = -1 

( தேற்றம் 5 ) 
P ( AR BQ ) = - 1 


60 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


Q ( ARBQ ) = 1 

( தேற்றம் 9 ) 
Q வில் வரையப்படும் தொடுகோடு QT . 

Q ( ARBT) -1 . 


இருபான்மை நெறித் தத்துவம் ( Principle of dulity ) 

A , B என்னும் இரண்டு புள்ளிகள் இருந்தால் , அவற்றைச் 
சேர்க்கும் நேர்கோடு AB அந்த நேர் கோட்டின் நீளத்தை 
AB என்று குறிக்கிறோம் . 


a , ம் 

b என்னும் இரண்டு கோடுகள் இருந்தால் அவை 
சந்திக்கும் புள்ளி ab .. அவற்றிற்கு 

இடையே உள்ள 
கோணத்தை ab என்று குறிக்கிறோம் . 


சாதாரணமாகப் புள்ளிகளைப் பெரிய எழுத்துக்களிலும் 
கோடுகளைச் சிறிய எழுத்துக்களிலும் குறிப்பது வழக்கம் . 


ஒரு வரைவடிவப் பண்பைப் ( Geometrical property ) புள்ளி 
களை ஆதாரமாக் கொண்டு சொன்னால் , கோடுகளை ஆதார 
மாகக் கொண்டு மற்றொரு பண்பு நிர்ணயிக்கலாம் . ( உ - ம் ) } 
3 புள்ளிகள் A , B , C ஒரு 

கோடமை புள்ளிகள் 

என்பதை 
எடுத்துக் கொள்வோம் . அதற்கு 3 கோடுகள் a , b , ஒரு 
புள்ளி வழிக்கோடுகள் 

என்பது 

ஒத்த 
இம்மாதிரி அளவுகள் சம்பந்தப்படாத தேற்றங்கள் 

புள்ளி . 
கோடு தொடர்பில் இருந்தால் அதற்கு ஒத்த தேற்றங்கள் 
‘ கோடு , புள்ளி தொடர்பில் இருக்கும் . இதனை இருபான்மை 
நெறித் தத்துவம் என்று சொல்கிறோம் . 


பண்பு 


ஆகும் . 


சில ஒத்த தொடர்புகளைக் கீழே காணலாம் . 


புள்ளிகளை ஆதாரமாகக் 
கொண்ட தொடர்புகள் 


| 


கோடுகளை ஆதாரமாகக் 
கொண்ட தொடர்புகள் 


1. ABCD 

ஒரு நேர்கோட் abcd ஒரு புள்ளி வழிச் செல் 
டில் உள்ள புள்ளி வரிசை . லும் கோட்டுக் கற்றை 


ab.d ஒரு புள்ளிவழிக் கோடு 


2. A , B , C , D ஒரு கோடமை 
புள்ளிகள் . 


தள் . 


3. 8 புள்ளிகள் A , B . C யை 3 கோடுகள் a , b , c இரண் 
ரண்டிரண்டாக 3 கோடு டிரண்டாக 3 புள்ளிகளில் 
களால் சேர்க்கலாம் . 

வெட்டும் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


61 


4. 4 புள்ளிகள் A , B , C, 4 கோடுகள் a , b , c , d இரண் 
D யை இரண்டி ரண்டாகச் டிரண்டாக 6 புள்ளிகளில் 
சேர்த்து 6 கோடுகள் வரைய வெட்டும் . 
லாம் . 

a . b , ( , ) என்னும் 4 கோடு 
5 . A , B , C , D என்னும் களை மற்றொரு கோடு , 1 வெட் 
புள்ளிகளை P யுடன் சேர்க்க டும் போது , p ( a , b , c , d ) என் 
P ( A , B , C , D ) என்னும் கோட் , னும் புள்ளி வரிசை கிடைக் 
டுக் கற்றை கிடைக்கிறது . கிறது . 

6. ஒரு குறுக்கு வெட்டி ஒரு கோடமை புள்ளிகளை 
ஒரு கோட்டுக் கற்றையை மற்றொரு புள்ளியுடன் சேர்க் 
வெட்டும் போது ஒரு புள்ளி கும் போது 

கோட்டுக் 
வரிசை கிடைக்கிறது . 

கற்றை உண்டாகிறது . 


ஒரு 


7. A B C D ஹார்மோனிக் a b c d ஹார் மோனிக் 
வரிசை என்றால் ( ABCD ) = - 1. கற்றை என்றால் 

( abcd ) = - 1 


abcd 


8. ( ABCD ) 


sin al . sin ca 
sin ad . sin co 


AB . CD 
AD . CB 


- 


இருபான்மை நெறித் தத்துவம் நீளம் , அகலப் பரப்பு 
முதலிய அளவுகள் சம்பந்தப்பட்ட பண்புகளுக்கு உண்மை 
யாகாது ) 

கோடுகள் , புள்ளிகள் , விகிதங்கள் முதலியவற்றை 
மட்டும் கொண்ட பண்புகளுக்கு உண்மையாகும் . உதாரண 
மாக ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களும் சேர்ந்து 130 % 
என்பதற்கு இருபான்மை நெறித் தேற்றம் கிடையாது . 


62 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நெறிப் 


பண்புகள் 


கீழே 


தரப் 


இருபான்மை 
பட்டுள்ளன . 


புள்ளிகளை ஆதாரமாகக் 
கொண்ட பண்புகள் 


கோடுகளை 
டாக் கொண்ட பண்புகள் 


சைப் 

புள்ளி 


1. ஒரு 


ஒரு 

வரிசையிலுள்ள புள்ளிகளைக் 
ஒரு இசைக் கோட்டுக் கோட்டுக்கு வெளி யே 
கற்றையை ஒரு குறுக்கு வெட்டி உள்ள 

புள்ளியுடன் 
வெட்டும் போது ஒரு இசைப் சேர்க்கும் போது ஒரு இசைக் 
புள்ளி வரிசை கிடைக்கிறது . 

கோட்டுக் கற்றை 

கிடைக் 
சிறது . 


2 . ஒரு இசைப்புள்ளி வரி 

ஒரு இசைக் கோட்டுக் 
சையின் குறுக்கு விகிதம் , அதன் கற்றையின் குறுக்கு விகிதம் 
புள்ளிகளை மற்றொரு புள்ளியுடன் 

வெட்டும் குறுக்கு 
சேர்ப்பதால் உண்டாகும் வெட்டியின் புள்ளி வரிசை 
கோட்டுக் கற்றையின் குறுக்கு | யின் குறுக்கு விகிதத்துக்குச் 
விகிதத்துக்குச் சமம் . 

சமம் . 


அதனை 


a b c d , ab : d , சைக் 
3 . ABCD , AIBCD இசைப் கோட்டுக் கற்றைகளானால் , 
வரிசைகளானால் , BB , CC , DD | b5 , cc , dd ஒரு கோடமை 
ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . புள்ளிகள் . 


4 . 

ரண்டு இசைப் புள்ளி இரண் டு சைக் 
வரிசை 

3 ஜதைகளில் 

ஒத்த கோட்டுக் கற்றைளின் ஜடை 
புள்ளிகளைச் சேர்க்கும் கோடுகள் ஒத்த கதிர்கள் வெட்டும் 
ஒரு புள்ளி வழிக்கோடுகளானால் , புள்ளிகள் ஆனால் 4 
4 வது ஜூதை ஒத்த புள்ளிகளைச் ஜதை 

கதிர்கள் 
சேர்க்கும் கோடும் அந்தப் புள்ளி வெட்டும் புள்ளியும் 

அக் 
வழிச் செல்லும் . 

கோட்டில் அமையும் . 


வது 


5 . P , A , B , C , D என்னும் p , n ,b ,c , d 

p , a , b , c , d என்னும் தொடு 
பள்ளிகள் ஒ ரு வட்டத்தில் கோடுகள் ஒரு வட்டத்தில் 
P ( ABCD ) 

1 ஆகும்படி p ( abcd ) = 1 ஆகும்படி 
அமைந்தால் வட்டத்தில் Q அமைந்தால் அவ்வட்டத் 
வேறொரு புள்ளியானால் , Qe திற்கு 4 

4 வேறொரு தொடு 
((ABCD ) 1 

கோடானால் , q ( abcd ) 
ஆகும் . 


- 


1 


ஆகும் . 


மேற் கண்ட உதாரணங்களிலிருந்து , ஹார்மோனிக் பண்பு 
கள் இருபான்மை நெறித் தத்துவத்தின் படி அமைந்தவை 
என்பது புலனாகிறது . அதே மாதிரி வட்டத்தின் புள்ளிகளும் 
தொடுகோடுகளும் இதிதத்துவத்தின் படி அமைந்தவை . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


63 


பற்றிய 


இருபான்மை 


நெறித் 


வட்டத்தைப் 
தத்துவம் . 


புள்ளியை ஆதாரமாகக் 

கோட்டை ஆதாரமாகக் 
கொண்ட தொடர்புகளும் கொண்ட தொடர்புகளும் 
பண்புகளும் 

பண்புகளும் 


ஒரு வட்டத்தின் மேல் ஒரு வட்டத்தைத் தொடும் 
ள்ள ஒரு புள்ளி . 

தொடுகோடு . 


2 . வட்டத்தின் இரண்டு வட்டத்தின் இரண்டு தொடு 
புள்ளிகளை இணைக்கும் கோடு கோடுகள் வெட்டும் புள்ளி . 


3 . ஒரு வட்டத்தை ஒரு ஒரு வட்டத்துக்கு ஒரு புள்ளி 
நேர்கோடு இரண்டு புள்ளியிலிருந்து இரண்டு 

தொடு 
களில் வெட்டும் . 

கோடுகள் வரையலாம் . 


4 . 

புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியிலிருந்து ஒரே 
ஒரே தூரத்தில் உள்ள புள்ளி தூரத்தில் உள்ள நேர் கோடு 
கள் ஒரு வட்டத்தில் அமையும் . கள் 

வட்டத்தைத் 
தொடும் . 


இதிலிருந்து ஒரு தேற்றத்தை நிருபித்தால் இருபான்மை 
நெறித் தத்துவத்தை உபயோகித்து அதற்கு ஒத்த தேற்றத் 
தைத் தனி நிருபனம் இன்றி நிறுவலாம் . 


மாதிரிகள் 

1. A , B , C , D ஒரு ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகளானால் , 
AB , CD ; A யில் தொடுகோடு , BQ; D யில் தொடுகோடு AG 
இவை வெட்டும் புள்ளிகள் ஒரு கோடமை புள்ளிகள் என 
நிருபிக்க . 


இதன் எ 

ரு பான்மைத் தேற்றத்தை எழுதுக . 
கொள்கை : ( 1 ) A , B , C , D ஹார் மோனிக் வட்டப் புள்ளிகள் 

( 2 ) AB , CD , Q வில் சந்திக்கின்றன . 
( 3 ) AP , A யில் தொடு கோடு . AP , DB , P யில் 
வெட்டுகின்றன . 
( 4 ) DR , D யில் தொடுகோடு . DR , AC 600 R 

இல் வெட்டுகிறது . 
நிருபிக்க : PQR ஒரு நேர் கோடு என . 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிருபணம் : ABCD ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகள் .. 
A ( ABCD ) | 1 . 

( தேற்றம் 9 ) 
( அ - து ) A ( PBCD ) 1 . 


படம் 48 


1 . 


மேலும் D ( ABCD ) 
(அ - து ) D ( ABCR) 

D ( BCRA ) 


- 


1 . 


- 


( - 1 


சம குறுக்கு விகிதங்கள் பட்டியல் பார்க்கவும் ) 


D ( BCRA ) = A ( PBCD ) . 
இவற்றில் AD பொது . 

DB , AP ; DC , AB ; DR , AC சந்திக்கும் புள்ளிகள் 
ஒரு கோடமைவன . ( அ - து ) P , Q , R ஒரு கோடமை புள்ளிகள் . 

ஃ PQR ஒரு நேர் கோடு . 


இதன் இருபான்மைத் தேற்றம் 

A , B , C , D ஹார்மோனிக் வட்டத் தொடு கோடுகள னால் , ab , 
-cd ; A , bd ; D , ac ; இவைகளைச் சேர்க்கும் கோடுகள் ஒரு புள்ளி 
வழிக் கோடுகள் 

a , b , c , d வட்டத்தை A , B , C , D யில் தொடுகின்றன . 

படத்தில் ab , cd A , bd ; D , ac கோடுகள் P என்னும் ஒரு 
புள்ளி வழியே செல்வதைக் காணலாம் . இத்தேற்றத்திற்குத் 
தனி நிரூபணம் இல்லாமலேயே இருபான்மை நெறித் தத்து 
வத்தின் படி இது உண்மை எனக் கொள்ளலாம் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


65 


ad 


ab 


D 


P 


cd 


bd 


படம் 49 


2. a , b , c , d ஒரு வட்டத்தைத் தொடும் ஹார்மோனிக் 
வட்டத்தொடு கோடுகள் . அவை 

வட்டத்தை A , B , C , D 
என்னும் புள்ளிகளில் தொடுகின்றன . AC , ad , bc இவற்றைச் 
சேர்க்கும் கோடு , ab , ba , இவற்றைச் சேர்க்கும் கோடு இவை 
ஒரு புள்ளி வழிக் கோடுகள் என நிரூபிக்கவும் . 
AA 

A2 


Q 


A3 


CI 


BB 


Ce 


CA 


படம் 50 


கொள்கை : 

( 1 ) a , b , c , d ஒரு வட்டத்தை A , B , C , D யில் 

தொடுகின் றன . 
( 2 ) அவை ஹார்மோனிக் வட்டத் தொடு 

கோடுகள் . 
( 3 ) b , c , d இவை a யை A ,, Ag , A , என்னும் 

புள்ளிகளில் வெட்டட்டும் . a , b , d இவை 
C யை C ,, C ,, Cs என்னும் புள்ளிகளில் 
வெட்டட்டும் . 


66 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : A , C ,, A , C , A , C ,, ஒரு புள்ளி வழிக்கோடுகள் 


என , 


நிரூபணம் : a யை , b , c , d என்பன A ,, A. , A என்னும் 

புள்ளிகளில் வெட்டுகின்றன a A யில் தொட்ட 
கோட்டை வெட்டும் புள்ளி ஆகும் . 
( A A , A ; A , ) = - 1 . 
அது போலவே , 
( G , C, C , Ca ) = - 1 . 


குறிப்பு : ( a , b , c , d ) என்பது C யை வெட்டும் புள்ளிகளை 
வரிசையாக எழுதியிருப்பதைக் கவனிக்கவும் ) 

இவற்றில் C ,; A , ஒரே புள்ளி . 

ஆகவே ( A A , A ; A , ) ஐ , A , யில் ஆரம்பிக்கும் சம குறுக்கு 
விகிதத்தை எழுத . 
( A A , A , A ) = ( AgA , AA , ) 

= ( C , C , C C ) 
A , யும் C , ம் ஒரே புள்ளியாகையால் , ஒத்த புள்ளி 
களை இணைக்கும் கோடுகள் ஒரு 

வழிக் 
கோடுகள் . 

C , A ,, CA , C , A , இவை ஒரு புள்ளிக் கோடுகள் . 


புள்ளி 


குறிப்பு : ஒரு வட்டத்தில் இரண்டு ஒன்றின் மேல் ஒன்று 
பொருந்தும் புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு அந்தப் புள்ளியில் 
தொடுகோடு . 

AA , A யில் தொடுகோடு . 
இதன் இருபான்மை நெறிப் 

பண்பு , ஒரு 

வட்டத்தில் 
ஒன்றின் மேல் ஒன்று பொருந்தும் இரண்டு தொடுகள் வெட்டும் 
புள்ளி , அவை வட்டத்தைத் தொடும் புள்ளுயாகும் , 

-aa , a யின் தொடுபுள்ளி . 


பயிற்சி -5 ( a ) 
கீழ்க்கண்டவற்றின் இருபான்மை நெறித் தேற்றத்தை 
எழுதுக . 
( a ) 4 கோடுகள் 6 புள்ளிகளில் சந்திக்கின்றன . 
( 6 ) வட்டத்தின் தொடுகோடுகள் 

மையத் 
திலிருந்து சம தூரத்திலுள்ளவை . 


அதன் 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


67 


( c ) P , முக்கோணம் ABC யின் தலத்தில் ( Plane ) ஒரு 

புள்ளி . AP , BP , CP வை எதிர்ப்பக்கங்களை D , E , 
F இல் சந்திக்கின்றன . EF , BC ஐ D இல் சந்திக் 

கிறது . ( BC , DD , ) = - 1 
2. A , B , C, D ஹார்மானிக் வட்டப் புள்ளிகளானால் , 

B யில் தொடுகோடு , BC , BD , BA வை ஒரு இசைக் 
கோட்டுக் கற்றை எனக் காட்டுக . 


1 . 


பயிற்சி -5 ( b ) 
AD ஒரு வட்டத்தின் விட்டம் ; CD அதற்குச் செங்குத் 
தான ஒரு நாண் . P வட்டத்தில் ஏதாவது ஒரு புள்ளி 
யானால் , PC , PD இவை PA , PB யின் இசைத் துணைக் 
கோடுகள் என நிரூபிக்க . 


2. 4 , R , B , Q ஒரு வட்டத்தில் 4 புள்ளிகள் - QT ஒரு தொடு 

கோடு , Q ( A , R , BT ) ஹார்மோனிக் கற்றை . QP , AB க்கு 
இணையான நாண் . PR , AB யை இரு சமக் கூறிடுகிறது 
என நிரூபிக்க . 


A AB யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் , FD , 
A BCE இன் சுற்று வட்டத்தை R இல் வெட்டுகிறது 
அந்தவட்டத்துக்கு வரையப்பட்ட தொடுகோடு BC யை 
T யில் சந்திக்கிறது . ER BC யை X இல் சந்திக்கிறது . 

(BXCT ) = - 1 என நிரூபிக்க . 


4. A , B , C , D ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகள் . கீழ்க்கண்ட 

புள்ளிகள் ஒரு நேர்கோட்டிலுள்ளன என நிரூபிக்கவும் . 
( 1 ) A , B யில் தொடுகோடுகள் சந்திக்கும் புள்ளி ; AC , 

BD ;, AD ; BC இவை வெட்டும் புள்ளிகள் . 
( 2 ) A , C யில் தொடுகோடுகள் சந்திக்கும் புள்ளி . AD , 

BC; AB , CD இவை சந்திக்கும் புள்ளிகள் 
( 3 ) A , D யில் தொடுகோடுக சந்திக்கும் புள்ளி ; AC , 

BD , AB , CD இவை சந்திக்கும் புள்ளிகள் . 
( 4 ) A ,; D , B, C இவற்றில் தொடுகோடுகள் சந்திக்கும் 

புள்ளிகள் ; AC , BD இவை சந்திக்கும் புள்ளிகள் . 
( 5 ) இன்னும் ஒரு கோடமை புள்ளிகள் . இருந்தால் 

கண்டுபிடித்து எழுதுக . 


68 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


யை 


5. a , b , c , d ஹார்மோனிக் 

வட்டத் தொடு கோடுகள் . 
அவற்றில் a வட்டத்தை A யில் தொடுகிறது . 
b , c , d A , Ay , A , என்னும் புள்ளிகளில் வெட்டுகிறது . 

(AA , , A , A ) = -1 என நிரூபிக்கவும் . 
6. AB , BC , CD , DA ஒரு வட்டத்தை A , B , C , D என்னும் 

புள்ளிகளில் தொடுகின்றன . அவை ஹார்மோனிக் . 
வட்டத்தொடுகோடுகள் . AB , CD , E யில் 

சந்திக் 
கின்றன . BC , B C , AD ஒரு புள்ளி வழிக்கோடுகள் என 

நிரூபிக்க . 
7. a , b , c , d ஹார்மோனிக் வட்டத் தொடுகோடுகள் . 

அவை வட்டத்தை A , B , C , D யில் தொடுகின்றன . A , bd 
இவற்றை இணைக்கும் கோடு , D , a : இவற்றை 
ணைக்கும் கோடு , ab , cd இவற்றை ணைக்கும் கோடு 

வை மூன்றும் ஒரு புள்ளி வழிக் கோடுகள் 
நிறுவுக . 
8. a , b , c , d ஹார்மோனிக் வட்டத்தொடு கோடுகள் . அவை 

வட்டத்தை முறையே A , B , C , D என்னும் புள்ளிகளில் 
தொடுகின்றன . AB ; ac , bd இவற்றைச் 

சேர்க்கும் 
கோடு , ad , bc இவற்றைச் சேர்க்கும் கோடு இவை ஒரு 
புள்ளி வழிக் கோடுகள் என நிறுவுக . 


என 





C 


R 


படம் 51 


முழு நாற்கரமும் முழு நாற்கோணமும் 

எந்த மூன்று புள்ளிகளும் கோடமையாத நான்கு 
புள்ளிகள் சேர்ந்து ஒரு முழு நாற்கோணமாகும் . 

A , B , C , D என்பன 4 புள்ளிகள் 


69 


இங்கு 


( 1 ) a , b , c , d ஒரு முழு நாற்கரம் . 

இரண்டு 
இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

( 1 ) A , B , C , D ஒரு முழு நாற்கோணம் . 
( 2 ) A , B , C , D உச்சிப் புள்ளிகள் ( Vertices ) . 

( 3 ) இரண்டு புள்ளிகளைச் சேர்ப்பது ஒரு பக்கம் . 
AB , BC , CD , ACD , AC , BD என்று 6 பக்கங்கள் இருப்பதைக் 
காணலாம் . 

( 4 ) பொதுவான ஒரு புள்ளி இல்லாத பக்கங்கள் எதிர்ப் 
பக்கங்கள் எனப்படும் . 
இங்கு AB , CD ; AC , BD ; AD , BC 

என 3 ஜதை 
எதிர்ப்பக்கங்கள் இருப்பதைக் காணலாம் . 

( 5 ) எதிர்ப்பக்கங்கள் சந்திக்கும் புள்ளி மூலைப் புள்ளி 
எனப்படும் . 
இங்கு AB , CD , P யில் சந்திக்கின்றன . 

AC , BD , Q இல் சந்திக்கின்றன . 

AD , BC , R இல் சந்திக்கின்றன . 
P , Q , R மூலைப் புள்ளிகள் . 

ஒரு முழு நாற்கோணத்தில் 3 மூலைப்புள்ள்கள் உண்டு 
( 6 ) மூலைப் புள்ளிகளாலாகிய முக்கோணம் மூலைப்புள்ளி 
முக்கோணம் எனப்படும் . 

இங்கு PQR மூலைப்புள்ளி முக்கோணம் . 
எந்த மூன்று கோடுகளும் ஒரு புள்ளி வழிச் செல்லாத 
நான்கு கோடுகளாலானது முழு நாற்கரம் . கோடுகளை a , b , c , d 
எனக் குறிப்போம் . 

(2 ) a , b , c , d முழு நாற்கரத்தின் பக்கங்கள் . 
( 3 ) இரண்டு பக்கங்கள் சந்திப்பது ஒரு உச்சிப் புள்ளி . 
ங்கு 6 உச்சிப் புள்ளிகள் உண்டு . A , B ; C , D , E , F என்று 
குறிக்கப்பட்ட ab , bc , cd , da , ac , bd 6 உச்சிப் புள்ளிகள் . 
இரண்டு பக்கங்கள் ஒரு உச்சிப் புள்ளியில் சந்தித்தால் அந்த 
புள்ளியும் , மற்ற இரண்டு பக்கங்களும் சந்திக்கும் உச்சிப்புள்ளி 
யும் எதிர் உச்சிப்புள்ளிகள் எனப்படும் . 

இங்கு A , C ; B , D ; E , F அல்லது ab , cd ; ac , bd ; ad , 
bc என்ற ஜதைகள் எதிர் உச்சிப் புள்ளிகள் . 

புள்ளிகளைச் சேகரிக்கும் 
கோடு மூலைவிட்டம் எனப்படும் . இங்கு AC , BD , EF என் 
னும் மூன்று மூலை விட்டங்கள் உள்ளன . 


. 


TO முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

( 6 ) மூலைவிட்டங்களாலாகிய முக்கோணம் மூலைவிட்ட 
முக்கோணம் எனப்படும் . BD , AC, EF ஆலானது PQR என்ற 
முக்கோணம் . 


C / ad 


C 


bcs 


R 


தா 


P 


D da 


E 


படம் 52 


al , 


bd யை 


ab , cd யை இணைக்கும் கோடு , 

ணைக்கும் கோடு q 
ad , bc யை இணைக்கும் கோடு 1 
என்றால் , p , q , r ஆலானது மூலைவிட்ட முக்கோணம். 


71 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


முழு நாற்கோணம் முழு நாற்கரம் இவற்றின் இருபான்மை 
நெறித் தத்துவம் 


நாற்கோணம் 


நாற்கரம் 


1 . எவையேனும் 3 நேர் எவையேனும் 3 ஒரு புள்ளி 
கோட்டிலில்லாத 4 புள்ளிகள் வழிச் 

செல்லாத 

கோடு 
கொண்டது ஒரு முழு நாற் களால் ஆனது முழு நாற்கரம் 
கோணம் 


2. இந்த புள்ளிகளைச் இந்த 4 கோடுகளும் 
சேர்க்கும் பக்கங்கள் 6 

சேரும் உச்சிப் புள்ளிகள் 6 


3. 6 பக்கங்களில் 3 
ஜதை எதிர்ப் பக்கங்கள் 
உண்டு . 


6 உச்சிப் புள்ளிகளில் 3 
ஜதை எதிர் உச்சிப் புள்ளிகள் 
உண்டு 


4. எதிர்ப் பக்கங்கள் சந் எதிர் உச்சிப் புள்ளிகளைச் 
திப்பது மூலைப் புள்ளியில் சேர்ப்பது மூலைவிட்டம் 


5. மூலைப்புள்ளிகளா 
லான முக்கோணம் மூலைப் 
புள்ளி முக்கோணம் 


மூலைவிட்டங்களாலான 
முக்கோணம் மூலைவிட்ட. முக் 
கோணம் 


இவற்றின் ஹார்மோனிக் பண்புகளைப் பற்றி இப்பொழுது 
பார்ப்போம் . 


தேற்றம் 11 

ஒரு முழு நாற்கோணத்தில் மூலைப்புள்ளி முக்கோணத் 
தின் ஒரு உச்சியில் சந்திக்கும் மூலைப்புள்ளி முக்கோணத் 
தின் இரண்டு பக்கங்களும் அதே உச்சி வழிச் செல்லும் முழு 
நாற்கோணத்தின் இரண்டு எதிர்ப் பக்கங்களும் சேர்ந்து ஒரு 
இசைக்கோட்டுக் கற்றையாகும் . 
கொள்கை ; ( 1 ) A , B , C , D ஒரு முழு நாற்கோணம் . 

( 2 ) PQR நாற்கோணத்தின் மூலைப் புள்ளி 

முக்கோணம் . 
நிரூபிக்க : P ( A , Q , D , R ) ஒரு இசைக்கோட்டுக் கற்றை 


என . 


BC யை 


E யில் 


சந்திக்குமாறு 


ரூபணம் : PQ வை , 

நீட்டுக . 


72 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


A PBC யில் PE , BD , AC ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 

BE GD PA 
EC DP 

+1 . 

(சீவா வின் தேற்றம் ) 
18 


- 


D 


B 


E 


C 


R 


படம் 53 


sp 


A PBC யில் AD , BC யை R இல் சந்திக்கிறது . 
BR CD PA 

- 1 . ( மெனிலாஸ் தேற்றம் ) 
RG DP AB 


- 


-- 


BE BR 

EC RC 
( BECR ) = - 1. 
P ( BECR ) = -1 . 


. 


- 


வரையறை 


இது போலவே R ( BQAB ) = -1 

Q ( CRDP ) = -1 
A PQR முழு நாற்கோணத்தின் ஹார்மோனிக் 

முக்கோணம் எனப்படும் 
மேற்கண்ட தேற்றத்தின் இருபான்மைத் தேற்றத்தைச் 
சொல்வோம் . 


ஒரு முழு நாற்கரத்தில் மூலை விட்ட முக்கோணத்தின் ஒரு 
பக்கத்தில் இருக்கும் 2 உச்சிகளும் , அதே பக்கத்தில் உள்ள 
நாற்கரத்தின் இரண்டு எதிர் உச்சிப் புள்ளிகளும் சேர்ந்து ஒரு 
இசைப் புள்ளி வரிசையாகும் . 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


73 


a , b , c , அல்லது AB , BC , CD , DA என்னும் பக்கங்கள் 
கொண்டது முழு நாற்கரம் . A , B , C , D , E , F உச்சிப் புள்ளிகள் , 


d 


D 


b 


13 


படம் 54 


PQ ? மூலை விட்ட முக்கோணம் . PR அதன் ஒரு பக்கம் 
PR இல் உள்ள நாற்கரத்தின் எதிர் உச்சிப்புள்ளிகள் 

B , D , 
மேற்படி தேற்றப்படி BD , PR இசைப் புள்ளி வரிசை ஆகும் . 


இதையே BD யை P , R இசையாகப் பிரிக்கிறது என்றும் 
சொல்லலாம் அல்லவா ? P , R என்னும் புள்ளிகள் BD யை மற்ற 
இரண்டு மூலை விட்டங்களும் வெட்டும் புள்ளிகள் . 
ஒவ்வொரு மூலைவிட்டத்தையும் , மற்ற இரண்டு மூலைவிட்டங் 
களும் ஹார்மோனிக்காக அல்லது இசையாகப் 

பிரிக்கிறது 
என்றும் மேற்கண்ட தேற்றத்தைச் சுருக்கமாகச் சொல்லலாம் . 


ஆகவே 


தேற்றம் 12 

ஒரு முழு நாற்கரத்தின் ஒவ்வொரு மூலை விட்டத்தையும் 
மற்ற இரண்டு மூலைவிட்டங்களும் இசையாகப் பிரிக்கின்றன . 


கொள்கை : ( 1 ) AB , BC , CD , DA 

முழு நாற்கரத்தின் 
பக்கங்கள் . 

( 2 ) PQR மூலை விட்ட முக்கோணம் . 
திரூபிக்க : ( 1 ) AC யை P , ) இசையாகப் 

பிரிக்கின்றன . 
( 2 ) BD யை P.R சையாகப் பிரிக்கின்றன . 
( 3 ) EF ஐ Q , R இசையாகப் பிரிக்கின்றன . 


74 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபணம் : A FBE யில் , FC , BR , EA ஒரு புள்ளி வழிக் 

கோடுகள் . 


படம் 55 


FA BC ER 

AB CE RF 
AC , EF ஐ Q வில் வெட்டுகிறது . 
FA BC EQ 

1 
AB 

CE OF 
ER E0 

QF 
ஃ EF ஐ R , Q இசையாகப் பிரிக்கின்றன . 
அதே மாதிரி BD ஐ P , R இசையாகப் பிரிக் 
கின்றன 
அதே மாதிரி AC ஐ P , Q இசையாகப் பிரிக் 


:: RF 


கின் றன . 


நாற் 


மாற்று நிருபணம் :: A , B , C , D 
(கோணத்தில் F ( BPCE ) = - 1 . 


என்றும் முழு 

( தேற்றம் 11 ) 


இதை BD என்னும் குறுக்கு வெட்டி BPDR என்னும் 
புள்ளி வரிசையில் வெட்டுகிறது . 
( BPDR) = - 1 

( தேற்றம் 5 ) 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


75 


அதேமாதிரி , ( APCQ ) , = - 1 
A ( FREQ ) , = - 1 
என்று நிரூபிக்கலாம் . 


வரையறை : A PQR முழு நாற்கரத்தின் இசை முக் 
கோணம் அல்லது ஹார்மோனிக் முக்கோணம் எனப்படும் . 

மூன்று ஒரு புள்ளி வழிக் கோடுகள் கொடுத்தால் நான் 
காவது இசைக்கோடு , ( அளவுகோல் மட்டும் உபயோகித்து ) 
வரைய . 


F 


C 


படம் 56 


கொள்கை : ( 1 ) 0A , OB , 00 என்பன மூன்று கோடுகள் , 
வரைய வேண்டியது : 4 வது இசைக்கோடு 
வரைமுறை : OB யில் B என்னும் ஒரு புள்ளி குறிக்க . 

B வழியே AE , FC என்னும் கோடுகள் முறையே 
OA , OC யை A , E யிலும் , F , C யிலும் வெட்டுமாறு வரைக . 

FE , AC யைச் சேர்த்து நீட்டுக . 
அவை D யில் வெட்டட்டும் . 
OD யைச் சேர்க்க . 
OD தான் கேட்கப்பட்ட கோடு . 
நிரூபணம் : A , C , E , F ஒரு முழு நாற்கோணம் . அதில் 
0 , D , B மூலைப் புள்ளிகள் . 
ஃ 0 ( ABCD ) = - 1 

( தேற்றம் 11 } 
ஃ 0B , 0D இவை DA , OC க்கு இசைத் துணைக்கோடுகள் . 

மூன்று புள்ளிகள் கொடுத்திருந்தால் அளவுகோல்மட்டும் 
உபயோகித்து அவற்றிள் நான்காவது இசைப் புள்ளி கண்டு 
பிடிக்க . 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : A , B , C மூன்று ஒரு கோடமை புள்ளிகள் . 
கண்டுபிடிக்க ; நான்காவது இசைப்புள்ளி . 


E 


A 


B 


CC 


BB 


படம் 57 


வரைமுறை : A , B , C யை வெளியே ஒரு புள்ளி 0 வுடன் 
சேர்க்கவும் . 

OB யில் P என்னும் ஒரு புள்ளி குறிக்க . AP , CA யைச்சேர்த்து 
அவை OC , OA யை , D , E யில் வெட்டும் படி வரைக . 

ED யைச் சேர்த்து ABC யை B இல் வெட்டும்படி தீட்டுக . 
B தான் கேட்கப்பட்ட புள்ளி . 

நிரூபணம் : A , C , D , E என்னும் முழு நாற்கோணத்தில் 
0 , P , B மூலைப் புள்ளிகள் . 

... OA , OC என்னும் பக்கங்களும் மூலைப் புள்ளிமுக்கோணத் 
தின் பக்கங்கள் . OP , OB உம் இசைக்கோட்டுக் கற்றையாகும் . 

ஃ 0 ( ABCB ) = - 1 . 
ஃ ( ABCB ) = 1 


-- 


மாதிரி 


" 


1. ABCD ஒரு டிரெபீஸியம் ; AB , CD க்கு இணை . AD , BC , 
P யிலும் , AC , BD , Q விலும் வெட்டுகின்றன . PQ , AB யை R 
இலும் C D யை Sஇலும் வெட்டுகிறது . ( PQ , RS ) = -1 எனவும் , 
AR = RB எனவும் நிறுவுக . 
- 
கொள்கை : (1 ) ABCD டிரெபிஸியம் ; AB || CD . 

( 2 ) AD , BC , P யில் சந்திக்கின்றன 


77 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


( 3 ) AC , BD , Q வில் சந்திக்கின்றன . 
( 4 ) AB , CD யை PQ என்பது R , S இல் சந்திக் 

கிறது . 


R 


B 


S 


படம் 58 


நிரூபிக்க ( 1 ) ( PRQS ) = - 1 எனவும் 

( 2 ) AR = RB எனவும் . 
நிருபணம் : A , B , C , D முழு நாற்கோணம் எனக்கொள்க . 
AB , CD எட்டாப் புளிளியில் வெட்டுகின்றன . 
அதை X « என்போம் . 
.PQX « ABCD யின் இசை முக்கோணம் . 
ஃ X « ( P , A , Q , C , ) இசைக் கோட்டுக் கற்றை ( தேற்றம் 11 ) 
ஃ ( PRQS ) = - 1 

( தேற்றம் 5 ) 
மேலும் P வழிச் செல்லும் கோடுகள் . 
P ( A , Q , B , Xx ) இசைக்கோட்டுக் கற்றை . 
* P ( ARBXc ) -- 1 . ஆனால் PX « , AB க்கு இணைகோடு . 
: AR = RB . 

( தேற்றம் 5 கிளை ) 


பயிற்சி -6 ( a ) 
1. A ABC யில் DE , AB யை D யிலும் , AC யை E யிலும் , 
BC யை F இலும் வெட்டுகிறது . BE யும் CD யும் G யில் வெட்டு 
கின்றன . A ( BC , GF ) = - 1 என நிரூபிக்கவும் . 

2 . A ABC யில் DEF என்னும் நேர்கோடு AB , BC , CA வை 
முறையே D , E , F இல் வெட்டுகிறது . BF , CD யை P.யிலும் , 
AF யை Q விலும் வெட்டுகின்றது . 


78 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


( BPFQ ) = - 1 என்று நிரூபிக்கவும் . 
3 . 

ஒரு முழு நாற்கோணம் A , B , C , D யில் AB , CD என்பன 
E யிலும் , AC , BD என் பன G யிலும் , AD , BC என்பன F இலும் 
வெட்டுகி றன . EG , AD யை P யிலும் , BC யை Q விலும் வெட்டு 
கிறது . ( APDF ) = (BQCF ) = - 1 என நிரூபிக்கவும் . 

4 . முழு நாற்கோணம் A , B , C , D யில் E , F , G மூலைப்புள்ளி 
கள் . AC , BD இவை வெட்டும் புள்ளி G.AC , FE க்கு இணையானால் 
AG = GC என நிரூபிக்கவும் . 

5. முழு நாற்கரம் AB , BC , BD , DA யில் , AB , CD , E யிலும் , 
AD , BC , F இலும் வெட்டுகின்றள . EF , AC யை R இல் சந்திக் 
கிறது . RD , AB யை X இல் வெட்டுகிறது . ( EX AB ) = - 1 என 
நிரூபிக்கவும் . 


பயிற்சி -6 ( b ) 
1 . கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி வழியே , A ABC யின் 
பக்கங்களை இசைப்புள்ளி வரிசையில் வெட்டும்படி ஒரு கோடு 


வரைக . 


2 . ஒரு நாந்கோணத்தின் மூலைப்புள்ளி முக்கோணமும் 
ஒரு உச்சிப் புள்ளியும் கொடுத்திருந்தால் , நாற்கோணத்தை 


வரைக . 


3. AB , BC , CD , DA ஒரு முழு நாற்கரம் . | PQR இசை முக் 
கோணம் . BD , AC , P யில் வெட்டுகின் றன . P வழியாக BC க்கு 
இணையாக ஒரு கோடு QR யை K யில் வெட்டுகிறது . PK யை 
DE இரு சமக்கூறிடுகிறது என்று நிரூபிக்க . 


4. A , B , C , D ஒரு முழு நாற்கோணம் . EFG அதன் இசை 
முக்கோணம் . A EF , G யின் பக்கங்கள் ABCD யின் பக்கங்களை 
P ,, P. , Q .; Q. , R ,; R , என்னும் புள்ளிகளில் வெட்டுகின்றனர் 
P ) , P. , Q1 , Qa , R ,, R , என்னும் 6 புள்ளிகளும் A EFG யை 
இசை முக்கோணமாகக் கொண்ட ஒரு 

முழு நாற்கரத்தின் 
உச்சிப் புள்ளிகள் என்று காட்டுக . 


5. A , B , C ஒரு கோடமை புள்ளிகள் . PQ , A வழியே 
செல்லும் ஏதாவது ஒரு கோடு . PB , QC , X இலும் , PC , QB , 
D இலும் வெட்டுகின்றன . XY, BC யை D யில் வெட்டுகிறது . 
D ஒரு நிலையான புள்ளி என நிரூபிக்கவும் . 


79 


இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


பயிற்சிகள் செய்யச் சில குறிப்புகள் 


. ஒரு நேர்கோட்டை இரு புள்ளிகள் ஹார்மோனிக்காக 
அல்லது இசையாகப் பிரிக்கிறதா என்று பார்க்க 


நேர்கோடு AB , புள்ளிகள் C , D என்போம் . 
AC 

AD 
1 , 

இருக்கிறதா என்று பார்க்க . 
СВ 

BD 


-- 


( 2 ) ஒரு இசைக் கோட்டுக் கற்றையை ஒரு குறுக்கு 
வெட்டி வெட்டும் புள்ளிகள் A , B , C , D யா என்று பார்க்க . 


( 3 ) ஒரு வட்டத்தின் விட்டமும் அதன் ஒரு புள்ளியும் 
இருந்தால் மற்றப் புள்ளி அந்தப் புள்ளியின் தொடு கோடு 
விட்டத்தை வெட்டும் புள்ளியா என்று பார்க்க . 


( 4 ) ஒரு 

கோணத்தின் உட்புற , வெளிப்புற இருசம் 
வெட்டிகள் உண்டா என்று பார்க்க . அந்த இசைக் கோட்டுக் 
கற்றையை ஒரு குறுக்கு வெட்டி A , B , C , D யில் வெட்டுகிறதா 
என்று பார்க்க . 


( 5 ) A ABC யில் AA ,, BB ,, CC , ஒரு புள்ளி வழிக் கோடு 
களானால் , B , C ,, BC யை A , வில் வெட்டினால் ( BC , A , A , ) 
1 . 

இதை உபயோகிக்கலாம் . 


- 


( 6 ) ஒரு முழு நாற்கோணத்தின் மூலைப்புள்ளியில் 
இருக்கும் இசைக் கோட்டுக் கற்றையை வெட்டும் குறுக்கு 
வெட்டியில் A , B , C , D உண்டா என்று பார்க்க . 


( 7 ) ஒரு நாற்கரத்தின் மூலைவிட்டமாக என்று பார்க்க . 

II . ஒரு ஹார்மோனிக் கற்றையை வெட்டும் குறுக்கு 
வெட்டியில் விழும் துண்டுகள் சமம் . ஆகையால் ஒரு நேர் 
கோட்டில் உள்ள அடுத்த இரண்டு துண்டுகள் சமம் என்று 
நிரூபிக்க அல்லது ஒரு நேர்கோடு இருசமக் கூறிடப்படு கிறது 
என்று நிரூபிக்க . 


( 1 ) அந்தக் கோடு ஒரு இசைக்கோட்டுக் கற்றையை 
வெட்டுகிறதா என்று பார்க்க . 


( 2 ) வெட்டினால் , அது கற்றையின் ஒரு கோட்டுக்கு 
இணையா என்று பார்க்க . 


80 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


III . 3 கோடுகள் 


ஒரு புள்ளி வழிக் கோடுகள் 


என்று 


நிரூபிக்க . 


ஒரு புள்ளி பொதுவாக உள்ள இரண்டு இசைப்புள்ளி 
வரிசைகள் உள்ளனவா என்று பார்க்க . மற்ற 3 ஜதை புள்ளி 
களையும் இணைக்கும் கோடுகள் கொடுக்கப்பட்ட கோடுகளா 
என்று பார்க்க . 


என்று 


குறிப்பு : ஹார்மோனிக் வரிசைகளைச் சம குறுக்கு விகிதங் 
களை உடயோகித்து மாற்றி எழுதிக் கொள்ளலாம் . 
( ABCD ) 1 

கொடுக்கப்பட்டால் 
( APQR ) 1 அல்லது தெரிந்தால் 
BP , CQ , DR ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . வை கொடுக் 
கப்பட்ட கோடுகள் இல்லை என்றால் ( APQR) க்குச் சமமான 
மற்றக் குறுக்கு விகிதங்களை A யை மாற்றினால் எழுதிப் பார்க்க 
லாம் . 


1 


- 


- 


( உ - ம் ) இரண்டாவது , நான்காவது எழுத்துக்களை மாற்ற 
கிடைப்பது இங்கே இது 

- 1 . 
. 
( ARQP ) -1 . 
BR , CQ , PD ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 


- 


.. 


என 


IV . 3 புள்ளிகள் ஒரு 

கோடமை 

புள்ளிகள் 
நிரூபிக்க . 

( 1 ) 2 இசைக் கோட்டுக் கற்றைகளில் ஒரு ஜதை ஒத்த 
கோடு பொதுவாக இருக்க வேண்டும் . 

( 2 ) மற்ற 3 ஜதை ஒத்த கோடுகள் வெட்டும் புள்ளிகள் 
கொடுக்கப்பட்ட புள்ளிகளா என்று பார்க்க . 


V. 

ஒரு வட்டத்தில் 4 ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகள் 
இருந்தால் அவற்றைக் கொண்டு A ( ABCD ) 

1 , 
A ( BACD ). - 1 , B ( ABCD ) 1 முதலிய சம குறுக்கு 
விகிதங்கள் கிடைக்கும் . இதைக் கொண்டு ஒரு கோடமை 
புள்ளிகள் 3 , 3 ஆகக் கிடைக்கும் . 


-- 


-- 


இதில் ஒரு ஜதை ஒத்த கோடுகள் பொதுவாக இருக்கும் 
படியும் 3 ஜதை ஒத்த கோடுகள் கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் 
வெட்டும் படியும் இசைக் கோட்டுக் கற்றைகளைத் தேர்ந் 
தெடுக்க வேண்டும் . 


1- பாபா 


| +14MHIP tir - 4 ----- 


சைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 


81 


( உ - ம் ) A ( ABCD ) = - 1 என்பதும் , AB , DC வெட்டும் 
புள்ளியும் கொடுத்திருந்தால் கீழே குறிப்பிட்டபடி எழுதவும் . 

AA , AB , AC , AD , DC , 

AB க்கு ஒத்த கோடு DC . அதை AB க்குக் கீழே 
எழுதவும் ( ABCD ) யில் , B க்கு பதில் C இருக்கும் சமகுறுக்கு 
விகிதம் ( DCBA ) . 

இரண்டாவது கோடு DC யாக இருக்க வேண்டும் என்றால் 
கோட்டுக் கற்றை D ( DCBA ) ஆக இருக்க வேண்டும் . 
D (DCBA) 1. இப்பொழுது இக்கோட்டுக் கற்றையில் 
உள்ள கோடுகளைக் கீழ்க்கண்டவாறு எழுதவும் . 

AA , AB , AC , AD , 

DD , DC , DB , DA . 
இவற்றில் AD பொது . 
கொடுக்கப்பட்ட மற்ற இரண்டு புள்ளிகளும் , A , D யில் 
தொடு கோடுகள் சந்திக்கும் புள்ளி ; AG , DB சந்திக்கும் 
புள்ளி இவைகளா என்று பார்க்க . 


- 


பயிற்சி 7 
( பலவகைக் கணக்குகள் ) ( Miscellaneous Exercises ) 

1. A ABC யில் AA ,, BB ,, CC , ஒரு புள்ளி வழிக் கோடு 
கள் . B , CA , C , A1 , A , B , முறையே BC , CA , AB யை A , , B ,, G , 
வில் வெட்டுகின்றன . 

( BA , CA , ) . ( CB , AB ,). ( AC , BC , ) 
நிரூபிக்க . 

A ABC யில் , A க்கு எதிரேயுள்ள வெளி வட்டம் BC , 
CA , AB யை X ,, ,, 7 இல் தொடுகிறது . AB யை 2. இல் 
வெட்டுகிறது . ( AB , 317 ) 1 என நிரூபிக்க . 


1 


என 


. 


3. இரண்டு வட்டங்கள் ஒரு நேர்கோட்டை A , B ; C , D 
என்னும் புள்ளிகளில் வெட்டுகின்றன . ( ABCD ) = - 1 ஆனால் , 
ABC யிலிருந்து வட்ட மையங்களின் ஆரங்களின் பெருக்குத் 
தொகை நிலையானது என நிரூபிக்க . 


4. A 

A ABC யில் AA ,, BB ,; CC , என்பன 0 வில் சந்திக் 
கின்றன . B , C1, BC யை 4 , வில் வெட்டுகிறது . CO வில் R மையப் 
புள்ளி . BB ., A.R இவை X இல் வெட்டுகின்றன . XA,, CC , க்கு 
இணை என நிரூபிக்க . 


82 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


--- 


- 


என 


" 


0 வழியாக AB க்கு இணையாக A , C , ஐ I இலும் , B , C , 
M இலும் வெட்டும் படி ஒரு கோடு வரையப்பட்டால் , OL 
OM என நிரூபிக்க . 

5. AABC யில் S சுற்று வட்ட மையம் , 0 குத்து மையம் , 
I உள் வட்ட மையம் . I , I ,, 1 ,, வெளி வட்ட மையங்கள் . 
A ( SO , I , I , ) B ( SO , II , ) C ( SO , IIS ) 

1 
நிறுவுக . 

6. 0 மையமாகவுடைய ஒரு வட்டத்தில் BC ஒரு விட்டம் . 
DE அதற்கு ஒரு செங்குத்து நாண் . A வட்டத்தின் மேல் ஒரு 
புள்ளி . AD , AE என்பன , BC யை P , Q வில் சந்திக்கின்றன . 
OP.00 R ( R சுற்று வட்ட ஆரம் ) என நிரூபிக்க . 

- 
A , B , C ஒரு நேர் கோட்டில் 3 புள்ளிகள் . A , B , C என்பன 
BC , CA , AB யை இசையாகப் பிரிக்கின்றன .AA , BB , CC விட்ட 
மாகவுடைய வட்டங்கள் 

புள்ளிகளில் வெட்டுகின்றன 
என்றும் அவற்றில் P ஒரு வெட்டுப் புள்ளியானால் PA , PB , 
PC , / BPC , Z CPA , / ABP இவற்றை இரு சமக் கூறிடு 
கின்றன என்றும் நிரூபிக்க . 

8 . A ABC யில் உள்ளே P , Q இரண்டு புள்ளிகள் . AP , 
BP , CP பக்கங்கள் BC , CA , AB யை X1 , ? ,, 2 , என்னும் புள்ளி 
களில் வெட்டுகின்றன . AQ , BQ , CQ என்னும் கோடுகள் , 
அதே பக்கங்களை D. , E. , F , என்னும் புள்ளிகளில் வெட்டு 
கின்றன . 1 , 81 , BC யை X , விலும் , F.D. , AC யை E , இலும் 
வெட்டுகின்றன . AX ,, BE , ஐ L இல் வெட்டுகிறது . AX ,, 
BE , ஐ M இல் வெட்டுகிறது . L , C , M ஒரு கோடமை புள்ளிகள் 
என நிரூபிக்க . 

9. AB , BC , CD , DA ஒரு முழு நாற்கரம் . அதன் இசை 
முக்கோணம் EFG . EFG யை இசை முக்கோணமாகக் கொண்ட 
A , B , , C , D , என்னும் நாற்கோணம் வரைந்தால் AA ,, BB ,, CC , 
DD , சந்திக்கும் 6 புள்ளிகளில் இரண்டு E , F இலும் இரண்டு F , 
G யிலும் , இரண்டு G , E யிலும் இருக்கும் என நிரூபிக்க . 

10 . ஒரு வட்டத்தில் P , Q , R , S இசை வட்டப் புள்ளிகள் , 
PQ , RS ; PR , QS ; P , S இல் தொடுகோடுகள் ; Q , R இல் தொடு 
கோடுகள் இவை வெட்டும் புள்ளிகள் ஒரு நேர் கோட்டில் 
ஒரு நேர்கோட்டில் அமையும் என நிறுவுக . 

( செ.ப ) 
11. முக்கோணம் ABC யின் பக்கம் BC நிலையானது . A 
ஒரு நிலைத்த நேர் கோட்டில் அமையும் . மற்றொரு நிலைத்த 
நேர் கோடு AB , AC இவற்றை முறையே PQ வில் வெட்டு 


- 


1 


மூன்றாவது ஒரு 
இசைப்புள்ளி வரிசைகளும் கோட்டுக் கற்றைகளும் 

83. 
கிறது . BQ , CP இவை வெட்டும் புள்ளியின் நியமப்பாதையும் 
ஒரு நிலைத்த நேர் கோட்டில் உள்ளது என நிரூபிக்கவும் . 

( செ.ப ) 
12. கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி 0 வழியே / ABC யின் 
பக்கங்கள் BC , CA , CA யை D , E , F என்னும் புள்ளிகளில் 
( 0D , EF ) 1 இருக்குமாறு வரைக . 

( செ.ப ) 
13 . A ABC யில் , BC க்கு இணையாக வரையப்பட்ட ஒரு 
நேர் கோடு AB , AC யை முறையே P , Q வில் வெட்டுகிறது 
CP , BQ , R இல் வெட்டினால் , AR , PQ வை இரு சமக் கூறிடு 
கிறது என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 
14 , AB ஒரு வட்டத்தின் விட்டம் . AP ஏதாவது ஒரு நாண் . 
A , P யில் தொடு கோடுகள் 0 வில் சந்திக்கின்றன . R , P 
யிலிருந்து AB க்கு வரையப்பட்ட குத்துக் கோட்டின் அடி . 
B0 , PQ ஐ இருசமக் கூறிடுகிறது என நிரூபிக்கவும் . ( செ.ப ) 

15 . A என்னும் நிலையான புள்ளி வழியே OC , OD என்னும் 
நிலையான கோடுகளை PQ வில் வெட்டும் படி ஒரு நேர்கோடு 

1 

1 . 
வரையப்படுகிறது . APQ வில் 

AR AP 

AQ 
ஆக இருக்கும்படி R என்னும் புள்ளி குறித்தால் , R இன் நியமப் 
பதை ஒரு நேர்கோடு என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 
16 . A ABC யில் , A ,, B ,, C , முறையே A , B , C க்கு எதிர்ப் 
பக்கங்களில் உள்ள புள்ளிகள் . A ,, B ,, C , என்னும் புள்ளிகள் 
அதன் பக்கங்களில் , A. , A ,, B , C க்கு இசைத் துணைப்புள்ளி 
களாகவும் ( Harmonic Conjugates ), B , , B , - C , A க்கு இசைத் 
துணைப் புள்ளிகளாகவும் ; C ,, C ,, A , B க்கு இசைப்புள்ளி 
களாகவும் உள்ளபடி அமைகின்றன . A ,, B. , C , ஒரு கோடமை 
புள்ளிகளானால் , AA ,, BB ,, CC , ஒரு புள்ளி வழிக்கோடுகள் 
என நிரூபிக்கவும் . 

( செ.ப ) 
17 . ABC யின் உள் வட்டம் பக்கங்களை D , E , F 
தாடுகிறது . EF , BC யை D இல் வெட்டினால் B , C என்னும் 
புள்ளிகள் DD , ஐ இசையாகப் பிரிக்கின்றன என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) . 
18. இரண்டு வட்டங்கள் 4 , B யில் வெட்டுகின்றன . 
மேலும் அவை ஒரு பொதுத் தொடு கோட்டை P , Q வில் 
கிறது . அது PQ வை L , M இல் வெட்டினால் , L , P , M , Q ஒரு 
இசைப் புள்ளி வரிசை என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


ல் 


| 


II . 


வட்டங்கள் 


இரண்டு வளை கோடுகளுக்கு இடையுள்ள கோணம் அல்லது 
இரண்டு வளைகோடுகள் வெட்டும் கோணம் 


T 


C 


T , 


1C 


II படம் 1 


இரண்டு வளை கோடுகளுக்கு இடையே உள்ள கோணம் 
அவை வெட்டும் புள்ளியில் அவற்றிற்கு வரையப்படும் தொடு 
கோடுகளுக்கு இடையேயுள்ள கோணமாகும் . 

அதுதான் 
இரண்டு வளைகோடுகளுக்கும் வெட்டும் கோணம் 


C. , C , என்பவை இரண்டு வளை கோடுகள் . 00 அவை 
வெட்டும் புள்ளி . 

01 ,, OT , அவற்றிற்கு 0 வழியே வரையப்பட்ட தொடு 
கோடுகள் . 


வட்டங்கள் 


85 


Z T10T , இரண்டு வளைகோடுகளுக்கும் இடையே உள்ள 
கோணம் . 

அதுவேதான் C ), C , வெட்டும் கோணம் . / T , 01 , = 90 ? 
என்றால் , இரண்டு வளை கோடுகளும் குத்தாக ( Orthogonal ) 
வெட்டுகின்றன என்று சொல்கிறோம் . 

குறிப்பாக இரண்டு வட்டங்கள் 90 ° யில் வெட்டினால் , 
அந்த வட்டங்களுக்குக் குத்து வட்டங்கள் என்று பெயர் . 


குறிப்பு ( 1 ) 0 வை மையமாகவுடைய வட்டத்தை வட்டம் 
( 0 ) , அல்லது 0 ( 0 ) என்று குறிப்போம் . 

( 2 ) AB யை விட்டமாகவுடைய வட்டத்தை வட்டம் ( AB ) 
அல்லது O AB என்று குறிப்போம் . 


தேற்றம் 13 

இரண்டு வட்டங்கள் வெட்டும் கோணம் அவை வெட்டுப் 
புள்ளியில் சந்திக்கும் ஆரங்களுக்கிடையேயுள்ள 

கோண 
மாகும் . 


T 


T2 


11 படம் 2 


கொள்கை : ( 1 ) 0 ,, 0 , மையமாகவுடைய இரு வட்டங்கள் 
A யில் வெட்டுகின்றன . 

( 2 ) AT , முதல் வட்டத்திற்கும் , AT , இரண்டாவது வட் 
படத்திற்கும் வரையப்பட்ட தொடுகோடுகள் . 

( 3 ) Z T , AT , வட்டங்கள் வெட்டும் கோணம் . 
( 4 ) 0 , A , 0 , A வெட்டுப் புள்ளியில் சந்திக்கும் ஆரங்கள் . 
நிரூபிக்க : Z 0 , A0 , Z T , AT , என . 


86 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


. 


நிரூபணம் : AT , முதல் வட்டத்திற்குத் தொடுகோடு. 
A0 ) ஆரம் . 

T , A , 0 , A க்குக் குத்துக் கோடு . 
AT , இரண்டாவது வட்டத்திற்குத் தொடுகோடு . 
A0 , ஆரம் . 

TA , 0 , A க்குக் குத்துக் கோடு . 
AT ,, AT , இவற்றுக்கு இடையேயுள்ள கோணம் : 

= A0 ,, A0 , இவற்றுக்கு இடையேயுள்ள கோணம் .. 
ZT , AT , 20 , 40, 


. 


குத்து வட்டங்கள் ( Orthogonal Circles ) 


T1 


A 


01 


02 


II படம் 3 


- 


01 , 0 , இரண்டு குத்து வட்டங்களின் மையங்கள் ;; 
அவற்றின் ஆரங்கள் r . , 1 ,. 

0 , 0 , d . 

அவை A யில் வெட்டுகின்றன . AT ,, வட்டம் ( 0. ) க்குத் 
தொடுகோடு . 

இரண்டு வட்டங்களும் 90 ° யில் வெட்டிக் கொள்வதால் 
தேற்றம் 13 இன் படி 10 , A 0 , 90 ° . ஆனால் AT ,, வட்டம் 
( 0 , ) க்குத் தொடுகோடு . 

/ T , A0, = 90 ° . 

AT ,, A0 , இரண்டும் ஒரே நேர்கோடு . இதிலிருந்து 
தெரிவது , 


- 


- 


( அதாவது ) அடுத்த வட்னா 
வட்டங்கள் 

87 
0 , 4 வட்டம் ( 0 , ) க்குத் தொடுகோடு . அது போலவே 
0 , A1 , வட்டம் ( 0 , ) க்குத் தொடுகோடு என்பதும் புலனாகிறது . 

கிளை 1. வெட்டுப்புள்ளி வழியே வரையப்படும் ஒரு 
வட்டத்தின் ஆரம் மற்ற வட்டத்துக்குத் தொடுகோடு . 

கிளை 2. குத்து வட்டங்களின் வெட்டுப்புள்ளி வழியே 
வரையப்படும் ஆரங்கள் செங்குத்துக் கோடுகள் . 

கிளை 3. வெட்டுப்புள்ளி வழியே வட்டத்துக்கு 
வரையப்படும் தோடுகோடு மற்ற வட்டத்தின் மையப் புள்ளி 
வழியே செல்லும் . ( அ - து ) மற்ற வட்டத்துக்கு ஒரு ஆரம் . 

கிளை 4. ஒரு வட்ட மையத்திலிருந்து அடுத்த வட்டத் 
துக்கு வரையப்படும் தொடுகோட்டின் நீளம் அந்த வட்டத் 
தின் ஆரமாகும் . 
5. d2 

ry + ! , . 
எப்பொழுது இரண்டு வட்டங்கள் குத்து வட்டங்களாகும் ? 
இரு வட்டங்கள் 

வெட்டிக் கொண்டால் வெட்டுப் 
புள்ளி வழியே செல்லும் ஒரு வட்டத்தின் ஆரம் அடுத்த 
வட்டத்திற்குத் தொடுகோடு ஆனால் இரண்டு வட்டங்களும் 
குத்து வட்டங்கள் . 
04 A , வட்டம் ( 0.) க்குத் தொடுகோடு ஆனால் 0 , ALO , A . 

0 , A , வட்டம் ( 0 , ) க்குத் தொடுகோடு ஆகிறது . 
இரண்டு தொடுகோடுகளுக்கும் இடையே 

இடையே உள்ள 
கோணம் / 0 , AO , 900 . 

7. வெட்டும் வட்டங்கள் இரண்டில் வெட்டுப்புள்ளி 
வழியே வரையப்படும் ஆரங்கள் செங்குத்துக் கோடுகள் 
ஆனால் வட்டங்கள் குத்து வட்டங்கள் ஆகும் . 

ஆரங்களுக்கு இடையே உள்ள கோணம் = தொடுகோடு 
களுக்கு இடையே உள்ள கோணம் . 

( தேற்றம் 13 ) 
தொடுகோடுகளுக்கு டையே உள்ள 

கோணம் 
8. வெட்டும் வட்டங்கள் இரண்டில் வெட்டுப்புள்ளி 
வழியே ஒரு வட்டத்தின் தொடுகோடு அடுத்த வட்டத்தின் 
தின் ஆரம் ஆனால் ) இரண்டு வட்டங்களும் குத்து வட்டங்கள் . 


= 900 . 


88 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


AT ,, 0 , வழியாக சென்றால் , 0 , AT ஒரு நேர்கோடு . 

01 AT , | 0 , A. 
0 , A , வட்டம் ( 0 , ) க்குத் தொடுகோடு . 
தொடு கோடுகளுக்கு இடையே உள்ள கோணம் 90 ° . 


9. வெட்டும் வட்டங்கள் இரண்டில் , ஒரு வட்டத்தின் 
மையத்திலிருந்து அடுத்த வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடு 
கோட்டின் நீளம் அந்த வட்டத்தின் ஆரத்துக்குச் சமமானால் , 
வட்டங்கள் குத்து வட்டங்கள் ஆகும் . 

0 , லிருந்து வட்டம் ( 02) க்கு வரையப்பட்ட தொடுகோட் 
டின் நீளம் 11 ஆனால் , அந்தத் தொடுகோடு வட்டம் ( 0 , ) வைத் 
தொடும் புள்ளி வட்டம் ( 01 ) இன் மேல் இருக்க வேண்டும் . 

( அ - து ) தொடு புள்ளி இரண்டு வட்டங்களுக்கும் பொது . 

( அ -- து ) தொடு புள்ளி இரண்டு வட்டங்களும் வெட்டும் 
புள்ளிகளில் ஒன்று . அதை A என்போம் . 

* 01 A , வட்டம் ( 0 , ) க்குத் தொடுகோடு . 
ஃ / 0 , A0 , 90 . 

ஃ தொடுகோடுகளுக்கு இடையே உள்ள கோணம் 90 ° . 
வட்டங்கள் A யில் வெட்டிக் கொண்டால் , 10 , A0 , = 90 ° . 
* தொடுகோடுகளுக்கு இடையே உள்ள கோணம் 90 ° .. 

( தேற்றம் 13 ) 


- 


வட்டம்: 


கொடுக்கப்பட்ட ஒரு வட்டத்துக்குக் குத்து 
வரைவதெப்படி ? 


II படம் 4 


வட்டம் ( 0 , ) கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
0 , A என்னும் ஆரம் வரைக . 


89 


வட்டங்கள் 


A யில் 01 A க்குக் குத்துக் கோடு வரைக . அது தொடு 
கோடு ஆகும் . 

அதில் 0 , என்னும் ஏதாவது புள்ளி குறிக்கவும் . 

0 , மையமாகவும் , 0 , A ஆரமாமாகவும் உள்ள வட்டம் , 
* வட்டம் ( 0 , ) க்குக் குத்து வட்டம் ஆகும் . 


மாதிரிகள் 
1. / ABC யில் 1 உள் வட்ட மையம் . A யிலிருந்து CI க்குச் 
சங்குத்தாக வரையப்படும் கோடு BI யை P யில் 

வெட்டு 
கிறது . 1 மையமாகவும் IA ஆரமாகவும் உள்ள வட்டம் , 
வட்டம் ABP யைக் குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 


P 


B 


II படம் 5 


கொள்கை : ( 1 ) I , Z ABC யின் உள் வட்ட மையம் . 

( 2) AP I CI . 
( 3 ) P , BI யில் இருக்கிறது . 


நிரூபிக்க : வட்டம் ABP யும் , 1 மையமாக IA ஆரமாக 
உள்ள வட்டமும் குத்து வட்டங்கள் என . 


-- 


| 


நிரூபணம் : 1 உள் வட்ட மையம் . 
ஃ . / ABP 

Z ABI = } B. 
AP | CI . 
/ CAP 

90 ° - G 
IA + 1 B. 


90 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 


- 


. Z PAI = Z PAC - Z IAC 

= } A + } B - 3 A 

= 1 B. 
, Z ABP Z PAI ( = } B. ) 
ஃ IA , வட்டம் ABP யின் தொடுகோடு 

* 1 யை மையமாகவும் IA ஆரமாகவும் உள்ள 
தின் ஆரம் வட்டம் ABP யைத் தொடுகிறது . 

அவை குத்து வட்டங்கள் , 


வட்டத் 


2. A ABC யில் / B செங்கோணம் . 0 , AB யின் மையப் 


புள்ளி . 


( 1 ) AB , BC க்களை விட்டங்களாகவுடைய வட்டங்கள் 

குத்து வட்டங்கள் என நிரூபிக்க . 
( 2 ) வட்டங்கள் A0B , BOC குத்து வட்டங்கள் எனவும் 

நிரூபிக்கவும் . 


B 


A. 


படம் 6 


கொள்கை : ( 1 ) / ABC யில் / B = 90 ° . 

( 2 ) 0 , AC யின் நடுப்புள்ளி . 
நிரூபிக்க : ( 1 ) AB , BC க்களை விட்டங்களாகவுடைய 

வட்டங்கள் குத்து வட்டங்கள் . 
( 2) வட்டம் AOR , வட்டம் BOC குத்து வட்டங் 

கள் . 
நிரூபணம் : ( 1 ) AB யை விட்டமாகவுடைய வட்டத்தின் 
மையம் AB யின் மையப் புள்ளி P என்போம் . 

BC யை விட்டமாகவுடைய வட்டத்தின் மையப்புள்ளி Q. 
என்போம் . 

இவ்விரு வட்டங்களும் B வழியே செல்கின்றன . PB , QB , 
B வழிச் செல்லும் ஆரங்கள் . ஆனால் / PBQ = 90 ° . 

( கொள் கை ) 


வட்டங்கள் 


91 


. 


வட்டங்கள் குத்து வட்டங்கள் . ( தேற்றம் 13 , கிளை 7 ) 
( 2) 0 , AC யின் மையப் புள்ளி 
.. 0A = OB = OC . 
... வட்டம் AOB யின் மையம் , AB யின் மையக் 

குத்துக் 
கோடாகிய 0P யில் இருக்கிறது . 

அது போலவே , வட்டம் BOC யின் மையம் , BC யின் 
மையக் குத்துக் கோடாகிய 0Q வில் இருக்கிறது . 
இரு வட்டங்களும் 0 வழிச் செல்கின்றன . 
0 வழிச் செல்லும் ஆரங்கள் இரண்டுக்கும் 

டையே 
உள்ள கோணம் = / POO . 

OP , 00 இவை முறையே AB , BC க்குச் செங்குத்துக் 
( கோடுகள் . 

* . / POQ = / ABC = 90 , 
ஃ வட்டம் AOB , வட்டம் BOC இவை குத்து வட்டங்கள் . 

( தேற்றம் 13 , கிளை 7 ) 





பயிற்சி 8 ( a ) 
1. கொடுக்கப்பட்ட ஒரு வட்டப்பரிதியில் உள்ள 
புள்ளியில் அதைக் குத்தாக வெட்டும்படி கொடுக்கப்பட்ட 
ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைக . 

2. கொடுக்கப்பட்ட இரண்டு வட்டங்களைக் குத்தாக வெட் 
டும்படி கொடுக்கப்பட்ட ஆரம் உள்ள ஒரு வட்டம் வரைக . 

3. கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளியை மையமாகக் கொண்டு 
கொடுக்கப்பட்ட ஒரு வட்டத்தை குத்தாக வெட்டும் வட்டம் 
வரைக . 
4 . 

ஒரு வட்டத்தை இரண்டு வட்டங்கள் ஒரே புள்ளியில் 
வெட்டினால் 

அவை யிரண்டும் ஒன்றையொன்று அதே 
ள்ளியில் தொடுகின்றன என்று நிரூபிக்க , 

5 . இரு வட்டங்கள் ( 10 , ) , ( 02 ) A , B யில் குத்தாக வெட்டு 
கின்றன . () () ,, AB யை X இல் வெட்டுகிறது . 

0 , X. X 0 , X A என நிரூபிக்க . 


பயிற்சி 8 ( b ) 
1. , 

வட்டங்கள் ( 0 ) , ( 0. ) , A , B யில் குத்தாக வெட்டுகின் 
றன . 0 , 0 , வின் மையப் புள்ளி X. 
0 , X = XA 

= XA = XB என நிரூபிக்கவும் . 


92 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


2 . 

இரண்டு வட்டங்கள் ( 01 ) ( 0 ) P , Q வில் குத் 
தாக வெட்டுகின்றன . 0 , 0 , வட்டங்களை முறையே A , B , C , 
D யில் வெட்டுகிறது . வட்டங்களின் ஆரங்கள் ( 1 , r ,. 

( 1 ) r, O.C . 0 , D , 
( 2 ) 40 , 0 , = AB + CD என நிரூபிக்கவும் . 


3. இரு வட்டங்களின் பொதுத் தொடுகோட்டை விட்ட 
மாகவுடைய வட்டம் 

இரண்டு 

வட்டங்களையும் குத்தாக 
வெட்டுகிறது என நிரூபிக்க . 


4. / ABC யில் 1 உள் வட்ட மையம் , I , வெளி வட்ட | 
மையம் . II , ஐ விட்டமாகவுடைய வட்டம் , AB , AC யை 
விட்டங்களாகவுடைய வட்டங்களைக் குத்தாக வெட்டுகிறது . 
என நிரூபிக்கவும் . 


5. ABCD என்னும் புள்ளி வரிசையில் , AC , BD யை விட் 
டங்களாகவுடைய வட்டங்கள் P யில் 

குத்தாக 
கின்றன . Z P A D + Z PDC = 45 ° எனக் காட்டுக . 


வெட்டு 


6. வட்டம் ( 0 ) வின் ஒரு விட்டத்தை மற்றொரு வட்டம் 
P , Q வில் வெட்டுகிறது . இரண்டு வட்டங்களும் A , B யில் , 
குத்தாக வெட்டுகின்றன . 
OP PA ? 

என நிரூபிக்க . 
OP AQ ? 


என் 


7 . A ABC யில் உள் வட்டமும் , A க்கு எதிரேயுள்ள வெளி ? 
விட்டமும் BC யை முறையே X , X , னு 

ம் 

புள்ளிகளில் 
வெட்டுகின்றன . வட்டம் ( XX 1) இந்த இரண்டு வட்டங்களையும் 
குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 


8. r ,, 1 , ஆரங்களாகவுடைய இரண்டு வட்டங்கள் ஒன்றை 
யொன்று தொட்டால் , அவற்றின் பொதுத் தொடுகோட்டை 
விட்டமாகக் கொண்டு வரையப்பட்ட வட்டம் இரண்டு வட்டங் 
களையும் குத்தாக வெட்டுகிறது எனவும் , இந்த வட்டத்தின் 
ஆரம் R என்றால் , 

எனவும் நிரூபிக்க . 


R = T , 


9 . 

இரு வட்டங்கள் P யில் குத்தாக வெட்டிக்கொள் 
கின்றன . PA , PB இவை P வழியே செல்லும் விட்டங்கள் .. 
PA + PB2 = AB2 என நிரூபிக்கவும் . 


வட்டங்கள் 


93 


10. ( a ) கொடுக்கப்பட்ட ஒரு வட்டத்தைக் குத்தாக.- 
வெட்டும் குறிப்பிட்ட ஆரமுள்ள வட்ட மையத்தின் நியமப் 
பாதை என்ன ? 
( b ) கொடுக்கப்பட்ட இரண்டு 

வட்டங்களைக் குத்தாக . 
வெட்டும்படி பொதுவாகக் கொடுக்கப்பட்ட 

ஆரமுள்ள 
இரண்டு வட்டங்கள் வரைய முடியும் எனக் காட்டுக . 

எப் 
பொழுது வரைய முடியாது என்பதைச் சொல்லுக . 


தேற்றம் 14 

இரண்டு குத்து வட்டங்களில் , ஒரு வட்டத்தின் எந்த, 
விட்டத்தையும் அடுத்த வட்டம் இசையாகப் பிரிக்கும் . 


B 


C 


A 


II படம் 7 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 , ) ம் , வட்டம் ( 0 , ) ம் குத்து 

வட்டங்கள் . 
( 2 ) AB , வட்டம் ( 0. ) இன் விட்டம் . 
( 3 ) AB யை வட்டம் ( 0 , ) C , D யில் வெட்டு 
கிறது . 

( 4 ) P , வட்டங்கள் வெட்டும் புள்ளி . 
நிரூபிக்க : ( AB , CD ) = - 

-1 . 
நிரூபணம் : O ( 0 ) ம் 0 ( 0. ) ம் குத்து வட்டங்கள் . 

ஃ 0 , P , வட்டம் ( 02 ) க்குத் தொடுகோடு . 

.. 0 , P : 0 , C. 0 , D . 
ஆனால் 0 , P = 0 , A 0B 

( ஆரங்கள்) 
* 0 , B O.C. 0 , D. 
. ( AB , CD ) -1 . 

( தேற்றம் 3 ) 


- 


94 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கிளைத் தேற்றம் : ABCD என்னும் புள்ளி வரிசையில் , 
AB யை விட்டமாகக் கொண்ட வட்டம் , C , D வழியே செல்லும் 
ஒரு வட்டத்தைக் குத்தாக வெட்டினால் ( ACBD ) 1 . 


- 


தேற்றம் 15 

ஒரு நேர்கோட்டை இரு புள்ளிகள் ஹார்மோனிக்காகப் 
பிரித்தால் , நேர்கோட்டை விட்டமாகவுடைய வட்டம் அந்த 
இரு புள்ளிகள் வழியே செல்லும் எந்த வட்டத்துக்கும் குத்து 
வட்டமாகும் . 


B 


IC 


02 


II படம் 8 


கொள்கை : ( 1 ) ( AB , CD ) 1 . 

( 2 ) 0 ( 0 ) AB யை விட்டமாகக் கொண்டது . 
( 3 ) 0 ( 0 , ) , C , D வழியே செல்கிறது . 

( 4 ) இரண்டு வட்டங்களும் வெட்டும் புள்ளி P. 
நிரூபிக்க : வட்டங்கள் ( 0. ) , ( 0 , ) குத்து வட்டங்கள் என . 
நிரூபணம் : ( AB , CD ) = -1 . 

( கொள்கை ) 
வட்டத்தின் மையமாகிய 0 ,, AB யின் மையப் புள்ளி . 
ஃ 0 , B2 

O.C. 0 , D . 
னால் 0 , B = 0 , P. 
*.0, P 0,0 . 0 , D 
* 01 P , வட்டம் ( 0. ) க்குத் தொடுகோடு . 
ஃ வட்டம் ( 01 ) , வட்டம் ( 0. ) இவை குத்து வட்டங்கள் . 


- 


95 


வட்டங்கள் 


குறிப்பு : ( AB , CD ) = -1 என்றால் AC யை விட்டமாக 
வுடைய வட்டம் B , D வழியே செல்லும் வட்டத்துக்கும் குத்து 
வட்டம் . BD ஐ விட்டமாக உடைய வட்டம் A , C வழியே 
செல்லும் எந்த வட்டத்துக்கும் குத்து வட்டம் . 


2. குறிப்பாக AC , BD இவை இரண்டையும் விட்டங்களாக 
உள்ள வட்டங்கள் குத்து வட்டங்கள் . 


P 


AH 


வைகை 


B. 


II படம் 9 


2 


* 0 , 0 , = r ? + 1,2 

O A + 0 , 02 . 
40, 0,2 = 4 0 , A , + 40 , C2 

AB2 -- GD . 
( இதை முன்னமேயே நிரூபித்திருக்கிறோம் . 
ரூபணமாகும் . 


பய 


இது மற்றொரு 


தன் மாற்றுப் புள்ளிகள் 

புள்ளிகள் ( Inverse points , இன்வெர்ஸ் 
புள்ளிகள் ) . 


மையம் 0 , ஆரம் R உள்ள ஒரு வட்டத்தின் விட்டத்தில் , 
C , D என்னும் புள்ளிகள் 0 வின் ஒரே பக்கத்திலும் , 0C.OD = r ? 
உள்ள படி அமைந்தால் C , D அவ் வட்டத்தின் தன் மாற்றுப் 
புள்ளிகள் ஆகும் . 


குறிப்பு : 1 . 

: 1. இரு புள்ளிகள் ஒரு வட்டத்தின் தன் மாற் 
றுப்புள்ளிகள் ஆனால் அவற்றைச் சேர்க்கும் நேர்கோடு அந்த 
வட்டத்தின் மையத்தின் வழி செல்லும் , 


96 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


2. வட்டம் ( 0 ) வில் OC . OD = r " = 0A ஆனால் C , D தன் 
மாற்றுப் புள்ளிகள் எனப் பார்த்தோம் . 

: OC குறைந்தால் OD அதிகரிக்கும் . 

( அ - து ) வட்டத்தின் மையத்தை நெருங்க D அதை விட்டு 
தூரத்தில் செல்லும் . C , 0 வுடன் ஐக்கியமானால் , D எட்டாப் 
புள்ளி ஆகும் . 

( அ - து ) வட்ட மையத்தின் தன் மாற்றுப் புள்ளி எட்டாப் 
புள்ளி ( Point at infinity ) ஆகும் . 


3. வட்டப்பரிதியின் மேலுள்ள ஒரு புள்ளியின் தன் மாற் 
றுப்புள்ளி அதுவே . ( 0C . OD = 1 , OC = 1 என்றால் OD = 1 
ஆகும் ஃ D , C யுடன் பொருத்தும் ) 


கிளைத் தேற்றங்கள் 

1 . ஒரு வட்டத்தின் இரு தன் மாற்றுப்புள்ளிகள் அவற் 
றின் வழியே செல்லும் விட்டத்தை இசையாகப் பிரிக்கின்றன . 


விட்டத்தை 


2. இரண்டு புள்ளிகள் ஒரு வட்டத்தின் 
ஹார் மோனிக்காகப் பிரித்தர்ல் அவை ( இன்வெர்ஸ் ) மாற்றுப் 
புள்ளிகள் . 


3. வட்டத்திற்கு வெளியே உள்ள 

ஒரு புள்ளி , 

அதன் 
"தொடுநாண் ( Chord of contact ) அப்புள்ளி வழியே செல்லும் 
“விட்டத்தை வெட்டுப் புள்ளி இவை தன் மாற்றுப் புள்ளிகள் 


AAL 


T 


படம் 10 


AB , T யின் தொடு நாண் 
அது 01 யை P யில் வெட்டுகிறது . 
AB | OT . 
& / OAT = 90 ° 
OP.OT = OA ? 

OA = 1 


வட்டங்கள் 


97 


இதன்படி வட்டத்துக்கு வெளியே உள்ள ஒரு புள்ளியின் 
தன் மாற்றுப் புள்ளி கண்டுபிடிக்க ஒரு முறை கிடைக்கிறது . 


4. வட்டத்துக்கு உள்ளே உள்ள ஒரு புள்ளிக்குத் தன் 
மாற்றுப் புள்ளி கண்டுபிடிக்க . 

படம் 8 ஐப் பார்க்க . 

P என்னும் புள்ளி கொடுத்திருந்தால் OP யைச் சேர்த்து 
நீட்டிவிடுக . 

P வழியே OP க்குக் குத்தாக AB என்னும் நாண் வரைக . 
A யில் வட்டத்துக்குத் தொடுகோடு வரைக . 
அது 0P யை I யில் வெட்டட்டும் . 
T தான் P யின் தன் மாற்றுப்புள்ளி. 


தேற்றம் 16 

ஒரு வட்டத்தின் இரண்டு தன் மாற்றுப் புள்ளிகள் வழியே 
செல்லும் எந்த வட்டமும் அந்த வட்டத்தைக் குத்தாக 
வெட்டும் . 


0 


P 


B 


II படம் 11 


கொள்கை : ( 1 ) AB , ஒரு வட்டத்தின் விட்டம் . 

( 2 ) 0 அதன் மையம் . 

( 3 ) P ; Q தன் மாற்றுப் புள்ளிகள் . 
நிரூபிக்க : P , Q வழிச் செல்லும் எந்த வட்டமும் வட்டம் 
( 0 ) வைக் குத்தாக வெட்டும் என . 
நிரூபணம் : P , Q தன் மாற்றுப் புள்ளிகள் . 
ஃ . OP . 00 = 

OA OB . 
ஃ AB யை P , Q இசையாகப் பிரிக்கின்றது . 

. P , Q வழிச்செல்லும் எந்த வட்டமும் AB யை விட்ட 
மாகவுடை வட்டத்தைக் குத்தாக வெட்டும் . ( தேற்றம் 15 ) 

4 


98 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


மாதிரிகள் 
( 1 ) A ABC யில் / A யின் இருசம வெட்டிகள் BC யை A. , 
A , என்னும் புள்ளிகளில் சந்தித்தால் , A ,, A , வை 

விட்டமாக 
வுடைய வட்டம் , / ABC யின் சுற்று வட்டத்தைக் குத்தாக 
வெட்டுகிறது என நிரூபிக்க . 


A 


AI 


C 


B 


II படம் 12 


- 


கொள்கை : ( 1 ) A ABC யில் AA ,, AA , கோணம் A யின் 

இருசம வெட்டிகள் . 
நிரூபிக்க : A , A , வை விட்டமாகவுடைய வட்டம் , வட்டம் 
ABC யைக் குத்தாக வெட்டுகிறது என . 
நிரூபணம் : AA ,, AA , இவை ZA யின் இருசம வெட்டிகள் 

ஃ Z A , A A , 90 . 
ஃ வட்டம் ( A , A , ) , A வழியே செல்கிறது . 
மேலும் ( BC , A , A , ) = - 1 . ( தேற்றம் 6 ) 

ஃ A , A , விட்டமாகவுடைய வட்டம் , B , C 
வழியே செல்லும் எந்த வட்டத்தையும் குத்தாக வெட்டும் . 

( தேற்றம் 15 ) 
ஆகவே அந்த வட்டம் , வட்டம் ABC யையும் குத்தாக 
வெட்டுகிறது . 


தன் 


2 . 

0 மையமாகவுடைய வட்டத்திற்கு A , B யின் 
மாற்றுப் புள்ளிகள் . P அந்த வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி . 
OA PA ?? 

என நிரூபிக்கவும் . 
OB PBS 


வட்டங்கள் 


98 


கொள்கை : ( 1 ) வட்டத்தின் மையம் 0 . 

( 2 ) P வட்டத்தின் மேல் ஏதாவது ஒரு புள்ளி 
( 3 ) A , B தன் மாற்றுப்புள்ளிகள் . 


0 


II படம் 13 


ரூபிக்க : 


OA PA 
OB PER* 


- 


- 


ரூபணம் : OP யைச் சேர்க்க . 
* A , B தன் மாற்றுப் புள்ளிகள் . 
... OA . OB OP 
OA OP 
OPOB 
A OPA , A0PB யில் , 
20 பொது 

OA OP 
TOP 

OB 
..A0PAA OBP . 
OP PA OA 
OB BP OP 





முதல் , கடைசி விகிதங்களைப் பெருக்கி , இடையில் உள்ள 
விகிதத்தின் வர்க்கம் எடுத்தால் , 

OP OA PAL 
OB OP PB : 
OA 

AP . 
( அ- து ) 

ов 

BP 


. 


- 
-- 


100 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


பயிற்சி 9 ( a ) 
1. கீழுள்ள படத்தில் ( ABCD ) = -1 . 
( 0 ) , ( 0 ) குத்து வட்டங்களா ? காரணம் கூறுக . 


வட்டங்கள் 


0 


A 


B 


II படம் 14 


வட்டங்கள் 


2. கீழுள்ள படத்தில் ( AB , CD ) = -1 . 
( 0 ) , ( 0. ) குத்து வட்டங்களா ? காரணம் கூறுக . 


01 


் 


B 


II படம் 15 


AL 


P 


- 


3. பக்கத்தில் கண்ட 
பாடத்தில் P , AB இன் 
மையப் புள்ளி PC , PD 
PB ?. C , D தன் மாற்றுப் 
புள்ளிகளா ? காரணம் 
கூறுக . 


C 


II படம் 16 


வட்டங்கள் 


101 


4. A ABC யில் D , E என்னும் புள்ளிகள் BC யை ஹார் 
மோனிக்காகப் பிரிக்கின்றன . DE யை விட்டமாகவுடைய வட் 
டம் , வட்டம் ABC யைக் குத்தாக வெட்டுகிறது என்று நிரூபிக் 
கவும் . 


5 ஒரு வட்டத்திற்கு 

இரு ஜ்தை இன்வெர்ஸ் ( தன் 
மாற்றுப் புள்ளிகள் இருந்தால் அவை ஒரு வட்டத்தில் அமை 
யும் புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 


பயிற்சி 9 ( 9 ) 


1 . A ABC யில் , A1 , B ,, C , முறையே BC , CA , AB யில் 
உள்ள புள்ளிகள் . AA1 , BB ,, CC , ஒரு புள்ளி வழிக்கோடுகள் . 
B , C , BC யை A , வில் சந்திக்கிறது . A , A , வை விட்டமாக 
வுடைய வட்டம் , வட்டம் ABC யைக் குத்தாக வெட்டுகிறது 
என நிரூபிக்க . 


2 . A ABC யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் . EF , 
BC யை D இலும் AD யை K யிலும் வெட்டுகிறது . KD , ஐ 
விட்டமாகவுடைய வட்டம் முக்கோணத்தின் ஒன்பது புள்ளி 
வட்டத்தைக் குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்க . 


3 . A ABC யில் 1 உள் வட்ட மையம் I , A க்கு எதிரே 
யுள்ள வெளி வட்ட மையம் . AI , BC யை X இல் வெட்டுகிறது . 
II , ஐ விட்டமாகவுடைய வட்டம் , வட்டம் ABX , வட்டம் ACX 
இவற்றைக் குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 


4 . ஒரு வட்டத்தில் BC என்னும் நாண் A இல் வரையப் 
படும் தொடுகோட்டை யில் வெட்டுகிறது . யை மையமாக 
வும் TA ஆரமாகவும் உள்ள வட்டம் BC யை இணையாகப் 
பிரிக்கிறது என நிரூபிக்க . 


5. A , B என்னும் மையங்களுள்ள இரண்டு வட்டங்களின் 
ஆரங்கள் 71 , 72 . AB யை உட்புறத்திலும் , வெளிப்புறத்திலும் 
7 : 7 , என்னும் விகிதத்தில் C , D என்னும் புள்ளிகளில் பிரித் 
தால் , CD யை விட்டமாகவுடைய வட்டம் AB வழிச் செல்லும் 
எந்த வட்டத்தையும் குத்தாக வெட்டும் என நிரூபிக்கவும் . 


6. AB யை விட்டமாகவுடைய ஒரு வட்டம் ( 0 ) மற்றொரு 
வட்டத்தைக் ( 0 ) குத்தாக வெட்டுகிறது . 

AB அந்த 


| 


|| 


அப் 


( 4 ) Q , AB யில் P யின் இசைத் துணைப்புள்ளி 
102 முற்கால வடிவ கணித மும் தற்கால வடிவ கணிதமும் 
வட்டத்தை , 

C , D என்னும் 

புள்ளிகளில் வெட்டுகிறது . 
CD யை 

விட்டமாகவுடைய வட்டம் , வட்டம் ( 0 ) வைக் 
குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்க் . 
7. முக்கோணம் ABC யின் சுற்று வட்ட மையம் S , 

A .B " 
முறையே SA , SB யின் மையப்புள்ளிகள் . AB யின் தன் மாற்றுப் 
புள்ளிகளை இணைக்கும் கோடு AB க்கு இணை 

கோடு என 
நிரூபிக்கவும் . 

A ABC யில் I உள் வட்ட மையமாகவும் IA ஆரமாக 
வும் உள்ள வட்டத்திற்கு , B யின் தன்மாற்றுப் புள்ளி P.C யின் 
தன் மாற்றுப் புள்ளி Q. 

( 1 ) AP , CI க்குச் செங்குத்துக்கோடு , 

( 2 ) / APQ வின் குத்து மையம் 1 என்று நிரூபிக்க . 
தேற்றம் 17 

பல வட்ட நாண்கள் கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி வச் 
செல்கின்றன . அந்த வட்ட நாண்களின் முனைகளுக் 
புள்ளியின் இசைத்துணைப் புள்ளியின் நியமப்பாதை அப்பள்ளி 
வழிச் செல்லும் விட்டத்துக்கு அதன் தன்மாற்றுப் புள்ளி 
வழியே வரையப்பட்ட செங்குத்துக் கோடாகும் . 

T 

II படம் 17 
கொள்கை : ( 1 ) P கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி . 
( 2 ) வட்டம் ( 0 ) வில் CD , P வழிச் செல்லும் விட்டம் 
( 3 ) AB , P வழிச் செல்லும் ஒரு நாண் . 

( அ - து ) 
( AB , PQ ) = - 1 . 
நிரூபிக்க : Q வின் நியமப் பாதை P யின் தன் மாற்றுப் 
புள்ளி வழியே CD க்கு வரையபட்ட செங்குத்துக் கோடு என 


B 


( 


P 


வட்டங்கள் 


103 


- 


ரூபணம் : Q விலிருந்து CD க்கு ஒரு குத்துக் கோடு வரை 
வோம் . அது CD யை R இல் வெட்டடும் . ( AB , PQ ) 

( கொள் கை ) 
PQ வை விட்ட மாகவுடைய வட்டம் , வட்டம் ( 0 ) வைக் 
குத்தாக வெட்டும் . 

( தேற்றம் 15 ) 
மேலும் Z PRQ = 90 ° . 
அந்த வட்டம் R வழிச் செல்கிறது . 

( 0 ) LOOPQR , 
( CD , PR ) 1 . 

( தேற்றம் 14 ) 
OP . OR = OD . 
R , P யின் தன் மாற்றுப் புள்ளி . 
OP யில் R ஒரு நிலையான புள்ளி . 
மேலும் RQ I OR . 

Q , R வழியே 0P க்கு வரையப்பட்ட செங்குத்துக் 
கோட்டில் இருக்கிறது . 

மேலும் R வழியே 0P க்குச் செங்குத்தாக வரையப்பட்ட 
கோட்டில் Q ஏதாவது ஒரு புள்ளியானால் , ( வழியே வரையப் 
பட்ட ஏதாவது ஒரு கோடு QP , வட்டத்தை A , B யில் 
வெட்டினால் , ( AB , PO ) 1 என்றும் நிரூபிக்கலாம் . 

நிரூபணம் : PQ விட்டமாகவுடைய வட்டம் R வழிச் 
செல்லும் . ( . / PRQ 90 ° . கொள்கைப்படி ) R , P யின் 
தன்மாற்றுப் புள்ளி . 

ஃ P , R வழிச் செல்லும் விட்டம் , வட்டம் ( 0 ) வைக் 
குத்தாக வெட்டும் . 

( தேற்றம் 16 , கிளை 4 ) 
வட்டம் ( 0 ) | வட்டம் PQ R. 

A , B அந்த வட்டத்தின் விட்டம் PQ வை இசை 
யாகப் பிரிக்கின்றன 

( தேற்றம் 14 ) 
( QBPA ) 1 . 
( APBQ ) 1. ( சம குறுக்கு விகிதங்கள் ) 
.. Q , AB யில் P யின் இசைத் துணைப்புள்ளி . 

Q வின் நியமப்பாதை P யின் மாற்றுப் புள்ளி வழியே 
OP க்கு வரையப்படும் செங்குத்துக் கோடு . 


பக 


- 


.. 


- 


வரையறை 


RQ வை P யின் போலார் அல்லது இசைக் கோடு ( Polar ) 
என்றும் , P யை RO வின் ( Pole ) போல் அல்லது இசைப் புள்ளி 
என்றும் சொல்வோம் . 


104 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கிளைத் தேற்றங்கள் 
. 

ஒரு வட்டத்தில் ஒரு புள்ளியின் போலார் அதன் 
வழியே வரையப்படும் எந்த நாணிலும் உள்ள சைத் துணைப் 
புள்ளி வழியே செல்லும் . 

( அ - து ) P வழியே AB என்னும் நாண் வரைந்தால் P யின் 
சைத் துணைப் புள்ளிப் அதன் போலாரில் இருக்கும் . 


2 . 

ஒரு வட்டத்தில் ஒரு நாணை ( அல்லது விட்டத்தை ) 
அதில் ஒரு புள்ளியும் அதன் போலாரும் இசையாகப் பிரிக் 

. 





கின்றன 


3. ஒரு நேர்கோட்டுக்கு ஒரு வட்ட மையத்திலிருந்து 
செங்குத்துக் கோடு வரைந்தால் குத்தடியின் தன் மாற்றுப் 
புள்ளி , அதன் போலாகும் . 


Q 


+ 


II படம் 18 


- 


வட்டம் ( 0 ) வில் , P யின் தொடு நாண் AB . OP , AB யை 
Q வில் வெட்டினால் , OP - 0Q ! OA : | 

Q , P யின் தன்மாற்றுப் புள்ளி 
மேலும் AB | OP . 

AQ B , P யின் தன் மாற்றுப் புள்ளி வழியே வரையப் 
பட்ட செங்குத்துக் கோடு . 

அது P யின் போலாராகும் . 





குறிப்பு : 

இதிலிருந்து ஒரு வட்டத்துக்கு வெளியே உள்ள 
ஒரு 
புள்ளியின் போலார் வரைய ஒரு முறை கிடைக்கிறது . 


5 . இரண்டு புள்ளிகள் ஒரு வட்டத்தின் விட்டத்தை 
அல்லது நாணையோ ஹார்மோனிக்காகப் பிரித்தால் , ஒன்றின் 
போலார் மற்றதன் வழிச் செல்லும் . 


வட்டங்கள் 


105 


6 . ஒரு வட்டப் பரிதியின் மேலுள்ள ஒரு புள்ளியின் 
போலார் , அப்புள்ளியில் வரையப்பட்ட தொடு கோடாகும் . 
( வட்டப் பரிதியின் மேலுள்ள புள்ளியின் தன் மாற்றுப் புள்ளி 
அதுவே ) . 
ஆகவே இவை 

வை இரண்டுக்கும் நியமப் பாதை ஒரு நேர் 
கோடு . 


தேற்றம் 19 
ஒரு குறிப்பிட்ட நேர்கோட்டில் ஏதாவது ஒரு வட்டத்துக்கு 
வரையப்பட்ட தொடு நாண் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வழிச் 
செல்லும் . 


RR 


B .. 


II படம் 19 


கொள்கை : ( 1 ) Pr ஒரு கொடுக்கப்பட்ட நேர் கோடு . 

( 2 ) வட்டம் ( 0 ) கொடுக்கப்படுகிறது . 
( 3 ) P, Pr இல் ஏதாவது ஒரு புள்ளி . 
( 4 ) AB , P யின் தொடு நாண் . 
நிரூபிக்க : AB ஒரு நிலையான புள்ளி வழிச் செல்லும் 


என்று . 


நிருபணம் : 0 விலிருந்து 0QM என்றும் குத்துக் கோடு 
Pr க்கு வரைவோம் . அது AB யை Q வில் வெட்டட்டும் . 
OP , AB யை R இல் வெட்டட்டும் . 

AB , P யின் தொடு நாண் . 

OP I AB . 
Z QRP = 90 ° .. 


ஆனால் 


.. 


- 


ஓரு நாணின் முனைகளில் வரையப்பட்ட தொடு 
106 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
மேலும் 2 Q MP = 900 

( வரைதல்படி. ) 
QRPM வட்ட நாற்கரம் . 
00. OM = OR , OP . 
A OAP யில் , 
/ OAP 

900 . 
AR | OP . 
OR OP OAS 
0Q . OM 

Q , M தன் மாற்றுப் புள்ளிகள் 
PM ஒரு நிலையான கோடு . 
அதற்கு QM , P விலிருந்து வரையப்பட்ட குத்துக் கோடு . 

M ஒரு நிலையான புள்ளி . 
அதன் தன் மாற்றுப் புள்ளி ( வும் நிலையானது . 

AB , ஒரு குறிப்பிட்ட புள்ளி Q வழியே செல்கிறது . 
குறிப்பு 1. P , R ; 0 , M தன் மாற்றுப் புள்ளிகள் , ஃ வட் 
டம் PMQ R - வட்டம் ( 0 ) 
2. M, Q வின் தன்மாற்றுப் புள்ளி. 
PM_0M . 
PM, Q வின் போலார் . 

Q , PM இன் போல் . 
ஃ அந்தக் குறிப்பிட்ட புள்ளி கொடுக்கப்பட்ட கோட்டின் 
போல் ஆகும் . 
கிளைத் 

தேற்றங்கள் 
1 . கொடுக்கப்பட்ட ஒரு கோட்டிலுள்ள ஏதாவது ஒரு 
புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்துக்கு வரையப்படும் தொடு நாண் 
அக்கோட்டின் போல் வழியே செல்லும் . 
தேற்றம் 19 ( மறுதலை ) 

ஒரு வட்டத்தில் ஒரு நிலையான புள்ளி வழிச் செல்லும் 
ஏதேனு 
கோடுகள் ஒரு நிலையான நேர்கோட்டில் சந்திக்கும் . 
கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) வில் P ஒரு நிலையான புள்ளி 

( 2 ) AB , P வழிச் செல்லும் ஏதாவது 

நாண் , 
( 3 ) AT , BT வட்டத்தின் தொடுகோடுகள் . 


. 


வட்டங்கள் 


107 


நிருபிக்க : 7 ஒரு நிகான 

T ஒரு நிலையான நேர்கோட்டில் உள்ளது 
என்று . 


--- 


P 


II படம் 20 


= 80 ° 


நிரூபணம் : T யிலிருந்து 0P க்கு T Q என்னும் லம்பம் 

வரை வோம் . 
OT , 13 யை R இல் வெட்டட்டும் . 
OT | 12. ( A1B , " யின் தொடு நாண் ) 

Z PRT = 90 ° 
மேலும் Z T QP 

(வரைதல்படி ) 
PRTQ வட்ட நாற்கரம் 

0P . 00 = OR , OT . 
ஆனால் / OAT யில் , 
Z OAT 900 

( AT தொடுகோடு ) 
AR / OT . 
OR . OT = 

= OA2 
OP . 00 
ஆகையால் , P யின் தன் மாற்றுப் புள்ளி . 

Q நிலையானது . 
மேலும் TQ , OP வுக்கு லம்பமாக வரையப்பட்டது . 
ஃ TQ , நிலையான கோடு . 

( அ - து ) T ஒரு நிலையான நேர்கோட்டில் இருக்கிறது . 
அது P யின் போலார் ( Polar ) ஆகும் . 


- 


. 


- 


* 


குறிப்பு : 

ஒரு புள்ளி வழிச் செல்லும் ஏதாவது ஒரு நாணில் அப் 
புள்ளியின் இசைத் துணைப் புள்ளியும் , நாணின் முனைகளில் 
வரையப்படும் தொடு கோடுகள் சந்திக்கும் புள்ளியும் ஒரே 


108 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நேர்கோட்டில் அமைகின்றன . அது அப்புள்ளியின் போலார் . 
ஆனால் அந்த இரண்டு புள்ளிகளும் வெவ்வேறு . இதைக் 
கீழ்க்கண்ட படத்தில் காணலாம் . 


R 


B 


P 


Q 


0 


A 


T 


TI படம் 21 


AB என்னும் நாணில் P யின் இசைப்புள்ளி R. 
A , B யில் வரையப்பட்ட தொடுகோடுகள் T யில் சந்திக் 


கின்றன 


R , T இரண்டும் P யின் போலாரில் உள்ளன . 

ஆகவே 
இவை இரண்டுக்கும் நியமப்பாதை ஒரே நேர்கோடு . 

- 
2 . ஒரு வட்டத்தின் தொடுகோட்டின் போல் அக் கோட் 
டின் தொடு புள்ளியாகும் . 

இன்னும் , தொடு கோட்டில் உள்ள எந்தப் புள்ளிக்கும் 
தொடு நாண் அதன் தொடு புள்ளி வழிச் செல்லும் ; ஃ அது 
போலாகும் . 

8 . வட்ட மையத்தின் போலார் எட்டாக் கோடு (line at 
infinity ) . 

( வட்ட மையத்தின் தன் மாற்றுப் புள்ளி எட்டாப் புள்ளி 
யாகையால் . ) 


109 


வட்டங்கள் 


4. விட்டத்தின் போல் , அதற்குச் செங்குத்தாக வரையப் 
பட்ட விட்டத்தில் உள்ள எட்டாப் புள்ளி ( Point at infinity ) 
ஆகும் . 

( மையத்திலிருந்து விட்டத்துக்குக் குத்துக்கோடு வரைந் 
தால் அதன் குத்தடி மையமே . அதன் தன் மாற்றுப் புள்ளி 
அவ்விட்டத்தில் உள்ள எட்டாப் புள்ளி ) . 
ஒரு வட்டத்துக்கு உள்ளே உள்ள 

ரு புள்ளியின் 
போலார் வரைய 

முறை 1 . வட்டம் ( 0 ) வில் P ஒரு புள்ளி . OP யைச் சேர்த்து 
நீட்டி விடவும் . P யின் தன் மாற்றுப்புள்ளி P வைக் கண்டு 
பிடித்து P வழியே OP வுக்குக் குத்துக் கோடு வரையவும் . 
அது P யின் போலார் ஆகும் . 

( தேற்றம் 17 ) 
முறை 2. P வழியே AB என்னும் நாண் வரையவும் . A , 
B யில் தொடுகோடுகள் வரைந்து அவை வெட்டும் புள்ளி 


II படம் 22 


--P கண்டுபிடிக்கவும் . O P யை நீட்டி , P விலிருந்து 0P க்கு 
லம்பம் வரையவும் . PM , P யில் போலாராகும் . ( தேற்றம் 18 ) 


கொடுக்கப்பட்ட ஒரு நேர் கோட்டின் போல் கண்டு 
பிடிக்க . 
(( 1 ) 1 வட்டத்தை வெட்டாவிட்டால் 


P 


II படம் 23 


110 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொடுக்கப்பட்ட கோடு 1 என்போம் , வட்டத்தின் 
மையத்திலிருந்து 1 க்கு ஒரு செங்குத்துக் கோடு வரையவும் . 
அது 

1 P வில் வெட்டட்டும் . P வின் தன் மாற்று புள்ளி 
P யைக் கண்டுபிடி . 

( 2 ) 1 வட்டத்தை வெட்டினால் 


P 


II படம் 24 


1 விட்டத்தை A , யில் வெட்டுகிறது என்போம் . A , B 
யில் தொடுகோடுகள் B வரைந்து அவை சந்திக்கும் புள்ளியை 
கண்டுபிடிக்க . P , 1 இன் போலாகும் . ( தேற்றம் 16 , கிளை 4 ) 


மாதிரிகள் 

1 . ஒரு வட்டத்தில் AB ஒரு நாண் . A , P யில் வரையப் 
படும் தொடு கோடுகள் 1 யில் சந்திக்கின்றன . T வழியே 
வரையப்பட்ட ஒரு நேர்கோடு AB யை P யிலும் , வட்டத்தை 
C , D யிலும் வெட்டுகிறது . A , B , C , D ஹார்மோனிக் வட்டப் 
புள்ளிகள் என நிரூபிக்க . 


A. 


Ó 


0 


II படம் 25 


வட்டங்கள் 


111 


கொள்கை : ( 1 ) AB வட்டம் ( 0 ) வில் ஒரு நாண் . 

( 2 ) A , B யில் தொடுகோடுகள் T யில் சந்திக்கின்றன . 
( 3 ) CD , T வழியே ஒரு நாண் . 
( 4 ) CD , AB யை P யில் வெட்டுகிறது . 
நிரூபிக்க : A , C , B , D ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகள் . 
நிரூபணம் : 
P வழியே வரையப்பட்ட நாண் AB . 

T , P யின் போலாரில் இருக்கிறது . 
T , P இவை CD யை ஹார்மோனிக்காகப் பிரிக் 

( தேற்றம் 17 ) 
( CPDT ) 
A ( CPDT ) 

- 1 . 
A ( CBDA ) - 1 . 
ஃ C , B , D , A ஹார்மோனிக் வட்டப் புள்ளிகள் . 


.. 


கின்றன 


1 . 


- 


. 


2. P ஒரு வட்டத்திற்கு வெளியே உள்ள ஒரு புள்ளி . 
AB அதன் தொடு நாண் ; AB , OP யை Q வில் வெட்டுகிறது , 
P வழியே வரையப்பட்ட ஒரு கோடு வட்டத்தை C , D யில் 
வெட்டுகிறது . AQ , Z CQ D யின் இருசம் வெட்டியென 
நிரூபிக்கவும் . 


R 


0 


B 


II படம் 26 


கொள்கை : ( 1 ) P வட்டத்துக்கு வெளியே ஒரு புள்ளி . 

( 2 ) AB , P யின் தொடு நாண் . 
(( 3 ) OP , AB யை Q வில் வெட்டுகிறது . 
( 4 ) PDC வட்டத்தை C , D யில் வெட்டுகிறது . 


112 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


* 
. 


க 





. 


நிரூபிக்க : AQ , Z CQ D யின் இருசம வெட் 

ருசம வெட்டியென . 
நிரூபணம் : AB , CD யை R இல் வெட்டட்டும் . 

AB , P யின் தொடு நாண் . 
அது R வழிச் செல்கிறது . 

. 
R , P யின் போலாரில் இருக்கிறது . 
P , R இன் போலாரில் இருக்கிறது . ( தேற்றம் 18 ) 
CD யை R , P இசையாகப் பிரிக்கின் றன . 
( CRDP ) 

1 . 
ஃ Q ( CROP ) 
ஆனால் Z RQP 300. ( AB | OP ) 
RQ , QP இவை / CQ D யின் இரு சம வெட்டிகள் . 

( தேற்றம் 6 ) 
AQ , / COD யின் இருசம வெட்டி . 

பயிற்சி - 10 ( a ) 
1 . ஒரு வட்டத்தில் AB என்னும் விட்டத்தில் T ஒரு 
புள்ளி . PQ , I யின் நொடு நாண் . PQ , AB யை R இல் 
வெட்டுகிறது . P ( ARBT ) 1 என நிரூபிக்க . 

வட்டங்கள் ( 0 , ) , ( 0 , ) A , B யில் குத்தாக வெட்டுகின் 
றன . AB , வட்டம் ( 0 , ) இல் 0 , வின் தொடு நாண் அல்லது 
போலார் என நிரூபிக்கவும் . 

3 . வட்டம் ( 0 ) வின் மேல் P ஒரு புள்ளி . P வழியே 
வரையப்பட்ட விட்டத்தில் IT ஒரு புள்ளி . T யிலிருந்து 
வட்டத்துக்குத் தொடுகள் வரையப்படுகின்றன . தொடுகோடு 
கள் , விட்டம் இவற்றின் 4 வது இசைக்கோடு என்ன ? 

4. இரண்டு கோடுகளுக்கு இடையே உள்ள கோணம் , 
ஒரு வட்டத்துக்கு இவற்றின் போல்களுள் வட்ட மையத்தில் 
தாங்கும் கோணத்துக்குச் சமம் என நிரூபிக்கவும் . 

5 . ஒரு வட்டம் ( 0 ) வில் P யின் போலார் P. P960P 
என்றும் புள்ளி எடுத்து PQ விட்டமாகவுடைய 

வட்டம் 
வரையப்பட்டிருக்கிறது . 00 , அந்த விட்டத்தை Q இல் 
வெட்டுகிறது . PO , Q வின் போலார் என்று நிரூபிக்க . 


- 


- 


பயிற்சி -10 ( b ) 
( 1 ) வட்டம் ( 0 ) வில் C , D தன்மாற்றுப் புள்ளிகள் . 
C வட்டத்தின் உள்ளே இருக்கிறது , CD க்குக் குத்தாக C 
வழியே PQ என்னும் நாண் வரையப்படுகிறது . 
PD2 

OD 

என நிரூபிக்கவும் . 
PC2 

OC 


வட்டங்கள் 


118: 


( 2 ) இரண்டு வட்டங்களை ஒரு நேர்கோடு முறையே A , B , 
C , D யில் வெட்டுகிறது . ABCD இசைப்புள்ளி வரிசையானால் , 
ABCD யிலிருந்து வட்ட மையங்களின் தூரங்களில் அடைபடும் 
செவ்வகத்தின் பாப்பு மாறுபடாதது என்று நிரூபிக்கவும் . 


3 . இரண்டு பொது மைய வட்டங்கள் கொடுக்கப்பட் 
டிருக்கின்றன . அவற்றில் ஒரு வட்டத்துக்கு மற்ற வட்டத்தின் 
மேலுள்ள புள்ளிகளின் போலார்கள் அதே மையமுள்ள இன் 
னாரு வட்டத்தைத் தொடும் என்று நிரூபிக்கவும் . 


4 . இரண்டு பொதுமைய வட்டங்களில் ஒரு வட்டத்துக்கு 
மற்ற வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடு கோடுகளின் போல் 
கள் , அதே மையமுடைய மற்றொரு வட்டத்தில் அமையும் 
என நிரூபிக்கவும் . 


5 . ஒரு வட்டம் ( 0 ) வில் P யின் தொடு நாண் AB . P 
வழியே வட்டத்தை Q , R இல் வெட்டும்படி PQR என்னும் 
கோடு வரையப்படுகிறது . 0 விலிருந்து PQR க்கு OS என்னும் 
லம்பம் வரையப்படுகிறது . 

கீழ்க்கண்டவற்றை நிறுவுக : 
( 1 ) S , வட்டம் APBO வின் மேல் உள்ளது . 
( 2 ) PQR , AB யை 1 யில் சந்தித்தால் 
SQ 2 = ST . SP 

PQ 
( 3 ) 

AQ - 
PS ASS 
( 4 ) / ASP 

= Z BSP . 
( 5 ) PA , வட்டம் ATS ஐத் தொடுகிறது . 

( 6 ) வட்டம் ATS உம் வட்டம் ( 0 ) உம் தொடு வட்டங் 
கள் . 


21 


6. வட்டம் ( 0 ) வில் P யின் போலார் டி என்னும் கோடு . 
OP , p யை Q வில் சந்திக்கிறது . P வழியே வரையப்பட்ட 
CD என்னும் நாண் டி யை P இல் சந்திக்கிறது . 0Q , Z CQD 
யின் இரு சம வெட்டி என நிரூபிக்க . 


தேற்றம் 20 

ஒரு வட்டத்திற்கு ஒரு புள்ளியின் போலார் மற்றொரு 
புள்ளிவழிச் சென்றால் இரண்டாவது புள்ளியின் போலார் 
முதல் புள்ளி வழிச் செல்லும் . 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) வில் P யின் போலார் p . 

( 2 ) ந யில் Q ஏதாவது ஒரு புள்ளி . 


M 


II படம் 27 


நிரூபிக்க : Q வின் போலார் P வழிச் செல்லும் என . 
நிரூபணம் : P யின் தன் மாற்றுப் புள்ளி M ஐக் குறி . 
அது p யில் இருக்கிறது . 
மேலும் Z PM Q = 90 ° . 

( தேற்றம் 17 ) 
Q வின் தன் மாற்றுப்புள்ளி 2 ஐக் குறிக்க . 
P , M தன் மாற்றுப் புள்ளிகள் . ஆதலால் 0P.Or = r2 . 
Q , T தன் மாற்றுப் புள்ளிகள் . ஆதலால் OL . 0Q = r " . 

Z Q ; R , P ஒரு வட்டத்திலுள்ளவை . 
மேலும் / PrQ = 90 ° , 

(மேற்சொன்னபடி ) 
Z PZ Q = 90 ° . 
PZ , Q வின் போலார் ஆகும் . 
Q வின் போலார் , P வழிச் செல்கிறது 


. 


se 


O 


II படம் 28 


115 


வட்டங்கள் 


நிரூபணம் : 
கொள்கை : வட்டம் ( 0 ) வில் P யின் போலார் வழிச் 

செல்கிறது . 
நிரூபிக்க : Q வின் போலார் P வழிச் செல்லும் என . 
நிருபணம் : PQ வைச் சேர்த்து வட்டத்தை A , B யில் 

வெட்டுமாறு நீட்டிவிடுக . 
P , Q , AB யை இசையாகப் பிரிக்கின்றன . 

( தேற்றம் 17 , கிளை 2 ) 
Q வின் போலார் P வழிச் செல்லும் . ( தேற்றம் 17 ) ; 


குறிப்பு : 


C 


II படம் 29 


வட்டம் ( 0 ) வில் P யின் போலார் ) ஆகும் . 
A , B , C , D என்னும் புள்ளிகள் p யில் உள்ளன . 

P யின் போலார் A வழிச் செல்வதால் A யின் போலார் 
P வழிச் செல்லும் . அதாவது a , P வழிச் செல்கிறது . 

அதுபோலவே b , c , d இவை P வழிச் செல்கின்றன . 
( அ - து ) a , b , c , d ஒரு புள்ளி வழிக் கோடுகள் * 
அவை யின் போல் வழிச் செல்கின்றன . 


கிளைத்தேற்றம் 

ஒரு வட்டத்திற்கு ஒரு நேர்கோட்டில் உள்ள பல புள்ளி 
ளின் போலார்கள் அக்கோட்டின் போல் வழிச் செல்லும் . 


116 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
தேற்றம் 21 

ஒரு வட்டத்திற்கு ஒரு நேர்கோட்டின் போல் மற்றொரு 
நேர்கோட்டில் அமைந்தால் இரண்டாவது நேர்கோட்டின் 
போல் முதல் நேர்கோட்டில் அமையும் . 


B 


A 


II படம் 30 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) வில் a என்னும் நேர் கோட் 

டி 

ன் போல் A. 
( 2 ) A , b என்னும் நேர்கோட்டில் இருக் 

கிறது . 
நிரூபிக்க : b யின் போல் a யில் உள்ளது என . 
நிரூபணம் ! OA வைச் சேர்த்து நீட்டி விடவும் . 
அது a யை P யில் வெட்டட்டும் . 

( 1 ) A , P தன் மாற்றுப் புள்ளிகள் . 

( 2 ) AP I a . 
0 விலிருந்து 5 க்கு 0Q செங்குத்தாக வரைந்து அதை 
ca ’ யை B யில் வெட்டுமாறு நீட்டவும் . 
/ APB = 90 ° . 

( a , A யின் போலார் ) 
Z AQB ) 90 ° . 

(வரைதல்படி ) 
Z APB / AQB = 900 . 
APBQ ஒரு வட்ட நாற்கரம் . 

OA . OP 00. OB . 
ஆனால் 0A . OP = r . 

ஃ OB . 0Q = r . 

Q , B யின் தன்மாற்றுப் புள்ளி . 
மேலும் OB | b . 


. 


. 


117 


வட்டங்கள் 


b , B யின் போலார் . 
{ ( அ - து ) B , b யின் போல் . 

b யின் போல் a யில் இருக்கிறது . 


மாற்று நிரூபணம் 

II படம் 27 பார்க்கவும் . வட்டம் ( 0 ) க்கு , a யின் போல் 
A ; b யின் போல் B. A , b யில் இருக்கிறது . 
( அ - து ) B யின் போலார் A வழிச் செல்கிறது . 

A யின் போலார் B வழிச் செல்லும் . ( தேற்றம் 20 ) 

a , B வழிச் செல்கிறது . 
(( அ - து ) 5 யின் போல் a யில் இருக்கிறது . 


. 


. 


வறையறுத்தல் : 
துணையியக் கோடுகள் 

ஒரு வட்டத்துக்கு ஒரு நேர் கோட்டின் போல் மற்ற 
கோட்டில் உள்ளபடி இரண்டு நேர் கோடுகள் அமைந்தால் 
அவை துணையியல் கோடுகள் ( Conjugate Lines ) (காஞ்சுகேட் 
கோடுகள் ) எனப்படும் . 


கிளைத் தேற்றங்கள் 

1. ஒரு புள்ளி வழிச் செல்லும் பல கோடுகளின் போல்கள் 
அந்தப் புள்ளியின் போலாரான நேர் கோட்டில் அமையும் . 
II படம் 26 ஐப் பார்க்கவும் . 

a , b , c , d என்னும் கோடுகள் P வழிச் செல்கின்றன . P , 
P யின் போலாராகும் . A , B , C , D , a , b , c d யின் போல்கள் 
ஆகட்டும் . P யின் போல்கள் P , Q யில் இருப்பதால் , a யின் 
போல் A1 P யில் இருக்கும் . அதுபோலவே , B , C , D யும் P 
யில் இருக்கும் . 

இரண்டு கோடுகளின் வெட்டுப் புள்ளியின் போலார் , 
அக்கோடுகளின் போல்களை இணைக்கும் கோடாகும் . 

( படம் II 31 ஐப் பார்க்கவும் ) 
கொள்கை : a , b என் பன் C யில் வெட்டுகின்றன . 

a யின் போல் A , யின் போல் B. 
நிருபிக்க : C யின் போலார் AB 
நிரூபணம் : A யின் போலாரான C வழிச் செல்கிறது 

C யின் போலார் , A வழிச் செல்கிறது . B யின் 
போலாரான b , C வழிச் செல்கிறது . 

C யின் போலார் , B வழிச் செல்கிறது . 


118 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


C இன் போலார் A , B வழிச் செல்கிறது . 
C யின் போலார் AB . 


B 


--- 


II LIL 91. 


3. இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் போல் அப் 
புள்ளிகளின் போலார்கள் வெட்டும் புள்ளியாகும் , I படம் 
28 ஐப் பார்க்கவும் . 


கொள்கை : A , B இரண்டு புள்ளிகள் . a , A யின் போலார் . 
b , B யின் போலார் . a , b இவை C யில் வெட்டுகின்றன . 


நிரூபிக்க : - C , AB யின் போலாகும் . 


நிரூபணம் : A , a யின் போலாகும் . a யின் போல் AB யிலிருப் 
பதால் , A.B யின் போல் a யிலிருக்கும் . அதே மாதிரி 6 யின் 
போல் AB யிலிருப்பதால் , AB யின் போல் 5 யிலிருக்கும் . 

AB யின் போல் a , b இவை இரண்டிலும் இருக்கும் . 
AB யின் போல் a , b வெட்டுப் புள்ளியான C ஆகும் 


* 


. 


4 . இரண்டு துணையியப் புள்ளிகளின் ( Conjugate points ) 
போலார்கள் , துணையியக் கோடுகள் ( Conjugate lines ) ஆகும் . 

( படம் II 32 ஐப் பார்க்க ) 
P , Q துணையியப் புள்ளிகள் . 

P யின் போலார் P , Q வழிச் செல்கிறது . ( வின் 
போலார்ந்து q , P வழிச் செல்கிறது . 


. 


TN 


வட்டங்கள் 


119 


( அ - து ) ஏ வின் போலாகிய Q , p யில் இருக்கிறது . 

p , q துணையியக் கோடுகள் (காஞ்சுகேட் புள்ளிகள் ) 


. 


II படம் 32 


5. இரண்டு துணையியக் கோடுகளின் போல்கள் துணை 
உயியப் புள்ளிகள் ஆகும் . 

I படம் 23 பார்க்க . p , 1 துணையியக் கோடுகள் . 
P , மயின் போல் , 4 வில் இருக்கிறது . 
Q , q வின் போல் யில் இருக்கிறது . 

Q யின் போலாராகிய ( , p வழிச் செல்கிறது . 
p , q துணையியக் கோடுகள் (காஞ்சுகேட் கோடுகள் ) . 


தன்னிசை முக்கோணங்களும் ( Self conjugate Triangles) 
போலார் வட்டங்களும் ( Polar Circles ) 

ஒரு முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கமும் அதன் எதிர் 
முனையின் போலார் ஆனால் அது தன்னிசை ழுக்கோணம் 


ஆகும் . 


ஒரு வட்டத்துக்குத் தன்னிசை முக்கோணம் வரைய 
மூடியுமா என்று பார்ப்போம் . 


வரை முறை 

ஏதாவது ஒரு புள்ளி A யைக் குறிக்க . வட்டம் ( 0 ) வுக்கு 
A யின் போலார் வரைக . 

A யின் போலாரில் ஏதாவது ஒரு புள்ளி B யைக்குறிக்கவும் . 
OB யைச் சேர்ந்து அதற்கு A யிலிருந்து ஒரு லம்பம் வரைக . 

இந்த லம்பம் A யின் போலாரை C யில் சந்திக்கட்டும் . 
A ABC , தன்னிசை முக்கோணமாகும் . 


120 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


( 1 ) 


நிரூபணம் . A யின் போலார் BC 
A யின் போலார் B வழிச் செல்வதால் , 
B யின் போலார் A வழிச் செல்லும் . 


C 


II படம் 33 


. 


AC , OB க்குச் செங்குத்தாக வரையப்பட்டிருப்பதால் , 
AC, B யின் போலார் ஆகும் . 

--( 2 ) 
A யின் போலார் C வழிச் செல்கிறது . 

C யின் போலார் A வழிச் செல்கிறது . 
B யின் போலாரும் C வழிச் செல்கிறது . 

C யின் போலார் B வழியும் செல்லும் . 
C யின் போலார் AB . 
A ABC தன்னிசை முக்கோணம் . 


. 





குறிப்பு : 

இந்த முறைப்படி நாம் A என்னும் ஏதாவது ஒரு புள்ளி 
எடுத்தோம் . மேலும் A யில் போலாரில் , 

B என்பதும் 
ஏதாவது ஒரு புள்ளி . 

ஒரு வட்டத்துக்கு எண்ணற்ற தன்னிசை முக் 
கோணங்கள் வரையலாம் . 


வரையறை 

ஒரு வட்டத்துக்கு ஒரு முக்கோணம் தன்னிசை முக்கோ 
ணமானால் , அந்த முக்கோணத்துக்கு அந்த வட்டம் போலார் 
வட்டம் ஆகும் . 


வட்டங்கள் 


121 


( 1 ) போலார் வட்டத்தின் மையம் தன்னிசை முக்கோ 
ணத்தின் குத்து மையம் ( ortho centre ) ஆகும் . 


II படம் 34 





A ABC தன்னிசை முக்கோணம் . 

OA , OB , OC இவற்றைச் சேர்த்து , BC , CA , AB இவற்றை 
முறையே D , E , F இல் சந்திக்கும் படி நீட்டி விடவும் . 
BC , A யின் போலார் . 

OAD I BC . 
CA , B யின் போலார் . 

OE | AC . 
AB , C யின் போலார் . 

OFC I AB . 

0 , / ABC யின் குத்து மையமாகும் . ( Ortho centre ) 
இதிலிருந்து , 

( 1 ) A ABC யில் Z A விரிகோணமாக இருந்ததால் , 0 
முக்கோணத்துக்கு வெளியே இருக்கும் . 

( 0A . OD 
ஆகையால் ) 

r க்கு உண்மையான மதிப்பு உண்டு . ( r is real ) 
உண் மையான ஒரு போலார் வட்டம் கிடைக்கிறது . 


- 


( 2 ) A ABC யில் / A , செங்கோணமாக இருந்தால் 0 , 
A யுடன் பொருந்தும் அப்பொழுது போலார் வட்டம் ஒரு 
புள்ளி வட்டமாகும் . அது புள்ளி A யாகும் . 


122 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 


( 3 ) 1 ABC யில் முக்கோணங்கள் மூன்றும் 

குறுங் 
கோணங்களாக இருந்தால் , 0 முக்கோணத்தின் உள்ளே 
இருக்கும் . ஆரம் 1 04. OD 
OA . OD நெகடிவ். 

( எதிரெண் 
எண்ணாகும் . 

வட்டத்தின் ஆரம் கற்பனைக் கோடு . 

வட்டமும் உண்மை வட்டம் அல்ல ; அது கற்பனை 
வட்டமே . 


.. 


( 4 ) ஒரு வட்டத்திற்கு எண்ணற்ற தன்னிசை முக்கோ 
னைங்கள் வரைய முடியும் என்றாலும் , ஒரு தன்னிசை முக்கோ 
ணத்துக்கு ஒரே போலார் வட்டம்தான் வரைய முடியும் . 


( 2 ) ஒரு ஜதை துணையியப் புள்ளிகளும் , அவற்றைச் 
சேர்க்கும் கோட்டின் போலும் 

தன்னிசை முக்கோ 
ணத்தை உண்டாக்கும். 


0 


B 


II படம் 35 


B , C துணையியம் புள்ளிகள் . 
A , BC யின் போல் . 
A ABC , தன்னிசை முக்கோணம் . 


நிருபிக்க : B , C துணையியப் புள்ளிகள் 

B யின் போலார் C வழிச் செல்லும் . 
BC , A யின் போலார் . 

B யின் போலார் A வழிச் செல்லும் . 

B யின் போலார் AC . 
A யின் போலார் BC 


( 1 ) 
( கொள்கை 2 ) 


வட்டங்கள் 


123 


AB யின் போல் C. 
( அ - து ) C யின் போலார் AB . 

( 3 ) 
A ABC , தன்னிசை முக்கோணம் . 
( 3 ) ஒரு ஜதை துணையியக் கோடுகளும் , அவை சந்திக்கும் 
புள்ளியின் போலாகும் ஒரு 

தன்னிசை முக்கோணத்தை 
உண்டாக்கும் . 

II படம் 32 பார்க்கவும் . 
AB , AC துணையியக் கோடுகள் . 

BC , A யின் போலார் . 
A ABC , தன்னிசை முக்கோணம் . 
நிரூபணம் : AB யின் போல் AC யில் இருக்கிறது . 

AC யின் போல் AB யில் இருக்கிறது . 
BC யின் போல் / . அது AC யில் இருக்கிறது . 

AC யின் போல் BC யில் இருக்கிறது . 
AC யின் போல் B ஆகும் . 

( 1 ) 
BC யின் போல் A. 

( கொள்கை ) - ( 2 ) 
AB யின் போல் C ஆகும் . 

( தேற்றம் 21 ) 
.. A ABC தன்னிசை முக்கோணம் . 

( கிளை 3 ) 


. 


" தேற்றம் 22 


சால்மன் தேற்றம் 


வட்டம் ( 0 ) வின் தளத்தில் P , Q இரு புள்ளிகள் ஆனால் , 
OP P யிலிருந்து ( வின் போலாருக்குள்ள தூரம் 
*0Q Q விலிருந்து P யின் போலாருக்குள்ளதூரம் 


Ple 


tm 


g 


Xol 


0 


P 


Y 


II படம் 36 


124 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : 00+ QM 


. 


கொள்கை : ( 1 ) P , Q என்பன 

( 1 ) P , Q என்பன இரண்டு புள்ளிகள் . 
( 2 ) வட்டம் ( 0 ) வுக்கு P , Q இவற்றின் 

போலார்கள் p , q . 
( 3 ) PL , Q M இவை P , Q விலிருந்து , p 

இவற்றிலிருந்து வரையப்பட்ட குத்துக் 

கோடுகள் . 
OP PL 

00 
நிரூபணம் : 0P , 00 முறையே p , q யை P , Q இல் 
வெட்டட்டும் . 

PX, QY முறையே 00 , 0P க்குக் குத்துக்கோடுகள் 
A 0PX , 40QY இல் 
ZPXO == ZQYO == 90 " . 

( வரைதல்படி ) 
/ 0 பொது . 
ஃ 4 0PX ||| A0QY . 

OP OX 
OQ 

0Y 
OP . 0Y = 

00. 0X. 
ஆனால் OP . OP = 0Q . 0Q = r " . 
OP ( OP – 0Y ) = 0Q ( 0Q OX ) 

077 { ? P ) = 0Q ( Q X ) 
OP - QM = 0Q . PL 

OP PL 
00 QM 




= 


H 


. 


- 


தேற்றம் 23 

ஒரு வட்டத்தின் எந்த நாணையும் அதிலுள்ள இரண்டு 
துணையியப் புள்ளிகள் இசையாகப் பிரிக்கும் . 


P 


1.படம் 8.7 


வட்டங்கள் 


125 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) வில் AB ஒரு நாண் 
( 2 ) AB யில் P , Q ஒரு ஜதை 

துணையியப் 
புள்ளிகள் . 


நிரூபிக்க : ( AB , PQ ) = - 1 என . 


நிரூபணம் : 0P யைச் சேர்த்து நீட்டி விடுக . Q விலிருந்து 

0P க்கு QP என்னும் லம்பம் வரைக . P யின் போலார் 
Q வழிச் செல்லும் . மேலும் 0P க்குக் குத்தாகும் . 
QP , P யின் போலாராகும் . 
P , P யின் தன் மாற்றுப் புள்ளி . 
வட்டம் PP Q வட்டம் ( 0 ) . 
ZPP Q = 90 ° 
வட்டம் PP Q வுக்கு PQ ஒரு வட்டம் . 

PQ வை AB இசையாகப் பிரிக்கிறது . 
. AB யை PQ இசையாகப் பிரிக்கிறது . 


.. 


.. 


மாற்று நிரூபணம் 
P , Q துணையியப் புள்ளிகள் . 

P யின் போலார் Q வழிச் செல்லும் 
( அ - து ) AB யை P யின் போலார் Q வில் வெட்டுகிறது . 
AB யை PQ இசையாகப் பிரிக்கிறது . 

( தேற்றம் 17 ) 


. 


தேற்றம் 24 

ஒரு வட்டத்துக்கு ஒரு புள்ளி வழிச் செல்லும் துணையியக். 
கோடுகளும் , அந்தப் புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு வரையப் 
படும் தொடுகோடுகளும் இசைக் கோட்டுக் கற்றையாகும் . 


T 


B 


D 


I படம் 38 


. 


. 


த 


டைப்பிரிக்கின்றன . 
கோடுகளும் , 
126 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
காள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) விற்கு TC , TD துணையியப் 
புள்ளிகள் 

( 2 ) TA , TB வட்டத்துள் தொடுகோடுகள் 
நிரூபிக்க : T ( AB , CD ) - -1 என . 
நிருபணம் : TC , TD துணையியக் கோடுகள் 

( கொள்கை ) 
-- 

TC யின் போல் TD யில் இருக்கிறது . AB , T யின் 
தொடு நாண் . 
AB , T யின் போலார் . 
AB யின் போல் CT யில் இருக்கிறது . 
CT யின் போல் AB யில் இருக்கிறது . 
CT யின் போல் TD , AB இவற்றில் இருக்கிறது . 
CT யின் போல் D யாகும் . 
C 

( தேற்றம் 17 கிளை 2 ) 
ஒரு வட்டத்திற்கு ஒரு புள்ளியிலிருந்து வரையப்பட்ட 
தொடு கோடுகளும் அப்புள்ளி வழியே செல்லும் இன்னும் 2 
கோடுகளும் இசைக்கோட்டுக் கற்றையானால் , அந்த இரண்டு 

துணையியக் கோடுகள் . 
கொள்கை : ( 1 ) TA , TB விட்டத்தின் தொடு கோடுகள் . 

( 2 ) T ( AB , CD ) = - 1 . 
நிரூபிக்க : TC , TD துணையியக் கோடுகள் என . 
நிரூபணம் : T யின் போலார் AB , C வழிச் செல்கிறது . 

.. C யின் போலார் 1 வழிச் செல்கிறது . 
மேலும் T ( AB , CD ) 1 
. ( AB , CD ) = - 1 . 

C யின் போலார் D வழிச் செல்லும் . 

C யின் போலார் TD யாகும் 
( அ - து ) TD யின் போல் TC யில் உள்ளது , 
TD , TG துணையியக் கோடுகள் . 


மறுதலை 


+ 


மாதிரிகள் 

ஒரு வட்டத்துக்கு இருபுள்ளிகள் துணையியப் புள்ளிகள் 
ஆனால் அவற்றைச் சேர்க்கும் கோட்டை விட்டமாகவுடைய 
வட்டம் , முதல் வட்டத்தைக் குத்தாக வெட்டும் . 


வட்டங்கள் 


127 


( 1 ) வட்டம் ( 0 ) வுக்கு P , Q துணையியப் 


கொள்கை : 
புள்ளிகள் . 


II படம் 39 


நிரூபிக்க : PQ வை விட்டமாகவுடைய வட்டம் , வட்டம் 
( 0 ) வைக்குத்தாக வெட்டும் என . 
நிரூபணம் : PQ வை விட்டமாகவுடைய விட்டம் OP 

யை P இல் வெட்டட்டும் . P Q வைச் சேர் .. 


அரை வட்டத்திலுள்ள Z PX Q = 90 ° . P , Q துணையியப் 
புள்ளிகள் ஆதலால் , 0P க்கு விலிருந்து வரையப்படும் செங் 
குத்துக்கோடு P யின் போலார் ஆகும் . 

ஃ P Q, P யின் போலார் . 
ஃ . P , P யின் தன்மாற்றுப் புள்ளி . 

ஃ PQ வை விட்டமாகவுடைய வட்டம் PIP , என்னும் 
தன் மாற்றுப் புள்ளிகள் வழிச் செல்கிறது . 
* அது வட்டம் ( 0 ) வைக் குத்தாக வெட்டுகிறது . 

( தேற்றம் 16 ) 


குறிப்பு : இந்த வட்டம் Q வின் தன்மாற்றுப் புள்ளி வழி 
யும் செல்லும் PQ , Q வின் போலார் ஆகும் . 


2 . 


பக் 


A ABC யின் உள் வட்டம் , BC , GA , AB என்னும் 
கங்களை X , Y , 2 இல் தொடுகிறது . 

X (BZAY ) = -1 என நிரூபிக்கவும் . 


128 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : ( 1 ) A ABC யின் உள் வட்டம் , பக்கங்களை 

X , Y , 7 -இல் தொடுகிறது . 


Y 


X2 


C 


X 


II படம் 40 


நிரூபிக்க : X (B7A1 ) = -1 என . 

நிரூபணம் : Y7 , BC யை X இலும் AX ஐ X , விலும் 
வெட்டட்டும் A , Y ? இன் போல் . 

ஃ 17 இன்போல் AX இல் இருக்கிறது . 
ஃ AX இன் போல் 17 இல் இருக்கும் . ( தேற்றம் 21 ) 

BC யின் போல் X. 
* BC யின் போல் AX இல் இருக்கிறது . 
ஃ AX இன் போல் BC யிலும் இருக்கும் . 
s . AX இன்போல் X , ஆகும் . 
ஃ AX ,, AX துணையியக் கோடுகள் . 

( தேற்றம் 24) 
ஃ A ( X 7XY , ) 1 . 
ஃ ( X , XX , Y ) = -1 . 
ஃ X ( X , 7X , Y ) = -1 . 
ஃ X ( BZAY ) -1 . 


குறிப்பு இதை மெனியாஸ் தேற்றம் உபயோகித்து , 
( BC , XX ) = -1 என்று நிரூபிக்கவும் செய்யலாம் . 

A ( XBXC ) -1 . 
ஃ (XXX , Y ) -1 . 
ஃ . ( X , XX , Y ) 1 . 
ஃ. X ( BZAY ) = -1 . 


வட்டங்கள் 


129 


- 


3. வட்டம் ( 0 ) வுக்கு P , Q காஞ்சு கேட் புள்ளிகள் 
( Conjugate points ) வட்டத்தின் ஆரம் 7 . PQ - OP2 + 00 
2r என நிரூபிக்கவும் . 


II படம் 41 


கொள்கை ( 1 ) வட்டம் ( 0 ) வுக்கு P , Q காஞ்சுகேட் புள்ளி 

கள் . 

( 2 ) வட்டம் ( 0 ) வின் ஆரம் 7 . 
நிரூபிக்க 0P * + 0Q - 2r " PQ " என . 
நிரூபணம் OP , 0Q யைச் சேர் . 
Q வின் போலார் ஐ வரை . 
ஃ OP , Q வின் தன்மாற்றுப்பள்ளி . மேலும் PQ , 100 
A OPQ வில் , / 0 குறுங் கோணம் , 
... PO OP , + 00 - 2 0Q . 0Q ( ஃ / PQ Q = 90 ° . ) 
ஆனால் Q , Q தன் மாற்றுப்புள்ளிகள் . 
ஃ 00 , 00 = r . 
ஃ PQ 2 = 0P 3 + 0Q -2 " . 


ஒரு வட்டத்திற்கு P , Q என்னும் காஞ்சுகேட் புள்ளிகள் 
இரண்டும் வெளியே உள்ளன . PQ விலிருந்து PT , QT வட்டத் 
துக்குத் தொடுகோடுகள் என்றால் , P , Q வை மையமாகக் 
கொண்டு PT , QT ஆரங்கள் உள்ள இரண்டு வட்டங்களும் 
குத்து வட்டங்கள் என நிருபிக்கவும் : 
கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) க்கு P , Q காஞ்சு கேட் 

புள்ளிகள் . 
( 2 ) PT , QT , வட்டம் ( 0 ) வுக்குத் தொடு 

கோடுகள் . 


130 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : P யை மையமாகவும் PT ஆரமாகவும் உள்ள 
வட்டமும் , Q வை மையமாகவும் QT ஆரமாகவும் உள்ள 
வட்டமும் குத்து வட்டங்கள் என . 


T 


T 


II படம் 42 


-- 


நிரூபணம் : 

மாதிரி 3 படி . 
PQ = PO : + Q0 " - 2r 

PO - r + Q0 – r " .. 
PT + QT S 

ஃ P , Q மையங்களாகவும் , PT , QT ஆரங்களாகவுமுள்ள 
வட்டங்களில் d2 = ry : + r ,? என்பது சரியாக உள்ளது . 

ஃ வட்டங்கள் குத்து வட்டங்கள் . 


- 


5 . ஒரு வட்டத்தில் AB என்னும் நாணின் போல் P. PCD 
வட்டத்தை C , D யில் தெட்டுகிறது . 0 , AB யின் மையப்புள்ளி . 
CO , வட்டத்தை K யில் வெட்டுகிறது . 

OP , ZKOD யின் இரு சமவெட்டி என நிரூபிக்கவும் 


கொள்கை : ( 1 ) AB ஒரு நாண் . 

( 2 ) P , AB யின்போல் . 
( 3 ) P CD வட்டத்தை C , D யில் வெட்டுகிறது 
( 4 ) 0 , AB யின் மையப்புள்ளி) 
( 5 ) CO , வட்டத்தை K யில் வெட்டுகிறது . 


நிரூபிக்க : OP Z KOD யின் இரு சமவெட்டி என , 


P 


K 


C யில் வெட்ட 
வட்டங்கள் 

131 
நிரூபணம் : AB , CD யை E யில் வெட்டட்டும் . 
P யின் போலார் AB , E வழிச்செல்கிறது . 
E யின் போலார் P வழிச்செல்லும் . 

II படம் 43 
: P , E காஞ்சுகேட் புள்ளிகள் 
ஃ ( CD , EP ) = -1 . 

( தேற்றம் 23) 
ஃ 0 ( CEDP ) = - 1 . ஆனால் OE / 0P . 
. OE , OP என்னும் கோடுகள் / COD யின் 

வெட்டிகள் . 
: OP , Z DOK யின் இரு சமவெட்டி . 

பயிற்சி 

11 ( a ) 
1 . A , B என்னும் இரண்டு புள்ளிகளின் போலார்கள் , 

C யின் தன் மாற்றுப் புள்ளியான 
C வழிச் செல்லும் என்று நிரூபிக்கவும் . 

a , b , c என்னும் கோடுகள் A , B , C யின் என்னும் புள்ளி 
களின் போலார்கள் AB யின் போல் ( ab ) , BC யின் போல் 
( bc) , CA யின் போல் ( ca ) என்று நிரூபிக்கவும் . 

3 . வட்டம் ( 0 ) க்கு A , B யின் போலார்கள் P யில் வெட்டி 
னால் , OP , AB க்குச் செங்குத்துக் கோடு என நிரூபிக்கவும் . 

4. P , Q , வட்டம் ( 0 ) விற்குக் காஞ்சுகேட் புள்ளிகள் . 
PQ வின் மையப்புள்ளி 0 ,, P , Q வை விட்டமாகவுடைய வட்டம் 
வட்டம் ( 0 ) வை R இல் வெட்டுகிறது . Z ORO , = 900 
நிரூபிக்கவும் . 

5. AB என்னும் விட்டத்தில் வட்டத்துக்கு வெளியே 
P என்னும் புள்ளி இருக்கிறது . CD , P யின் தொடு நாண் . CD , AB 
யை Q வில் வெட்டினால் , ( AQ BP ) = -1 என காட்டுக . 


என 


132 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


பயிற்சி 11 ( b ) 
1 . 

ஒரு வட்டத்தில் A , B , C , D இசை வட்டப் புள்ளிகளானால் 
AC யும் , A யில் வரையப்படும் தொடுகோடும் , காஞ்சுகேட் 
கோடுகள் என நிருபிக்கவும் . 


2 . ஒரு வட்டத்தில் AB , P யின் தொடுகோடு நாண் , CD 
P வழிச் செல்லும் மற்றொரு நாண் . D யில் வரையப்பட்ட 
தொடுகோடு AB யை Q வில் வெட்டுகிறது . C யில் வரையப் 
படும் தொடுகோடும் Q வழியே செல்லும் என நிருபிக்கவும் . 


3 . A ABC யின் சுற்று வட்டத்துக்கு A , B என்னும் புள்ளி 
களில் தொடுகோடுகள் P யில் வெட்டுகின்றன . C யில் தொடு 
கோடு AB யை Q வில் வெட்டுகிறது . PC , AB யை R இல் 
வெட்டுகிறது . ( 1 ) வட்டம் ABC க்கு PC , PQ துணையியக் 
கோடுகள் என நிரூபிக்கவும் . 

AB யை Q R ஹார்மோனிக்காகப் பிரிக்கின்றன என்று நிரூ. 
பிக்கவும் . 


4. AB யை விட்டமாகவுடைய ஒரு வட்டத்தை மற்றொரு 
வட்டம் குத்தாக வெட்டுகிறது . இந்த வட்டத்துக்கு A , BB 
காஞ்சு கேட் புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 


5. AB ஒரு வட்டத்தின் விட்டம் . P வட்டத்தில் 
புள்ளி . PQ | AB . B யில் தொடுகோடு P யில் தொடு 
கோட்டை C யிலும் , AP யை D யில் வெட்டுகிறது . BC = CD 
என நிரூபிக்கவும் . 


6. ஒரு 


ஒரு விட்டத்தில் A , B , C , D சை விட்டப்புள்ளி 
களானால் AC , BD காஞ்சுகேட் கோடுகள் என நிரூபிக்கவும் . 


7 . 

ஒரு வட்டதில் AB , CD என்னும் நாண்கள் துணையியக் 
கோடுகள் . A , B , C , D இசை வட்டப்புள்ளிகள் 
நிரூபிக்கவும் . 


என 


8 . ஒரு தன்னிசை முக்கோணத்தில் பக்கங்களை , விட்டங் 
களாக உள்ள வட்டங்கள் போலார் வட்டத்தைக் குத்தாக 
வெட்டுகின்றன என நிரூபிக்கவும் . 
9. P , Q வட்டம் ( 0 ) வுக்குத் துணையியம் புள்ளிகள் . R , 

( 0 . 
PQ யின் போல் . 
OP ? - 0Q " 

= RP ? 

RO என நிரூபிக்கவும் . 


வட் டங்கள் 


133 


10 . ஒரு வட்டத்தில் AB , P யின் தொடு நாண் . AC , 
PB க்கு இணையான மற்றொரு நாண் PC , வட்டத்தை மறுபடியும் 
D யில் வெட்டுகிறது . AD , PB யை 

E இல் 

வெட்டுகிறது . 
PE = EB என நிரூபிக்கவும் . 

11 . ஒரு விட்டத்தில் P யின் தொடு நாண் Q R. AB , P 
வழிச் செல்லும் விட்டம் . Q R , AB யை 0 வில் வெட்டுகிறது . 

கீழ்க் கண்டவற்றை நிரூபிக்கவும் : 
( 1 ) . AB யை , 0 , P இசையாகப் பிரிக்கின்றன . 
( 2 ) QB , Z PQ R இன் இரு சம வெட்டி.. 
( 3 ) A PQ R இன் உள் வட்ட மையம் B யாகும் . 
( 4 ) QA , Q B , PR யை இசையாகப் பிரிக்கின்றன . 

( 5 ) 0 வழியே Q க்கு இணையாக வரையப்பட்ட ஒரு கோடு 
QA யை X இலும் PQ வை 1 யிலும் வெட்டுகிறது . OX = XY . 

( 6 ) OLM என்னும் கோடு BQ க்குச் செங்குத்துது . அது 
BQ வை 1 இலும் P Q வை M இலும் வெட்டினால் OL LM . 

12. ஒரு விட்டத்தில் நாண் AB யின் போல் P. CD 
என்னும் மற்றொரு நாண் P வழிச் செல்கிறது . AB , CD யை 
Q வில் வெட்டுகிறது . PQ வை விட்டமாகவுடைய வட்டம் 
முதல் வட்டத்தைக் குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 
தேற்றம் 25 

ஒரு இசைப்புள்ளி வரிசையிலுள்ள புள்ளிகளின் போலார் 
கள் இசைக்கோட்டுக் கற்றையாகும் . 


P 


A 


P 


C 


D 


IT LI டம் 44 


131 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


கொள்கை : ( 1 ) ABCD ஒரு இசைப்புள்ளி வரிசை . 

( 2 ) a , b , c , d முறையே A , B , C , D யின் போலார் 

கள் . 
நிரூபிக்க் : abcd ஒரு இசைக்கோட்டுக் கற்றை என . 
நிரூபணம் : OA , OB , OC , OD யைச் சேர்க்கவும் . 
O விலிருந்து ABCD க்கு OP என்னும் லம்பம் வரையவும் . 
Q , P யின் தன் மாற்றுப்புள்ளி ஆகட்டும் . 

Q , PABCD என்னும் கோட்டின் போல் ஆகட்டும் . 
ஃ Q வின் போலார் A வழிச் செல்கிறது . 

ஃ A யின் போலார் a , Q வழிச் செல்லும் . அது போலவே 
b , c , d , என்னும் கோடுகள் Q வழிச் செல்லும் என நிரூபிக்க 
லாம் . 

.. a , b , c , d , என்னும் கோடுகள் Q வில் சந்திக்கின்றன . 
Q , A யின் போலார் . 

ஃ OA I a , அதுபோலவே , OB , 00 , 0D ; முறையே b , c , d 
என்னும் கோடுகளுக்குச் செங்குத்துக் கோடுகள் . 

ஃ OA ; OB , OC , OD இவற்றிற்கு இடையேயுள்ள கோணங் 
கள் முறையே a , b , c , d இவற்றுக்கு இடையே உள்ள கோணங் 
களுக்குச் சமம் . 

ஃ 0 ( ABCD ) ( abcd ) 
ஆனால் 0 ( ABCD ) ( ABCD ) = -1 . 

( கொள்கை ) 
ஃ ( abcd ) = -1 . 


- 


மறுதலை 

ஒரு இசைக்கோட்டுக் கற்றையின் போல்கள் இசைப் 
புள்ளி வரிசையாகும் . 

II படம் 41 பார்க்க . 


கொள்கை : ( 1 ) abcd ஒரு 

( 1 ) abcd ஒரு இசைக் கோட்டுக் கற்றை . 

அவை Q வில் சந்திக்கின்றன . 
( 2 ) வட்டம் ( 0 ) கொடுத்திருக்கிறது . 
( 3 ) A , B , C , D இவை முறையே a , b , c , d 

இவற்றின் போல்கள் . 
நிரூபிக்க : ABCD ஒரு இசைப்புள்ளி வரிசை என . 
நிரூபணம் . ( 1 ) OA , OB , OC , OD யைச் சேர் . 
A யின் போலாரான .. வழிச் செல்கிறது 
... வின் போலார் A வழிச்செல்லும் 

அது போலவே , 
Q வின் போலார் B , C , D வழிச்செல்லும் என நிரூபிக்கலாம் . 


வட்டங்கள் 


135 


ஃ Q வின் போலார் A , B , C , D வழியே செல்லும் ஒரு நேர் 

கோடு . 
... ABCD ஒரு நேர்கோடு . 
* Q , A யின் போலார் . 
ஃ OA | a . 

அது போலவே , b , c , d இவை A , OB , OC , 0D க்குக் 
குத்துக் கோடுகள் என நிரூபிக்கலாம் . 

.0A , OB , 0C , OD இவற்றுக்கு இடையே உள்ள கோணங் 
கள் a , b , c , d இவற்றுக்கு இடையே உள்ள கோணங்களுக்குச் 
சமம் . 

ஃ 0 ( ABCD ) = ( abcd ) 
ஃ ( ABCD ) = 0 ( ABCD ) 

( abed ) 
1 . 

( கொள்கை ) 
ஃ ( ABCD ) = -1 . 


- 


மாதிரிகள் 1. AB ஒரு விட்ட நாண் . 

விட்ட நாண் . அந்த வட்டத்தின் 
மேல் ஏதாவது ஒரு புள்ளி P யில் தொடுகோடு AB யை C யில் 
சந்திக்கிறது . A , B யில் தொடுகோடுகளின் வெட்டுப்புள்ளி வழி 
யாக C யின் போலார் செல்லும் என நிரூபிக்கவும் . 


0 


B 


II படம் 45 


கொள்கை : ( 1 ) AB , வட்டம் ( 0 ) வில் ஒரு நாண் . 

( 2) P யில் தொடுகோடு AB யை C யில் 

சந்தித்கிறது . 
( 3 ) C யின் போலார் . 


136 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : A , B யில் தொடுகோடுகள் T யில் சந்திக் 
கட்டும் . 

C யின் போலாராகிய T வழிச் செல்லும் என , 
நிரூபணம் : A , B , C ஒரு கோடமை புள்ளிகள் . 
ஃ அவற்றின் போ லார்கள் ஒரு புள்ளி வழிச் செல்லும் . 
A யின் போலார் A யில் தொடுகோடு . 
B யின் போலார் " யில் தொடுகோடு . 
C யின் போலார் 

ஃ . A யில் தொடுகோடு , B யில் தொடுகோடு . இவை ஒரு 
புள்ளி வழிக் கோடுகள் . 

ஃ T வழிச் செல்லும் . 


உறைப்படம் ( என்வெலப் , Envelope ) 

ஒரு புள்ளி சில நியதிகளுக்குட்பட்டு நகரும்போது ஒரு 
நியமப் பாதை உண்டாகிறது . ஒரு நேர்கோடு சில நியதிகளுக் 
குட்பட்டு நகரும்போது என்ன உண்டாகிறது என்று பார்ப் 
போம் . 


as 


P2 


P 


d2 


II படம் 46 


முடிவில் 


a என்னும் நேர்க்கோடு நகரும்போது a ,, a ,, a , என்னும் 3 
கோடுகளில் அமைகிறது என்று கொள்வோம் . a , a ,, P இலும் 
a ,, ay , P , இலும் வெட்டுகின்றன . ay , ay , a , வெகு அருகே இருக் 
கும்போது P ,, P , க்கு வெகு சமீபத்தில் இருக்கும் . 
ay , a ,, as அடுத்தடுத்த கோடுகளாகும் போது , P. , P, அடுத் 
தடுத்த புள்ளிகளாகும் . ஆகவே a ,, P இருக்கும் வளைகோட் 
டுக்கு ஒரு தொடுகோடு ஆகும் . a நகரும்போது , P யும் நகரும் . 
P ஒரு வளை கோட்டில் அமைந்தால் , a அதற்கு எப்போதும் 
தொடுகோடாகும் . இந்த வளைகோட்டுக்கு உறைப்படம் 
அல்லது என்வெலப் ( Envelope ) என்கிறோம் . 


வட்டங்கள் 


137 


( உ - ம் ) ஒரு நேர்கோடு , ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளியி 
லிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நகரும் போது 
எப்போதும் குறிப்பிட்ட தூரம் ஆரமாகவும் , கொடுக்கப் பட்ட 
புள்ளி மையமாகவும் உள்ள வட்டத்தைத் தொடும் . 

அந்த வட்டம் , கோட்டின் உறைப்படம் ஆகும் . 


II படம் 47 


நகரும் கோடு a எப்போதும் உறைப்படத்திற்கு வெளியே 
இருப்பதையும் , உள்ளே வட்டம் இருப்பதையும் , காண்க 


போல் என்ற போலாரின் இருபான்மை நெறித் தத்துவம் 

A , என்னும் ஒவ்வொரு புள்ளிக்கும் , a என்னும் போலார் 
உண்டு. அது போலவே a என்னும் ஒவ்வொரு கோட்டுக்கும் , 
A என்னும் போல் உண்டு . போல் 

போல் போலாருக்கும் உள்ள 
இருபான்மை நெறித்தத்துவத்தைக் கீழே விளக்கியுள்ளோம் . 


( ஒரு கோட்டிலுள்ள ABCD என்னும் 

புள்ளி 

வரிசை 
சைப் புள்ளி வரிசை என்றால் , அவற்றின் போலார்கள் abcd 
சைக் கோட்டுக்க் கற்றையாகும் . ஆகையால் ) 


1138 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


புள்ளி- போல் 


கோடு - போலார் 


( 1 ) ஒரு புள்ளியின் போலார் ஒரு கோட்டின் போல் , மற் 
மற்றொரு புள்ளி வழிச் செல்லு றொரு கோட்டில் இருக்கு . 
மாயின் , இரண்டாவது புள் மாயின் , 

இரண்டாவது 
ளியின் போலார் முதல் புள்ளி கோட்டின் போல் 

முதல் 
வழிச் செல்லும் . 

கோட்டில் இருக்கும் . 


கோடு 


இசைக் 


கோடு 


( 2 ) இரு காஞ்சு கேட் புள்ளி இரு காஞ்சுகேட் 
களின் போலார்கள் காஞ்சு கேட் களின் போல்கள் காஞ்சு 
கோடுகள் . 

கேட் புள்ளிகள் . 
( 3 ) இசைப் புள்ளி வரிசை இசைக் கோட்டுக் 

கற்றை 
யில் உள் ள புள்ளிகளின் யில் உள்ள கோடுகளின் 
போலார்கள் 

கற்றை போல்கள் இசைப்புள்ளி 
யாகும் . 

வரிசையாகும் . 
( 4 ) இரண்டு புள்ளிகளின் இரண்டு கோடுகளின்போல் 
போலார்கள் வெட்டும் புள்ளி களை இணைக்கும் 
-அந்தப் புள்ளிகளைச் சேர்க்கும் அந்தக் கோடுகள் வெட்டும் 
கோட்டின் போலாகும் . 

புள்ளியின் 

போலாராகும் . 
( 5 ) ஒரு நாணிலுள்ள ஒரு ஒரு வட்டத்துக்கு வரையப் 
ஜதை துணையியப் புள்ளிகள் படும் 

தொடு கோடுகளை 
அந்த நாணை இசையாகப் பிரிக் அப்புள்ளி வழிச் செல்லும் 

இரு துணையியக் கோடுகள் 

இசையாகப் பிரிக்கின்றன . 
( 6 ) ஒ ரு வட்டத்திலுள்ள ஒரு வட்டத்துக்கு வரையப் 
எந்த நாணையும் அதில் ஏதாவது பட்ட இரு தொடுகோடுகளை 
புள்ளியும் அப்புள்ளியின் அவை சந்திக்கும் 

புள்ளி 
போலாரும் இசையாகப்பிரிக்கும் . வழிச் செல்லும் ஏதாவது ஒரு 

கோடும் , அப்புள்ளியையும் 
அக்கோட்டின் போலையும் 
சேர்க்கும் நான்காவது 
கோடும் இசையாகப் பிரிக் 


கின்றன . 


கின்றன . 


புள்ளி 


( 7 ) ஒரு கோட்டில் உள்ள ஒரு புள்ளி வழிச் செல்லும் 
புள்ளிகளின் போலார்கள் பல கோடுகளின் போல்கள் 
வழிச் செல்லும் . ஒரு 

கோட்டில் 
அவை அக்கோட்டின் போல் அமையும் . அவை 
வழிச் செல்லும் . இப்புள்ளியின் 

போலாரில் 
அமையும் . 


அப் 


மாணவர்கள் இன்னும் அப்பியாசங்களிலுள்ள தேற்றங் 
களை எழுதி அவற்றின் இருபான்மைத் தேற்றங்களை எழுதிப் 
பார்க்கலாம் . 


வட்டங்கள் 


139 


பயிற்சி 12 ( a ) 
1. 4 புள்ளிகள் கொண்ட ஒரு புள்ளி வரிசையின் குறுக்கு 
விகிதம் , அவற்றின் 

போலார்களால் ஏற்படும் கோட்டுக் 
கற்றையின் குறுக்கு விகிதத்துக்குச் சமம் என நிரூபிக்கவும் . 


2. இரண்டு புள்ளிகள் ஒரு வட்டமையத்தில் தாங்கும் 
கோணம் அவற்றின் போலார்களுக்கு 

டையே 

உள்ள 
கோணம என நிரூபிக்கவும் . 


3. AB யை விட்டமாகவுடைய வட்டம் , ஒரு வட்டத்தின் 
மையம் 0 வழிச் சென்றால் , வட்டம் ( 0 ) வுக்கு A , B யின் 
போலார்கள் செங்குத்துக் கோடுகள் என நிரூபிக்கவும் . 


4 . ஒரு முக்கோணத்தின் சுற்று வட்டத்தைப் பொறுத்து 
அதன் குத்துக் கோடுகளின் போல்கள் ஒரு கோடமைவன 
என நிரூபிக்கவும் . 


5. A , B , C யின் போலார்கள் a , b , c ஆனால் , AB , BC , CA 
யின் போல்கள் ( ab ) , ( bc ) , ( ca ) ஆகும் . இதன் இரு பான்மை 
நெறித் தேற்றத்தை எழுதுக . 


பயிற்சி 12 ( b ) 
1 . A ABC யின் பக்கங்கள் BC , CA , AB யை , அதன் உள் 
விட்டம் X , Y , 7 இல் தொடுகின்றன . உள் வட்டத்துக்கு AX , 
BY , C7 இவற்றின் போல்கள் ஒரு கோடமைவன என நிரூபிக் 
கவும் . 


2 . A ABC யில் BC யை விட்டமாகவுடைய வட்டத்துக்கு , 
A , I , I , இவற்றின் போலார்கள் ஒரு புள்ளி வழிச் செல்வன 
என நிரூபிக்கவும் . 


3. ABCD ஒரு வட்ட நாற்கரம் . CA , BD என்னும் மூலை 
விட்டங்கள் P யிலும் , AB , CD என்னும் பக்கங்கள் | விலும் 
சந்திக்கின்றன . வட்டத்துக்கு , AC , BD , PO வின் போல்கள் 
ஒரு கோடமைவன என நிரூபிக்கவும் . 


. 


4 . ஒரு நாற்கரத்தின் பக்கங்கள் AB . BC , CD . DA , ஒரு 
வட்டத்தை A , B , C , D இல் தொடுகின்றன . A B , CD , 
AC இவை ஒரு புள்ளி வழிக் கோடுகள் என காட்டுக . 


140 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


5. ABCD என்னும் வட்ட நாற்கரத்தில் , AB , CD , E யிலும் , 
BC , AD , F இலும் , AC , BD G யிலும் வெட்டுகின்றன . 

A , D இவற்றில் வட்டத்துக்குத் தொடுகோடுகள் FC யில் 
சந்திக்கும் என நிரூபிக்கலாம் . 


16 . ஒரு வட்டத்தின் மேலுள்ள புள்ளிகளுக்கு அதே 
மையமுள்ள மற்றொரு வட்டத்தின் போலார்கள் அடைக்கும் 
உறைப்படம் மற்றொரு பொது மைய வட்டமாகும் . 

இதன் இருபான்மை நெறித் தேற்றம் எழுதுக . 


தேற்றம் 26 

வட்டத்திலுள்ளே வரையப்பட்ட முழு 
( கோணத்தின் மூலைப்புள்ளி முக்கோணம் அவ் பட்டத்திற்குத் 
தன்னிசை முக்கோணமாகும் . 


நாற் 


B 


P 


II படம் 48 


கொள்கை : 

( 1 ) A , B , C , D என்ற முழு நாற்கோணம் வட்டத்தில் 
வரையப்பட்டுள்ளது . 

( 2 ) EFG மூலைப்புள்ளி முக்கோணம். 


நிரூபிக்க : 
A EFG , வட்டம் ABCD க்குத் தன்னிசை முக்கோணம் என 


வட்டங்கள் 


141 


- 


- 


. 


நிரூபணம் : 
EF , AD யை Q விலும் , BC யை P யிலும் வெட்டட்டும் . 
முழு நாற்கோணம் A , B , C , D யில் , 
E (AFDG ) 1 . 

( தேற்றம் 11 ) 
( AQDG ) 1. ( குறுக்கு வெட்டி AG யில் ) 
நாண் AD யில் , காஞ்சுகேட் புள்ளிகள் . 

( தேற்றம் 27 ) 
( அ - து ) G யின் போலார் Q வழிச் செல்லும் . 
மேலும் ( BPCG ) 1 ( குறுக்கு வெட்டி BC யில் ) 

நாண் BC யில் P , G காஞ்சுகேட் புள்ளிகள் . 
G யின் போலார் P வழிச் செல்லும் . 

G யின் போலார் PQ அல்லது EF . 
அதுபோலவே , F இன் போலார் EG என்றும் , E யின் 
போலார் FG என்றும் நிரூபிக்கலாம் . 

A EFG தன்னிசை முக்கோணம் . 


. 


. 


. 


தேற்றம் 27 


ஒரு வட்டத்தைச்சுற்றி வரையப்பட்ட்ட முழு நாற்கரத் 
தின் மூலைவிட்ட முக்கோணம் வட்டத்திற்குத் தன்னிசை 
முக்கோணமாகும் . 


ó 


B. 


II படம் 49 


142 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


1 . 


-- 


.. 


-- 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) வை AB , BC , CD , DA தொடு 

கின்றன . 
( 2 ) APQR, மூலைவிட்ட முக்கோணம் 
( 3 ) A , B , C , D , E , F முழு நாற்கரத்தின் 

புள்ளிகள் . 
நிரூபிக்க : A PQ R தன்னிசை முக்கோணம் என . 
நிரூபணம் : நாற்கரம் ABCD யில் , ஒவ்வொரு மூலைவிட்டத் 
தையும் மற்ற இரண்டு மூலை விட்டங்களும் இசையாகப் 
பிரிக்கின்றன . 

( தேற்றம் 12 ) 
( B PDQ ) 
A ( BPDQ ) 

1 . 
இவற்றில் AB , AD தொடுகோடுகள் . 

AP , AQ துணையியக் கோடுகள் . ( தேற்றம் 24 ) 

AP யின் போல் AQ வில் இருக்கிறது . 
அது போலவே , 
C ( BPDQ ) 

1 . 
CB , CD , தொடுகோடுகள் . 
CP , CQ துணையியக் கோடுகள் . 

CP யின் போல் CO வில் இருக்கிறது . 
(( அ - து ) AC யின் போல AQ , CQ இவை இரண்டிலும் 
இருக்கிறது . 

( அ - து ) AC யின் போல் Q ஆகும் . 
( அ - து ) PR இன் போல் Q ஆகும் . 

அதுபோலவே , PQ வின் போல் R என்றும் , QR இன் 
போல் P என்றும் நிரூபிக்கலாம் . 

A PQR , தன்னிசை முக்கோணம் . 


- 


- 


தேற்றம் 28 

ஒரு வட்டத்தைச் சுற்றி வரையப்பட்ட முழு நாற்கரத் 
தின் மூலை விட்ட முக்கோணமும் , அதன் பக்கங்கள் வட் 
டத்தைத் தொடும் புள்ளிகளான முழு நாற்கோணத்தின் 
மூலைப்புள்ளி முக்கோணமும் ஒன்றேயாகும் . 

கொள்கை : ( 1 ) AB , BC , CD , DA வட்டத்தை 
A , B , C , D இல் தொடுகின்றன . 

( 2 ) AC , BD , P யில் வெட்டுகின்றன 

( 3 ) AB , CD , E யில் வெட்டுகின்றன . AD , BC , F இல் 
வெட்டுகின்றன . EF ஒரு மூலை விட்டம் 


வட்டங்கள் 


143 


( 4 ) AC , EF , Q வில் வெட்டுகின்றன . BD , EF , R இல் 
வெட்டுகின்றன . 

( 5 ) APQR , மூலைவிட்ட முக்கோணம் . 


| 


R 


B 


C 


II படம் 50 


நிரூபிக்க : / PQR , நாற்கோணம் A , B , C , D இன் 
மூலைப்புள்ளி முக்கோணம் என . 


நிரூபணம் : A PQR , ABCD யின் மூலைவிட்ட முக்கோணம் . 
PQ , R இன் போலாராகும் . 

( தேற்றம் 27 ) 
AA1 , AD , A யிலிருந்து வட்டத்துக்குக் தொடுகோடுகள் 

A D , A யின் போலாராகும் . 
R இன் போலார் PQ என்பது A வழிச் செல்கிறது . 

A யின் போலார் R வழிச் செல்லும் . 
( அ - து ) A D , R வழிச் செல்லும் . 
R இன் போலார் PQ , C வழிச் செல்கிறது . 

C யின் போலாரான B C , R வழிச் செல்லும் . 

AD , B C இரண்டும் R இல் சந்திக்கின்றன . 
( அ - து ) நாற்கோணம் A , B , C , இன் ஒரு மூலைப் புள்ளி 
R , நாற்கரம் AB , BC , CD , DA யின் ஒரு மூலைவிட்ட முக் 
கோணத்தின் உச்சி R உடன் பொருந்துகிறது . 


144 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


அது மாதிரியே நாற்கோணத்தின் மற்ற மூலைப் புள்ளிகளும் 
P , Q இவற்றோடு பொருந்தும் என நிரூபிக்கலாம் . 

( அ - து ) / PQ R , நாற்கோணம் A , B , C , D இன் மூலைப் 
புள்ளி முக்கோணம் ஆகும் . 


ம் . 


.. 


மாற்று நிரூபணம் 
கொள்கையும் படமும் அதுவே . 
A PQR , நாற்கரம் ABCD யின் மூலைவிட்ட முக்கோணம் . 
PR , Q வின் போலாராகு 

( தேற்றம் 27 ) 
QR , P யின் போலாராகும் . ) 
A , P , C , Q ஒரு கோடமைவன . 
அவற்றின் போலார்கள் ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 

A யின் போலார் AD . 
P யின் போலார் Q R. 
C யின் போலார் B C . 

Q வின் போலார் PR . 
ஃ . A D , B C , PR , Q R இவை ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 

PR , QR இவை R இல் சந்திப்பதால் , A D , BTC உம் R 
வழிச் செல்லும் . 

A D , B C சந்திக்கும் புள்ளி , நாற்கோணம் A , B , C , D 
ன் ஒரு மூலைப் புள்ளி . 

நாற்கோணம் A , B , C , D இன் ஒரு மூலைப் புள்ளி R 
நாற்கரம் AB , BC , CD , DA யின் மூலை விட்ட முக்கோணத்தின் 
ஒரு உச்சி R உடன் பொருந்தும் . அது போலவே நாற் 
கோணத்தின் மற்ற 2 மூலைப் புள்ளிகளும் P , Q வுடன் பொருந் 
தும் என நிரூபிக்கலாம் . 

A PQR , நாற்கோணத்தின் மூலைப் புள்ளி முக் 
கோணம் ஆகும் . 


.. 


கிளைத் தேற்றம் 

ஒரு நாற்கோணம் A , B , C , D ஒரு வட்டத்தில் வரையப் 
பட்டால் , அதன் மூலைப்புள்ளி முக்கோணமும் , A , B , C , D 
இவற்றில் வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடுகோடுகளால் 
அடைபடும் நாற்கரத்தின் மூலைவிட்ட ( முக்கோணமும் 
ஒன்றேயாகும் . 


மாதிரிகள் 

( 1 ) அடிக் கோலை மட்டும் உபயோகித்து ஒரு புள்ளியின் 
போலார் வரைய 


- 


வட்டங்கள் 


1:45 


வட்டம் ( 0 ) வும் P என்னும் புள்ளியும் கொகுக்கப் 
பட்டவை . 

P யில் போலார் வரைய . 


[ I படம் 51 


வரை முறை 


P வழியே AC , BD என்னும் 2 நாண்கள் வரைக . 
AD , BC யைச் சேர்க்க . அவை E யில் சந்திக்கட்டும் . 
EF , P யின் போலாராகும் . 


நிருபணம் : நாற்கோணம் A , B , C , D இல் P , E , F மூலைப் 
புள்ளிகள் . 

A PEF தன்னிசை முக்கோணம் . 
EF , P யின் போலாராகும் . 

( தேற்றம் 26 ) 


. 


( 2 ) ஒரு நேர்கோட்டின் போல் கண்டுபிடிக்க . 

a என்னும் கோடும் , வட்டமும் கொடுத்திருக்க , a வின் 
போல் கண்டுபிடிக்க 


வரை முறை : கொடுக்கப்பட்ட கோட்டில் A , B என்னும் 2 
புள்ளிகள் குறிக்கவும் . A , B யிலிருந்து வட்டத்துக்குத் தொடு 
கோடுகள் வரைக . 


அவை P , Q , R, S இல் வெட்டட்டும் . PR , QS ஐச் 
சேர்க்கவும் . அவை C யில் வெட்டட்டும் : C , AB யின் போல் 
ஆகும் . 


146 


நிரூபணம் : நாற்கரம் PQRS , வட்டத்தைச் சுற்றி வரையப்பட் 
டிருக்கிறது . 


A. 


-P 


C 


S 


II படம் 52 


AB , PR , QS அதன் மூலைவிட்டங்கள் . 
C மூலைவிட்ட முக்கோணத்தின் ஒரு உச்சி . 

ஃ அது மூலைவிட்டம் AB யின் போல் ஆகும் . ( தேற்றம் 27 ) 
( 3 ) அடிகோலை மட்டும் உபயோகித்து ஒரு நேர்கோட்டின் 
போல் கண்டுபிடிக்க . 


F 


P 


II படம் 53 


வட்டங்கள் 


147 


கொடுக்கப்பட்ட கோட்டில் இரண்டு புள்ளிகள் எடுத்துக் 
கொள்க . 
இரண்டு புள்ளிகளுக்கும் 

அடிகோலை 

உபயோகித்து 
மாதிரி 1 இல் காட்டிய படி போலார்கள் வரைக . அவை சந் 
திக்கும் புள்ளி கோட்டின் போல் ஆகும் . 
படத்தில் EF , A யின் போலார் . 

GH , B யின் போலார் . 
P , AB யின் போல் ஆகும் . 


. 


4. AB , CD , E யில் சந்திக்கின்றன . AD , BC , F இல் சந் 
திக்கின்றன . ZB = ZD = 900 . AC , EF க்குச் செங்குத் துக் 
கோடு என நிரூபிக்கவும் . 


F 


A 


0 


B 


E 


II படம் 54 


கொள்கை : ( 1 ) AB , CD , E யில் சந்திக்கின்றன . 

( 2 ) AD , BC , F இல் சந்திக்கின்றன. 

( 3 ) ZB = ZD = 90 ° . 
நிரூபிக்க : AC LEF என . 


-148 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபணம் : BD , AC யை G யில் வெட்டட்டும் . 

ZB = ZD = 90 ° . 
( 1 ) ABCD வட்ட நாற்கரம் . 
( 2 ) AC வட்டத்தின் விட்டம் . 
வட்டத்தின் மையம் ) என்போம் . 
0 , AG யில் இருக்கிறது . 
நாற்கோணம் 

A , B , C , D யின் மூலைப்புள்ளி முக் 
கோணம் EFG . 
EF , G யின் போலார் . 

( தேற்றம் 26 ) 
EF , OG க்குச் செங்குத்துக்கோடு . 
ACLEF . 

( நி . வே ) 





5 . 


AB , BC , CD , DA ஒரு வட்டத்தை A , B , C , D இல் 
தொடுகின்றன . A C , B D , P யிலும் , AD , B C , R இலும் , 
A B , C D , Q விலும் சந்திக்கின்றன . கீழ்க்கண்டவற்றை நிரூ 
-பிக்கவும் : 


R 


X 


C 


II படம் 55 


( 1 ) AC , B C ஐ X இல் சந்தித்தால் ( B C , XR ) = -1 . 
( 2 ) Q0_LBD 
( 3 ) RO LAC 
( 4 ) PO LEF 


. 


149 


.. 


, , , 
வடட்ங்கள் 
நிரூபணம் : ( 1 ) A , B , , D மூலைப்புள்ளி முக்கோணம் 

PQR ( தேற்றம் 28 ) 
Q ( B PC R ) = - 1 . 

( தேற்றம் 11 ) 
B C , AD , R இல் சந்திக்கின்றன . ( தேற்றம் 28 ) 
BR குறுக்கு வெட்டி எடுக்க , 
( B XC R ) = - 1 . 

( 1 ) 
( 2 ) / PQR வட்டம் ( 0 ) வுக்குத் தன்னிசை முக்கோணம் 

( தேற்றம் 26 , 27 ) 
0 / PQR இன் குத்து மையம் ( Orthocentre) 

OP I QR 
( அ - து ) OPLEF 

OQ | PR 
( அ - து ) 0Q | BD ( BD யும் PR உம் ஒரே கோடு ) -- ( 3 ) 

OR_LPA 
( அ - து ) OR_LAC ( AC யும் , PQ உம் ஒரே கோடு ) - ( 4 ) 

பயிற்சி 13 ( a ) 
1. A , B , C, D ஒரு நாற்கோணம் . அதில் ZB = / D = 90 ° . 
AC யின் மையப் புள்ளியான 0 , நாற்கோணத்தின் மூலைப்புள்ளி 
முக்கோணத்திற்கு போலார் வட்ட மையம் என நிரூபிக்கவும் . 

2. AB , BC , CD , DA ஒரு வட்டத்தை A , B , , D இல் 
தொடுகின்றன . AD , BC , T யில் சந்தித்தால் (BB CT ) = - 1 
என நிரூபிக்கவும் . 
BD , F இலும் , AD , BC , G யிலும் வெட்டுகின்றன . A , D யில் 
வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடுகோடுகள் EF இல் சந்திக் 
கின்றன என நிறுவுக . 

4. AB , BC , CD , DA ஒரு வட்டத்தை A , B , C , D இல் 
தொடுகின்றன . A PQR , A , B , C , D இன் மூலைப்புள்ளி 
முக்கோணம் . 

AB , CD ; AC , DA இவை வெட்டும் புள்ளிகள் A PQR 
இன் ஒரு பக்கத்தில் அமையும் என நிரூபிக்கவும் . 


1 . 


பயிற்சி 13 ( b ) 
ABCD ஒரு வட்ட நாற்கரம் . முழு நாற்கரம் AB , BC , 
CD , DA யின் விட்டங்கள் AC , BD , EF , A PQR ஐ அமைக் 
கின்றன . PQ , QR , RP யை விட்டங்களாகக் கொண்ட வட் 
டங்கள் , வட்டம் ABCD யைக் குத்தாக வெட்டுகின்றன 
நிரூபிக்கவும் . 


என 


150 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


ABCD ஒரு வட்ட நாற்கரம் . A , B , C , D யில் தொடு 
கோடுகள் A , B , C , D , E , F என்னும் 6 புள்ளிகளில் சந்திக் 
கின் றன . 

AB , CD , E யிலும் , AD , BC , F இலும் , AC , BD , G 
லும் சந்திக்கின்றன . A , B முதலிய 6 புள்ளிகளும் EF , FG , 
GE ஒவ்வொன்றிலும் இரண்டு இரண்டாக அமையும் என நிரூ 
பிக்கவும் அதிலிருந்து ABCDEF என்னும் முழு நாற் 
கோணத்தின் மூலைவிட்டங்கள் , EFG யின் பக்கங்கள் என 
நிரூபிக்கவும் . 


3. AB , BC , CD , DA ஒரு வட்டத்தை A , B , C , D யில் 
தாடுகின்றன . AD , BC, T யில் சந்திக்கின்றன . BC யின் 
மையப் புள்ளி 0 ஆனால் , OB = OB . 01 என நிரூபிக்கவும் ) 


4. AB , BC , CD , DA ஒரு வட்டத்தை A , B , C , D இல் 
தொடுகின்றன . A B , C D , R இலும் , A D , B C , Q விலும் , 
A C , B D , P யிலும் வெட்டுகின் றன . PX , DR க்கு இணை 
கோடு . அது QR ஐ X இல் வெட்டுகிறது . PX ஐ BR இருசமக் . 
கூறிடுகிறது என நிரூபிக்கவும் . 


பயிற்சிகள் செய்ய சில உதவிக் குறிப்புகள் 

1. இரண்டு வட்டங்கள் குத்து வட்டங்கள் என நிரூபிக்க 

( 1 ) வட்டங்கள் வெட்டும் புள்ளியில் தொடுகோடுகளுக்கு 
கிடையே உள்ள கோணம் 90 ° ஆகுமா என்று பார்க்கவும் . 

( 2 ) வெட்டுப் புள்ளி வழிச் செல்லும் ஆரங்கள் குத்துக் 
கோடுகளா என்று பார்க்கவும் . 
( 3 ) d 

= r + r , " என்று காட்ட முடியுமா ? 
( 4 ) ஒரு வட்ட மையத்திலிருந்து அடுத்த வட்டத்துக்கு 
வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் அதன் ஆரத்துக்குச் 
சமமாக இருக்கிறதா என்று பார்க்கவும் . 

( 5 ) ஒரு இசைப்புள்ளி வரிசை இருந்தால் அதில் துணையி 
யப் புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டை விட்டமாகக் கொண்டு 
ஒரு வட்டம் வரையப்பட்டுள்ளதா ? மற்ற வட்டம் அடுத்த 
இரண்டு புள்ளிகள் வழிச் செல்கிறதா ? இவை இரண்டும் 
உண்மையானால் அவை குத்து வட்டங்கள் . 

( 6 ) இரண்டு வெட்டும் வட்டங்களில் ஒரு வட்டத்தின் 
மையம் வெட்டுப் புள்ளியில் அடுத்த வட்டத்துக்கு வரையப் 
பட்ட தொடுகோட்டில் உள்ளதா என பார்க்கவும் . 


வட்டங்கள் 


151 


( 7 ) ஒரு ஜதை தன்மாற்றுப் புள்ளிகள் வழிச் செல்கிறதா 
என்று பார்க்கவும் . 
ஜதை - துணையியப் 

புளளிகளைச் 

சேர்க்கும் 
கோட்டை விட்டமாகக் கொண்டு வரையப்பட்டதா என்று 
பார்க்கவும் . 


( 8 ) ஒரு 


2. தன்மாற்றுப்புள்ளிகள் கண்டுபிடிப்பதெப்படி ? 

( 1 ) அவற்றைச் சேர்க்கும் கோடு வட்டத்தின் மையத்தின் 
வழியே செல்ல வேண்டும் . மேலும் 0P . 00 = r இருக்க 
வேண்டும் . 

( 2 ) ஒரு வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளியின் தன் 
மாற்றுப் புள்ளி அதன் தொடு நாண் OP யை வெட்டும் புள்ளி 
யாகும் . 

( 3 ) OP , P யின் போலாரைச் சந்திக்கும் புள்ளி P யின் தன் 
மாற்றுப் புள்ளியாகும் . 

( 4 ) இரு துணையியப் புள்ளிகள் ( A , B ) கொடுத்திருந்தால் , 
OA , OB , AB யை விட்டமாகக் கொண்ட வட்டத்தை வெட்டும் 
புள்ளிகள் A , B யின் தன் மாற்றுப் புள்ளிகள் - 

( 5 ) ஒரு விட்டத்தை இசையாகப் பிரிக்கும் புள்ளிகள் தன் 
மாற்றுப் புள்ளிகள் . 

( 6 ) P வட்டத்தின் உள்ளே இருந்தால் , அதன் வழியே 
0P க்குச் செங்குத்து நாண் வரையப்பட்டால் , அதன் மூலையில் 
வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடுகோடு 0P யைச் சந்திக் 
கும் புள்ளி P யின் தன்மாற்றுப் புள்ளியாகும் . 


3. துணையியப் புள்ளிகளைக் கண்டுபிடிப்பதெப்படி ? 

( புள்ளிகள் P , Q. வட்ட மையம் (0 ) 
( 1 ) ஒன்றன் போலார் மற்றதன் வழிச் செல்லும் . 

( 2 ) Q விலிருந்து OP க்குக் குத்துக்கோடு வரைந்தால் அது 
P யின் தன் மாற்றுப்புள்ளி வழிச் செல்லும் . 

( 3 ) P யின் தன் மாற்றுப் புள்ளி P என்றால் , Z0P Q = 90 ° 
இருக்கிறதா என்று பார்க்கவும் . 

( 4 ) PQ வை விட்டமாகவுடைய வட்டம் , வட்டம் ( 0 ) 
வைக் குத்தாக வெட்டுகிறதா ? 

( 5 ) PQ வட்டத்தை A , B யில் வெட்டினால் , ( AB , PQ ) 
= -1 என்று பார்க்கவும் . 


, , ( 


4 . 


பிரிக்கும் . 
152 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
( 6 ) அவை வட்டத்தினுள்ளே வரையப்பட்ட 

நாற். 
கோணத்தின் மூலைப்புள்ளிகளா ? 

( 7 ) அவை வட்டத்தைச் சுற்றி வரையப்பட்ட நாற்கரத் 
தின் மூலைவிட்ட முக்கோணத்தின் உச்சிப் புள்ளிகளா ? 
துணையியக் கோடுகளைக் கண்டுபிடிப்பதெப்படி ? 

( கோடுகள் a , b , வட்ட மையம் 0 ) 
( 1 ) ஒன்றன் இசைப்புள்ளி ( போல் ) மற்றதில் இருக்கும் . 

( 2 ) 0 விலிருந்து a க்கு லம்பம் வரைந்தால் அதன் தன் 
மாற்றுப்புள்ளி 5 யில் இருக்கும் . 

( 3 ) ( ab ) யிலிருந்து வட்டத்துக்குத் தொடு கோடுகள் 
வரைந்தால் அவை a , b யுடன் இசைக்கோட்டுக் கற்றையாகும் . 

( 4 ) ஒரு தொடுகோடும் , தொடுபுள்ளி வழியே செல்லும் 
எந்தக் கோடும் துணையியக் கோடுகள் . 

( 5 ) அவை ஒரு வட்டத்தில் வரையப்பட்ட நாற்கோணத் 
தின் மூலைப்புள்ளி முக்கோணத்தின் இரண்டு 

பக்கங்களா 
என்று பார்க்கவும் .. 

( 6 ) அவை ஒரு வட்டத்தைச் சுற்றி வரையப்பட்ட நாற் 
கரத்தின் மூலைவிட்ட முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களா ? 

( 7 ) அவை இரண்டு துணையியப் புள்ளிகளின் (காஞ்சுகேட் 
புள்ளிகளின் ) இசைக்கோடுகளா ( போலார்கள் ) ? 
5. இசைப்புள்ளி வரிசைகள் எங்கே ? 

( 1 ) ஒரு வட்ட நாணின் முனைகளும் , அதில் இரு துணை 
யியப் புள்ளிகளும் இசைப்புள்ளி வரிசையாகும் . 

( 2 ) ஒரு வட்டத்தின் விட்டத்தை தன்மாற்றுப் புள்ளிகள் 
(3) ஒரு 

ஒரு விட்டத்திலோ ஒரு நாணிலோ ஒரு புள்ளியும் 
அதன் போலாரும் இசைப்புள்ளி வரிசை தரும் . 

( 4 ) ஒரு விட்டத்தில் ஒரு புள்ளியும் , அதன் தொடு நாண் 
அதை வெட்டும் புள்ளியும் விட்டத்தை இசையாகப் பிரிக்கும் . 


( 5 ) ஒரு நாற்கரத்தில் ஒரு மூலைவிட்டமும் , அதை மற்ற 
மூலைவிட்டங்கள் வெட்டும் புள்ளிகளும் இசைப்புள்ளி வரிசை 
தரும் . 


> 


அவற்றின் போலார்கள் ஒரு புள்ளி வழிக் கோடுகளா என்று 
வட்டங்கள் 

153 
( 6 ) ஒரு முழு நாற்கோணத்தின் பக்கத்தை இசை முக் 
கோணத்தின் பக்கங்கள் வெட்டும் புள்ளிகள் சையாகப் 
பிரிக்கும் . 
6. இசைக் கோட்டுக் கற்றை எங்கே ? 

( 1 ) ஒரு புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்துக்கு வரையப்பட்ட 
தொடுகோடுகளும் அந்தப் புள்ளி வழிச் செல்லும் துணையியக் 
கோடுகளும் இசைக் கோட்டுக் கற்றையாகும் . 

( 2 ) ஒரு வட்டத்தின் மேல் ஒரு புள்ளியில் தொடுகோடு , 
அதன் வழி எதாவது ஒரு விட்டத்துக்குக் குத்துகோடு , அதை 
விட்டத்தின் முனைகளுக்குச் சேர்க்கும் கோடுகள் , இவை 
நான்கும் இசைக் கோட்டுக் கற்றையாகும் . 

( 3 ) ஒரு முழு நாற்கோணத்தின் இரு பக்கங்களும் , அவை 
சேரும் புள்ளி வழிச் செல்லும் இரு மூலை விட்டங்களும் இசைக் 
கோட்டுக் கற்றையாகும் . 

( 4 ) இசைப்புள்ளி வரிசையின் புள்ளிகளை ஏதாவது ஒரு 
புள்ளியுடன் சேர்ந்திருக்கிறதா என்று பார்க்க . 

ஒரு நேர் கோட்டை மற்றொரு நேர்கோடு இருசமக் கூறிடு 
கிறதா என்று நீரூபிக்க அந்தக் கோடு ஒரு ஹார்மோனிக் கற்றை 
யில் ஒரு கோட்டுக்கு இணையா ? மற்றக் கோடுகள் அதை அந்த 
3 புள்ளிகளில் வெட்டுகின்றனவா என்று பாக்கவும் . 
8 . 

ஒரு முழு நாற்கோணத்தில் , 

( 1 ) 3 மூலைப்புள்ளிகளில் உள்ள 4 கோடுகளும் இசைக் 
கோட்டுக் கற்றைகள் . 
( 2 ) 6 பக்கங்களிலும் உள்ள 4 புள்ளிகளும் , 

இசைப் 
புள்ளி வரிசைகள் . 

ஒரு முழு நாற்கரத்தில் 

( 1 ) 3 மூலை விட்டங்களிலும் உள்ள 4 புள்ளிகளும் இசைப் 
புள்ளி வரிசைகள் . 

( 2 ) உச்சிப் புள்ளிகளிலும் ( Vertices ) இசைக் கோட்டுக் 
கற்றையான 4 கோடுகள் உண்டு 
10. ( 1 ) சில புள்ளிகள் ஒரு வரிசையில் உண்டா என்பதற்கு 
பார்க்கலாம் . 


7 . 


t 


- 


- 


- 


2 


111 , ஐ விட்டமாக 

பயிற்சிகள் 
154 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

( 2 ) சில கோடுகள் ஒரு புள்ளி வழிக் கோடுகளா என்ப 
தற்கு அவற்றின் போல்கள் ஒரு நேர் கோட்டில் உள்ளனவா 
என்று பார்க்கவும் . 

ஒரு முக்கோணத்தின் சில பண்புகளை நினைவில் வைப்பது . 
நல்லது . 

A ABC யில் AB , AC யை விட்டங்களாகவுடைய வட்டங் 
கள் BC யில் D யில் சந்திக்கும் . AD , பொது நாண் 

( 2 ) A ABC யில் குத்துக் கோடுகள் வரைந்தால் , 6 வட்ட 
நாற்கரங்கள் உண்டாகும் . 

( 3 ) A DEF , பாத முக்கோணம் ( Pedal Triangle ) என்றால் 
அதன் கோணங்களை AD , BE, CF இரு சமக் கூறிடுகின்றன . 
D ( EAFC ) 

1 முதலியன . 
( 4 ) A , I , I1 ஒரு கோடமைவன . 
( 5 ) 1 ,, A , I , ஒரு கோடமைவன . 

AII , II, AI ,. 
லும் . அதன் மையம் II , 

மையம் II ,, - ABC யின் சுற்று வட்டத்தை 
வெட்டும் புள்ளி . 

( 7 ) AII , BC யை X இல் வெட்டினால் , ( AIX I ) 1 

( 8 ) 11, 1 , 1 , க்கு , ABC ஒரு பாத முக்கோணம் . 
Triangle ). 

( 9 ) A , XX , BC இவை இரண்டுக்கும் மையப் புள்ளி . 
( X , A , உள் , வெளி வட்டங்கள் BC யைத் தொடும் புள்ளிகள் . ) . 

( 10 ) 9 புள்ளி வட்டம் , D , A வழியே செல்லும் . 

( 11 ) உள் வட்டம் , A க்கு எதிரேயுள்ள வெளி வட்டம் 
இவற்றின் வடி வொப்பு மையம் X 

பயிற்சி 14 
1. A ABC யும் ஒரு வட்டமும் கொடுக்கப்பட்டிருக் 

A , B , C இவற்றின் போ லார்கள் A PQR ஐ உண் 
டாக்குகின்றன . ஆனால் / ABC யின் பக்கங்கள் P , Q , R 
இவற்றின் போலார்கள் என நிரூபிக்கவும் . 

2 : A ABC யில் 0 குத்துமையம் . AD , BE , CF குத்துக் 
கோடுகள் BC யை விட்டமாகவுடைய வ டம் , AB யை 
விட்டமாகவுடைய வட்டத்தைக் குத்தாக வெட்டுகிறது என 
நிரூபிக்கவும் . 


- 


(( Pedal 


கின்றன . 


வட்டங்கள் 


155 


இதை உபயோகித்தோ அல்லாமலோ A P ( A1 , BC யின் 
மையப்புள்ளி ) P , A0 வின் மையப்புள்ளி ) / EA F ஐயும் EF 
ஐயும் இருசமக் கூறிடுகிறது என நிரூபிக்கவும் . 


3 . A ABC யில் 0 குத்துமையம் . 0 வை மையமாகவும் 
OA ஐ ஆரமாகவும் கொண்ட வட்டத்துக்கு B , C யின் தன் 
மாற்றுப்புள்ளிகள் P , Q ஆகும் . OA , Z PAQ வின் இருசம 
வெட்டி யென நிரூபிக்கவும் . 


4. ஒரு வட்டத்தில் AB , P யின் தொடு நாண் . அதில் 
*வேறொரு புள்ளி C யில் தொடுகோடு , PA , PB , AB இவற்றை 
முறையே Q , R , C. , யில் சந்திக்கிறது . PA , PB , இவற்றிற்கு PC , 
PC , இன் இசைத்துணைக் கோடுகள் என நிரூபிக்கவும் . 


5.ஒரு வட்டத்தில் AB , P யின் தொடு நாண் . BC , B 
வழியே விட்டம் . PC விட்டத்தை D யில் வெட்டுகிறது . Q , 
AB யின் மையப் புள்ளி . AD , PQ வின் ரு சம வெட்டி என 
நிரூபிக்கவும் . 


6 . 

A ABC யில் , BC யில் கற்று வட்டத்துக்குத் தொடு 
கோடுகள் P யில் சந்திக்கின்றன . PA வட்டத்தை D யில் 
வெட்டுகிறது . BC யின் மையப் புள்ளி 0 என்றால் , Z BAO 

PAC என நிரூபிக்கவும் . 


- 


7 ஒரு வட்டத்துக்கு அதற்கு வெளியே உள்ளே ஒரு 
புள்ளியிருந்து ஒரு அளவு குறிக்காத கோலை ( In graterl Ruler ) 
மட்டும் கொண்டு ஒரு தொடுகோடு வரையும் முறையைக் 
கண்டுபிடிக்கவும் . 

( செ . ப . ) 


* 


| 


8 . 

ஒரு வட்டத்துக்கு அதன் மேலுள்ள P என்னும் புள்ளி 
யில் தொடுகோடு இரண்டு துணையியப் புள்ளிகளைச் சேர்க்கும் 
நேர்கோட்டின் நடுப்புள்ளி வழியே சென்றால் , ( இப் புள்ளி 
களில் ஒன்றும் தொடு கோட்டின் மேல் இல்லை ) அவை P யில் 
ஒரு செங்கோணத்தைத் தாங்குகின்றன ( Subtend ) என நிரூ 
பிக்கவும் . 

( செ . ப ) 


9 . வட்டம் ( 0 ) க்கு AB , AC துணையியக் கோடுகள் . A 
யின் போலார் AB , AC யை B , C யில் வெட்டுகிறது . 4 ABC , 
வட்டம் ( 0 ) க்குத் தன்னிசை முக்கோணம் என்றும் , 0 A ABC 
யின் குத்து மையம் என்றும் நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


156 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணை தமும் 


10 . ஒரு முழு நாற்கரத்தின் இரண்டு ஜதை எதிர் உச்சிப் 
புள்ளிகள் ஒரு வட்டத்துக்குத் துணையியப் புள்ளிகள் என்றால் , 
மூன்றாவது ஜதை எதிர் உச்சிப் புள்ளிகளும் அந்த வட்டத் 
துக்குத் துணையியப் புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 

( செ ப ) 


11 . 


இரண்டு வட்டங்கள் C ,, C ,; P , Q என்னும் புள்ளி 
களில் வெட்டுகின்றன . C என்னும் வட்டம் C1 , C , இரண்டை 
யும் குத்தாக வெட்டுகிறது . C க்கு P , Q தன்மாற்றுப் புள்ளிகள் 
என நிரூபிக்கவும் . 

( செ.ப ) 


12 . ஒரு முழு நாற்கரத்தின் மூலைவிட்ட முக்கோணத்தின் 
சுற்று வட்டம் அந்த முக்கோணத்தின் பக்கங்களை , விட்டங் 
களாகக் கொண்டு வரையப்பட்ட 

வட்டங்களைக் குத்தாக 
வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


III . வடிவொப்பு மையங்கள் 


( Centres of Similitude ) 


வரையறை 
1. வடிவொப்பு மையங்கள் ( Centres of Similitude ) 

இரண்டு வட்டங்களின் மையங்களைச் சேர்க்கும் கோட்டை 
உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் ஆரங்களின் விகிதத்தில் 
பிரிக்கும் புள்ளிகள் வடிவொப்பு மையங்கள் எனப்படும் . 


02 


S. 


S 


III படம் 1 


வட்டம் ( 0 , ) , வட்டம் ( 0 , ) வின் ஆரங்கள் முறையே 71 , 19. 

S , 0,0 , வை உட்புறமாக 1 , : 72 என்ற விகிதத்தில் பிரிக். 
கிறது . 

S , 0,0 , வை வெளிப்புறமாக , : r , என்ற விகிதத்தில் 
பிரிக்கிறது . 
S S இரு வட்டங்களுக்கும் வடிவொப்பு மையங்களா 

கும் . 
S " உள் வடிவொப்பு மையம் ( Internal centre of Similitude ) 
எனப்படும் . S வெளி வடிவொப்பு மையம் ( external centre of 
similitude ) எனப்படும் . 


158 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


குறிப்பு 

ரு வட்டங்களுக்கு வரையப்பட்ட நேர் பொதுத் தொடு 
கோடு ( direct common tangent ) S வழிச் செல்லும் . 
III படம் 2 பார்க்கவும் . 
0 , 1 ,, 0,1 , வைச் சேர்க்கவும் . 
T , T , பொதுத் தொடுகோடு . 

0,11 , 0,1 , இவை T , T , க்குச் செங்குத்துக் கோடுகள் . 

0 , T , || 0,1 ,. 
T , T ,, 0,0 , இவை S இல் சந்தித்தால் , 
10, T , S , 10 , T , S வடிவொத்த முக்கோணங்கள் . 

0 , S_0,1 , 
O , S 0 , T , 

11 

12 
S, வடிவொப்பு மையமாகும் . 
படம் 3 இல் இதேபோல , குறுக்குத் தொடுகோடு 0 , 0 , 
வை S இல் சந்திக்கும் என நிரூபிக்கலாம் . 

( 2 ) இதிலிருந்து , S , S வழி ஒரு வட்டத்திற்கு வரையப் 
படும் தொடுகோடு மற்றொரு வட்டத்தையும் தொடும் என்று 
தெரிகிறது . 


. 


( 3 ) ஒரு நிலையான புள்ளி S உம் , 01 மையமாகவும் , 
ஆரமாகவும் உள்ள ஒரு வட்டமும் கொடுக்கப்பட்டால் , 
S ஐ அந்த வட்டத்தின் மேல் உள்ள எந்த புள்ளியையும் 
சேர்க்கும் கோட்டை ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்கும் 
புள்ளி - மற்றொரு வட்டத்தில் அமையும் . அந்த வட்டத்தின் 
மையம் 0 , என்றால் , 0 ,, SO1 ஐ அதே விகிதந்தில் பிரிக்கும் . 


P. 


P 


S 


01 


III படம் 2 


வடிவொப்பு மையங்கள் 


159. 


. 


S என்னும் புள்ளியும் , 0 , மையமாகவும் , ஆரமாகவும் 
உள்ள வட்டமும் கொடுக்கப்பட்டுள்ளன . 

P , வட்டம் ( 0 , ) இல் ஏதாவது ஒரு புள்ளி . 
P ,, SP , ஐக் குறிப்பிட்ட விகிதத்தில் பிரிக்கிறது . 


2 


SP 
( அ - து ) 

SP , 

= k ( மாறாதது ) . 


S0 ), 


P , வின் நியமபாதையைக் கண்டுபிடிக்க . 

SO ,, 
SO , இல் = k இருக்கும்படி 0 , என்னும் புள்ளி குறிக்க .. 

( 0 , P , வைச் சேர்க்க .) 
SO , _SP , 
SO , SP . 
SP , SP , 

SO , 
/ SO , P. , A SO , P , வில் 


. 


1 


, 


2 


ஃ 


- 


SO , 


/ S பொது . 


SP1 


SP2 


- 


SO , SO , 
A SO , P. || / SO , P ,. 
So , _SP , _0, P , 
SO , SPI 0.P , 
SP , 

k ( மாறாதது ) 


-- 


ஆனால் 


SP1 


SO , 


- 


k . 


.. 


S01 


0 , நிலையான புள்ளி . 


O , P , 


இன்னும் 

= 12 = k . 
0 , PI 11 

r , நிலையானது . 

ஃ P ,, 0 , வை மையமாகவும் 
உள்ள வட்டத்தில் இருக்கிறது . 


r , வை 


ஆரமாகவும் 


SO 


குறிப்பு : 
( 1 ) 

11 

ஆகையால் இந்த இரு வட்டங்களுக்கும் பி 
SO , Ta 
வடிவொப்பு மையம் . 


160 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


( 2 ) P , கொடுக்கப்பட்ட வட்டத்திலல்லாமல் வேறு எந்த 
உருவப் படத்திலும் இருந்தாலும் , P , அதற்கு வடிவொத்த , 
அதே மாதிரி வைக்கப்பட்ட ( similar and similarly situated ) 
மற்றொரு உருவப் படத்தில் அமையும் என் பதறியவும் . 


( 3 ) S என்னும் புள்ளியிலிருந்து கோடுகள் வரைந்து ஒரு 
உருவப் படத்துக்கு ஒத்த வடிவமுள்ள பல உருவப் படங்கள் 
வரைய முடியும் . ஆகையால் தான் S ஐ வடிவொப்பு மையம் 
என்கிறோம் ( படம் 5 பார்க்கவும் ) . 


S 


III படம் 3 


4. SS ஐ விட்டமாகவுடைய வட்டம் , வட்ட மையங்களி 
" லிருந்து அதன் தூரங்களின் விகிதம் வட்ட ஆரங்களின் விகி 
தத்துக்குச் சமமாகும்படி நகரும் புள்ளியின் நியமப் பாதை 
“ யாகும் . 


P 


S 


02 


01 


III படம் 4 


வடிவொப்பு மையங்கள் 


161 


SS ஐ விட்டமாகவுடைய வட்டத்தின் மேல் P ஏதாவது 
ஒரு புள்ளியாகட்டும் . வட்டங்களின் ஆரங்கள் முறையே 
11 , r , ஆகட்டும் . 

PO,, PS , PO ,, PS ஐச் சேர்க்கவும் . 


நிரூபணம் : 

O , S _ 0 S = 11 . ( S , S வடிவொப்புமை மையங்கள் 
S 0 , 0 ,0 ,Sr 

வரையறைப்படி ) 
( 0 , S O , S ) = -1 . 
P ( 0 , S 0 , S) = - 1 . 
மேலும் P , SS ஐ விட்டமாகவுடைய வட்டத்திலிருப்பதால் 

Z S PS = 90 ° 
S P , SP இவை / 0 , PO , வின் இருசம வெட்டிகள் . 

( தேற்றம் 6) 
PO,_0, S 
T1 | 
PO , S 0 , 
P யின் நியமப் பாதை SS ஐ 

விட்டமாகவுடைய 
வட்டம் . 


- 


வரையறை 

SS ஐ விட்டமாகவுடைய வட்டம் வடிவொப்பு வட்டம் 
( circle of similitude ) எனப்படும் . 


தேற்றம் 29 

ரண்டு வட்டங்களில் இணையாக உள்ள ஆரங்களின் 
மூலைகளைச் சேர்க்கும் கோடு வட்ட மையங்களைச் சேர்க்கும் 
கோட்டில் இரண்டு குறிப்பிட்ட புள்ளிகளில் ஒன்றின் வழியே 
செல்லும் . 


P 


P2 


( 


01 


S 


10 ) 


S 


III படம் 5 


6 


162 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும 


கொள்கை : ( 1 ) 0 ( 0 , ) , 0 ( 0 , ) இரு வட்டங்கள் . 

( 2 ) அவற்றின் ஆரங்கள் ,, r , 
( 3 ) 0 , P. , 0 , P , இணை ஆரங்கள் . 

( 4 ) P , P ,, P , Q2 , 0 , 0 , வை S , S இல் வெட்டட்டும் . 
நிரூபிக்க : S , S நிலையான புள்ளிகள் என . 
நிரூபணம் : 0 , P. , 0 , P , இணைக் கோடுகள் . 
A 0 , P , S , 10, P.S வடிவொத்தவை . 

11 
0 , S 

0 ,P , 1 , 


0 , S 


0 ,P. 


. 


. S , 0 , 0 , வை என்னும் விகிதத்தில் பிரிக்கிறது . 

12 
S ஒரு நிலையான புள்ளி . 
அது வெளி வடிவொப்பு மையமர்கும் . 
அது போலவே , 0 , Q ,, 0 , P , க்கு எதிர்த்திசையில் 

ணை 
P , Q ,, 0 , 0 , வை S இல் வெட்டுகிறது . 
A0, P , S || A0 , Q , S . 
0 , S 

11 
0 ,S 

0,03 
ஃ S ; உம் நிலையான புள்ளி . அது 0 , 0 , வை " , என்னும் 
விகிதத்தில் பிரிப்பதால் அது உள் வடி வொப்பு மையமாகும் . 


0 , P , 


- 


தேற்றம் 30 

ஒரு வடிவொப்பு மையத்திலிருந்து இரண்டு வட்டங்களை 
வெட்டும்படி ஒரு நேர்கோடு வரைந்தால் அந்த புள்ளிகள் 
வழிச்செல்லும் ஆரங்கள் , இரு ஜதை இணை ஆரங்களாகும் . 


P1 


Q , P2 


Q2 


01 


02 


S 


III படம் 6 


வடிவொப்பு மையங்கள் 


183 


கொள்கை : ( 1 ) 0 ( 0 , ) , 0 ( 0 , ) க்கு S ஒரு வடி வொப்பு 
மையம் ஆகட்டும் . 


( 2) S வழியே வரையப்பட்ட கோடு 0 ( 0 , ) ஐ P , Q1 
இலும் , 0 ( 0 , ) ஐ P , Q , இலும் வெட்டுகிறது . 


நிரூபிக்க : 0 , P ,, 0 , P .; 0 , Q1 , 0 , Q ,; இவை இரு ஜதை 
ணைகோடுகள் என . 


--- 


நிரூபணம் : A SO , Qi , A SO , Q , வில் , 
SO , 11 

( S வடிவொப்பு மையம் ) 
SO . 1 , 
SO 0 , QI 

SO. 0 , 0 . 
மேலும் Z S பொது . 

... 3 வது கோணங்கள் 0 , Q1S , 0 , Q , S இவை 
அல்லது மிகை நிரப்பிகள் . 


சமம் 


- 


( 1 ) அவை சமம் என்றால் 0 , Q1 || 0 , Q .. 
மேலும் 20, P.S Z 0 , Q ] P. ( : 0 P1 = 0.1Q 1 ) 

= 1800 

Z 01Q1S 
160 

/ 0,0 , S (நிரூபித்தபடி ) 
Z0, Q , P , 

20 , P , S. 
0 , P , || 0 , P .. 


- 


- 


வ 


.. 


- 
- 


- 


- 


( 2 ) / 0 , Q1S , / 02Q , S இவை மிகை நிரப்பிகளானால் , 
( P. வும் , , வும் படத்தில் இடம் மாறிவரும் . ) 
10, Q1 S 

180 ° - Z 0 , Q , S 
180 ° , Z 0 , P , Q . 

Z 0 , P.S. 
0 , 01 || 0 , P ,. 
மேலும் / 0 , P.S / 01 Q1 P , 

180 ° - / 0 , QIS 

/ 0 , Q , S. 
0 , P. || 0,01. 
முன் போலவே S " வழிச் செல்லும் கோடு வட்டங்களை 
P. , Q ; P. , Q , வில் வெட்டினால் , 0 , P. , 0 , Q .; 0 , P ,, 0 , 0 . 
இவை இரு ஜதை இணை ஆரங்கள் என நிரூபிக்கலாம் . 


164 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


வரையறை 


இரு வட்டங்களின் இணை ஆரங்களின் முனைகள் ஒத்த 
புள்ளிகள் ( Corresponding Points ) எனப்படும் . 


B 


02 


01 


III படம் 7 


கோடு 


ஒரு வடிவொப்பு மையத்திலிருந்து வரையப்படும் நேர் 

வட்டங்களை வெட்டும் புள்ளிகளில் இணையல்லாத 
ஆரங்களின் முனைகள் வேற்றுப் புள்ளிகள் ( Non - Corresponding 
Points) எனப்படும் . 


T2 


01 


TII படம் 8 


T 


P , 


01 


02 


P2 


T 


ITI படம் 9 


வடிவொப்பு மையங்கள் 


165 


ஒரு வடிவொப்பு மையத்திலிருந்து வட்டங்கள் P1 , Qi ; P , 
Q , வில் வெட்டும்படி ஒரு கோடு வரைந்தால் P ,, P .; Q1 , Q2 
ஒத்த புள்ளிகள் ( Corresponding Points ) S , S4 இலிருந்து P ,, P , 
தூரத்திலும் , Q ,, Q , S , S1 க்கு அருகிலும் இருப்பதைக் கவனிக்க 
வும் . PI , Q .; P , Q 1 இவை வேற்றுப் புள்ளிகள் ( Non Corres 
ponding Points ) . 


தேற்றம் 31 
இரண்டு 

வட்டங்களின் ஒரு வடிவொப்பு மையத்தி 
லிருந்து வட்டங்களை வெட்டும்படி ஒரு நேர்கோடு வரைந் 
தால் , அந்த வடிவொப்பு மையத்திலிருந்து ஒரு ஜதை 
வேற்றுப் புள்ளிகளின் தூரங்களாலடை படும் செவ்வகத்தின் 
பரப்பு மாறாது . 
T 
T , 

S 
P 


2 


Q1 P , 


Q2 


02 


0 : 


III படம் 10 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 ) , வட்டம் ( 0 , ) இவற்றின் 

வடிவொப்பு மையம் S. 
( 2 ) S வழியே ஒரு கோடு வட்டங்களை P. , 

Q1 ; P. , Q , வில் வெட்டுகின்றது . 

( 3 ) P1 , Q , ; P. , Q , வேற்றுப் புள்ளிகள் . 
நிரூபிக்க : S P, SQ . 1 ஒரு மாறிலி என்று . 

நிரூபணம் : S வழியே ST, T , என்னும் பொதுத் தொடு 
கோடு வரைக . 

ST = ty , ST , = t , என்போம் . 

0 , P ,, 0 , 21 , 0 , P ,, 0,02 , 0 , T ,, 0, T , இவற்றைச் சேர்க் 
கவும் . 

0 , Q , || 0, Q .. 


- 


166 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


1 , 


. 


. 


SQ . _00 = 

0 , 
SQ , 0 , 0 . 
ஆனால் SQ .. SP , 

t , 
இரண்டையும் பெருக்க , 

11 
SQ1 . SP , 

t 

r , 
OT ) , 0 , T , இவை ST , T , க்குக் குத்துக்கோடுகள் . 

0 , T , || 0 , 1 ,. 
ST , 0 , T , 
ST , 0,1 , T, 

t 
ta 


1 
. 


--- 


T 
2 


SQ1.SP2 


122 . 


ta 


= 1 , 12 . 
இது மாறாது . 

( நி . வே .) 
குறிப்பு : ( 1 ) ST . ST , SQ 1 SP2 

. T , T2 Q 1 P2 வட்ட நாற்கரம் 
( 2 ) S ஐ மையமாகவும் , v t ) t2 வை ஆரமாகவும் கொண்ட 
வட்டத்துக்கு , 

P2 , Qj ; P. , Q2 ; T1 T2 தன் மாற்றுப் புள்ளிகளாகும் . 
SQ2 . SP = ST . ST2. 

Q | P1 T | 12 வட்ட நாற்கரம் 
( 3 ) ஒரே நேர்கோட்டில் அல்லாத இரண்டு ஜதை வேற் 
றுப் புள்ளிகள் வட்ட நாற்கரத்திலுள்ளன . 


வடி 


தேற்றம் 32 

ஒரு வட்டம் இரண்டு வட்டங்களைத் தொட்டால் , தொடு 
புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு வட்டங்களின் 
வொப்பு மையத்தின் வழிச் செல்லும் . 
கொள்கை : (1 ) 0 ( 0 ), O ( 02 ) , 0 ( 0 ) , P , Q2 வில் 

தொடுகிறது . 

( 2 ) S ஒரு வடிவொப்பு மையம் . 
நிரூபிக்க : P , Q2, S வழிச் செல்லும் என . 

நிரூபணம் : P , Q2 , வட்டம் ( 02 ) வை P2 இல் வெட் 
டட்டும் . 


வடிவொப்பு மையங்கள் 


167 


O2 P , வைச் சேர் . 

வட்டம் ( 0. ) , வட்டம் ( 01 ) ஐத் தொடுவதால் , 0,03 , 
P , வழிச் செல்லும் . 


03 


P2 


0 


0 , 


S. 


III படம் 11 


- 


- 


அதே மாதிரி , 03 Q2 0 , ஒரே நேர்கோடு . 

வட்டம் ( 03 ) இல் 09 P , , 0 ; Q2 ஆரங்கள் . 
. / 09 P , Q2 < 0 , Q 2 P. 

குத்தெதிர்க் கோணம் 02 Q , P2 

= / 02P2Q2 ( 02P2 = 020 2 = 12 ) . 
Os P1 , 02 P2 இவற்றை P , P2 வெட்டுவதால் உண்டா 
கும் மாற்றுக் கோணங்கள் சமம் . 

03P1 || 02P2 

0 , P , || 0 , P ,. 
.. P , P ,, S வழியே செல்லும் . 

( தேற்றம் 29 ) 


( S 


கிளைத் தேற்றம் 

SP ,. SQ2 = titz 

ஆனால் SQ , P , வட்டம் ( 0 ) க்கு வரையப்பட்ட ஒரு 
கோடு . 

SQ 2. SP = tz ? இலிருந்து வட்டம் ( 0 ; ) க்கு வரை 
யப்பட்ட தொடுகோட்டின் நீளம் ts ) . 

இரண்டு வட்டங்களுக்கும் வேற்றுப் புள்ளிகள் எவையா 
யிருந்தாலும் SQ 2. SP , = t , t ,. மாறாது . 

வட்டம் 09 க்கு S இலிருந்து வரையப்பட்ட தொடு 
கோட்டின் நீளமும் மாறாது . 

ts 


. 


- 


168 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


றின் 


ஃ . இரண்டு வட்டங்களைத் தொடும் வட்டத்துக்கு அவற் 
ஒரு 

வடிவொப்பு மையத்திலிருந்து வரையப்பட்ட 
தொடுகோட்டின் நீளம் ஒரு மாறிலி ( constant ) 


1 . 


குறிப்பு 

ஒரு வட்டம் இரண்டு வட்டங்களையும் வெளியிலோ 
அல்லது உள்ளேயோ தொடலாம் . அப்பொழுது தொடுபுள்ளி 
களைச் சேர்க்கும் கோடு வெளி வடிவொப்பு மையத்தின் வழிச் 
செல்லும் . 


( 2 ) ஒரு வட்டம் கொடுக்கப்பட்ட இரண்டு வட்டங்களை 
ஒன்றை வெளியிலும் ஒன்றை உட்புறமாகவும் தொட்டால் , 
தொடுபுள்ளிகளைச் சேர்க்கும் கோடு உள் வடிவொப்பு மையத் 
தின் வழிச் செல்லும் . 


இரண்டு வட்டங்களையும் தொடும் வட்டங்களில் இம் 
மாதிரி 4 வகை உண்டு . 

1 . இரண்டையும் வெளியே . 
2 . 

இரண்டையும் உள்ளே . 
3. முதல் வட்டத்தை வெளியேயும் இரண்டாவதை உள் 
ளேயும் . 

4. முதல் வட்டத்தை உள்ளேயும் இரண்டாவதை வெளி 
யேயும் . 


உம் 


PE 


01 


S 


02 


IIT படம் 12 


169 


வடிவொப்பு மையங்கள் 


இவற்றில் இரண்டாவது , நான்காவது வகைகளைக் கீழே 
காட்டியிருக்கிறோம் . மாணவர்கள் இது மாதிரி இன்னும் பல 
தொடு வட்டங்கள் வரைந்து பார்ப்பது நல்லது . 


01 


S 


02 


05 


P 


III படம் 13 


ஒரு கொடுக்கப்பட்ட வட்டத்தையும் , மற்றொரு கொடுக்கப் 
பட்ட வட்டத்தை ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளியிலும் 
தொடும் வட்டங்கள் வரைய 
III படம் 13 , 14 பார்க்கவும் . 

வட்டம் ( 0 , ) , வட்டம் ( 0 , ) , வட்டம் ( 0 , ) இல் P , என் 
னும் புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கிறது . 

S , S " வடிவொப்பு மையங்கள் . 
P , S ( P , S ) ஐச் சேர் . 

அது வட்டம் ( 02 ) வை வேற்றுப்புள்ளி Q , வில் வெட் 
டட்டும் . 

0,02 , 0 , P , இவற்றைச் சேர்த்து நீட்டிவிடு . அவை 
0 , இல் வெட்டட்டும் . 

0 : மையமாகவும் , 0.P , ஐ ஆரமாகவும் கொண்ட வட்டம் 
வட்டம் ( 02 ) வையும் தொடும் . 

நிரூபணம் : P. , Q , வேற்றுப் புள்ளிகளாதலால் 0 , PI , 
02Q2 இணையல்ல . 

P , Q2 , வட்டம் ( 0 , ) ஐ P , வில் மறுபடியும் வெட்டட்டும் . 
0 , P , ஐச் சேர் . 
ஃ 0 , P , || 0 , P , 
படம் 13 இல் ஃ / 0 , P.S , / 0 , P , S. 

Z 02Q2P , ( 02P2 = 0202 ) 


170 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 


. 0 , P , 0 : Q2. 
படம் 13 இல் / 0 , P , S = Z0 , P2S 

= / 02Q2P2 ( 02 P2 = 02 Q2) 
= Z 0 , Q 2 S ( குத்தெதிர்க் 

( கோணம் 
09P 0 , Q2 
வரைதல்படி , 0,01P ,, 0 , 02 Q2 நேர்கோடுகள் . 
. வட்டம் ( 0 , ) இரண்டு வட்டங்களையும் தொடுகிறது . 


. 


- 


4. ( a ) இரண்டு வட்டங்களின் ஆரங்கள் சமமானால் 
01S 01S 

= 1 . 
O2S S02 

T2 
. S , 0102 இன் மையப்புள்ளி . 

S , 0102 இல் எட்டாப்புள்ளி . 
( b ) 11 > 12 ஆக இருக்கட்டும் . 
01S 01S 

> 1 . 
OS SO , 
.. S , S , 02 வின் அருகே இருக்கும் . 


12 


வடிவொப்பு 


5 . ஒரு வட்டம் , ஒரு கோடு இவற்றின் 
மையங்கள் 


A02 


B S. 


D SNA 


S 


C ) 


0 


III படம் 14 


வட்டங்களின் பொதுத் தொடுகோடுகள் 01 02 ஐ S , S இல் 
வெட்டும் . 

அவை வடிவொப்பு மையங்களாகும் . 
0102 வட்டங்களை C , D , A , B யில் வெட்டட்டும் . 


171 


வடிவொப்பு மையங்கள் 


D என்னும் புள்ளியை மாறாமல் வைத்துக் கொண்டு 71 ஐ 
அதிகமாக்கினால் , ( 03 மையமாகட்டும் ) . 

பி ,, S1 , 02 க்கு இன்னும் அருகே இருக்கின்றன . 
( அ - து ) 11 அதிகமாக ஆக , S , S , 12 ஐ நெருங்குகின்றன . 

71 மிக அதிகமாகி , முடிவிலியானால் (infinity ) வட்டம் ஒரு 
நேர்கோடாகும் . அது 0102 க்கு D யில் வரையப்பட்ட குத்துக் 
கோடாகும் . 

அப்போது S " , A யுடனும் , S , B யுடனும் பொருந்தும் . 


Het 


III படம் 15 


முடிவில் படம் 15 இல் காட்டியிருப்பது போலாராகும் . 

ஒரு நேர்கோடு . AB , P க்குச் செங்குத்தான விட்டம் : 
4 , 5 பொதுத் தொடுகோடுகளின் முடிவு நிலை . (limiting posi 
tion ) . 

ஒரு வட்டத்துக்கும் ஒரு நேர் கோட்டுக்கும் வடி 
வொப்பு மையங்கள் அந்த வட்டத்தில் நேர்கோட்டுக்குக் 
குத்தாக வரையப்பட்ட விட்டத்தின் முனைகளாகும் . 

வட்டம் ( 02 ) க்கும் P க்கும் வடிவொப்பு மையங்கள் A , B 
எனக் கொள்ளலாம் . 


.. 


மாதிரிகள் 


1. இரண்டு கொடுக்கப்பட்ட வட்டங்களைத் தொடும் 
படியும் ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளி வழியே செல்லும்படியும் 
ஒரு வட்டம் வரைய 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 01 ) , வட்டம் ( 02 ) , A கொடுக் 
கப்பட்டிருக்கிறது . 


172 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


வரைய : , 

A வழியே , 0 ( 01 ) , 0 ( 02 ) இரண்டையும் 
தொடும் வட்டம் வரைய . 


B 


P2 


S 


02 


PP 


0 . 


III படம் 16 


வரைமுறை : S கண்டுபிடிக்கவும் . 

0,02 , வட்டங்களை வேற்றுப் புள்ளிகள் P , Q வில் வெட் 
டட்டும் . 

வட்டம் PQ A யை வரைந்து SA ஐச் சேர்த்து நீட்டி 
விடவும் . 

அது வட்டம் PQA யை B யில் வெட்டட்டும் . 

A , B வழியே வட்டம் ( 02 ) வைத் தொடும்படி ஒரு வட்டம் 
வரையவும் . 

அது O 02 வை Q 2 வில் தொடட்டும் . 
அது 

வட்டம் ( 01 ) ஐயும் தொடும் . 
நிரூபணம் : 
- 

P , Q , A , B ஒரு வட்டப் புள்ளிகள் 
PQ , AB , S இல் வெட்டுகின்றன . 

SP . 00 = SA . SB 
SQ2. வட்டம் ( 02 ) ஐ P1 இலும் , வட்டம் ( 02 ) வை P , 
இலும் வெட்டட்டும் . 
SP. SQ = SP1 . , SQ2 

( வேற்றுப் புள்ளிகள் ) 
SPI . SQ2 SA. SB 

P1 , வட்டம் AB Q2 இல் உள்ளது . 
P , P , ஒத்த புள்ளிகள் . 

0 , P , || 0 , P ,. 


வடிவொப்பு மையங்கள் 


178 


/ 0 , P , S = 0 , P.S .. 

180 ° -20, P , Q , 
= 180 ° - 10,0 , P , 

( 0 , P , = 0 , Qs ) 
180 ° - / 0 , QzP , 

( குத்தெதிர்க் 

கோணங்கள் ) 
180 ° - 10.P, QA 

( 0 , P = 08Q . ) 
ஃ 0 , P ,, 0 , P , ஒரு நேர் கோடு . 
வட்டம் ( 0 ) P , வழிச் செல்கிறது . ( நிரூபிக்கப் 

பட்டது ) 
மேலும் 0.P , 0 , ஒரு நேர்கோடு . 

வட்டம் ( 0 ) , வட்டம் ( 0 ) ஐத் தொடுகிறது . 


. 


. 


2 . 

ஒரு முக்கோணத்தில் குத்துச் சந்தியிலிருந்து சுற்று 
வட்டத்துக்கு எந்தக் கோடு வரைந்தாலும் அதை ஒன்பது 
புள்ளி வட்டம் இரு சமக் கூறிடும் என்று நிரூபிக்க . 


AL 


lo N S 


B 


P 


III படம் 17 


கொள்கை : ( 1 ) / ABC யில் 0 குத்துச் சந்தி . 

( 2 ) N ஒன்பது புள்ளி வட்ட மையம் . 
( 3 ) S சுற்று வட்ட மையம் . 
( 4 ) 0 விலிருந்து சுற்று வட்டத்துக்கு OP 

வரையப்பட்டிருக்கிறது . 
( 5 ) 0P யை ஒன்பது புள்ளி வட்டம் ( வில் 

வெட்டுகிறது . 
நிரூபிக்க : 00 = Q P என . 


.. 





174 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
நிரூபணம் : N ஒன்பது புள்ளி விட்ட மையம் . 

N , SO வின் நடுப்புள்ளி . 
OS 

4 . 
ON 
மேலும் ஒன்பது புள்ளி விட்டத்தின் ஆரம் } R. 

OS சுற்று வட்டத்தின் ஆரம் 
ON 9 புள்ளி வட்ட ஆரம் 
சுற்று வட்டம் , 9 புள்ளி வட்டம் 
இவற்றுக்கு 0 , வெளிப்புற வடிவொப்பு மையம் . 

OQP , இந்த வட்டங்களை Q , P இல் வெட்டுவதால் 
NQ || SP 

( தேற்றம் 30 } 
OP OS 
0Q ON 
OP 200 . 
00 = Q.P. 


- 


= . 





- 


. 


( 3 ) மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுத்தால் 
அவற்றின் வெளிப்புற வடிவொப்பு மையங்கள் ஒரு கோடமை 
வன என நிரூபிக்கவும் . 


0 


S 


III படம் 18 


கொள்கை : ( 1 ) 01 , 02 , 03 வட்ட மையங்களாகட்டும் . 

( 2 ) 7 ,, ,, 18 வட்ட ஆரங்களாகட்டும் . 
( 3 ) S. , S2 , S. வெளி வடிவொப்பு மையங் 

களாகட்டும் . 
நிரூபிக்க : S S ,, S , ஒரு கோடமைவன என்று . 


வடிவொப்பு மையங்கள் 


175 





1S 


12 


. 


. 


நிரூபணம் : S. , வெளி வடிவொப்பு மையம் .. 

0 , S , 
O.S , 
0 , S . 
S.08 

09.S , 
அதுபோலவே , 

S , 01 11 
0.S , 11 . 

S.0 , 
0 , S , 0.S , 0.S , 12 

S , 0 , S.0 , 


TS 


. 


கா 


2 


1 . 


ஃ S. , S2 , S , ஒரு கோடமைவன . (மெனிலாஸ் தேற்றம் ) 


4. இரண்டு வட்டங்களின் மையங்கள் முறையே 0 ,, 02 . 
அவற்றின் ஆரங்கள் ry , r2 . வடிவொட்பு வட்டத்தின் மையம் 
0 , P அதன் மேல் ஏதாவது ஒரு புள்ளி . PT . , PT , PJ 
லிருந்து வட்டங்கள் ( 01 ) , ( 0 , ) க்கு வரையப்பட்ட தொடு 
கோடுகள் . 


0,0_PT , 
0,0 = PT ; என நிரூபிக்கவும் . 


T 


0 


S 


0 


SI 


IIT படம் 19 


கொள்கை : ( 1 ) O ( 0 , ) , 0 ( 02 ) வின் வடிவொப்பு மையங் 

கள் S , S. 
( 2 ) வட்டங்களின் ஆரங்கள் 11 , 12 . 
( 3 ) வடிவொப்பு வட்ட மையம் 0 . 


176 


மூற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


என . 


--- 


12 


11 


12 


2 


111 


( 4 ) P அந்த வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி . 
( 5) PT , PT2 

PT2 வட்டங்களுக்குத் தொடு 

கோடுகள் . 

0,0 PT , ) 
நிரூபிக்க : 

0,0 = PT , 
நிரூபணம் : S , S வடி வொப்பு மையங்கள் . 

01S_01S"_1 
02S 02S r2 
11 O1S + 01S _0S- 01S 

O2S + 02S OAS - OS 
2001 2 OS 
2 OS 2 00 , 
001 

OS 
OS .. 

002 . 
001 

( முதல் விகிதத்தின் வர்க்கமும் , 
002 

2 , 3 விகிதங்களின் பெருக்குத் தொகையும் ) 
P , வடிவொப்பு வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி . 

POI 
PO2 12 

0111 
0212 

P02 . 
01T -027 , 

APT1 0 , /PT2.02 இல் 
/ PT 101 ZPT202 906 . 
P01 PO2 

( நிரூபித்தபடி ) 
0111 027 , 
APT 101 APT2 02 . 
PTT_0111 
PT , O , T2 


722 


11 


- 


PO , 


-- 


12 


11 


PTS 
PT , 
PTS 
PT , 


001 
00 , 


வடிவொப்பு மையங்கள் 


- 


பயிற்சிக் கணக்குகள் செய்ய சில உதவி குறிப்புகள் . 

வட்டமையங்கள் 04 , 0 ,, ஆரங்கள் r1 , r ,, வடிவொப்பு , 
மையங்கள் S S ) 
1. ( 01 02 , SS ) 

1 . 
இது , 0 0 ,, SS இவற்றில் ஒன்றை விட்டமாக உள்ள 
வட்டம் , மற்ற புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டத்தைக் 
குத்தாக வெட்டும் . இரண்டு வட்டங்கள் குத்து வட்டங்கள் . 
என்று நிரூபிக்க இதை உபயோகிக்கலாம் . 

0 , S 0 , S 
2. ( 1 ) 

0 , T. 

0. P , P 0 , 
S 0 . 0. S 

0 

) 
PT 


- 


- 


- 


0 , 1 , 


. 


-யம் 


PT , 


rT 


( P , வடி வொப்பு வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி . PTI, PT , 
அதிலிருந்து வட்டங்களுக்கு வரையப்பட்ட தொடுகோடுகள் . 
P ) , P , ஓத்த புள்ளிகள் ) 

( 2 ) A PO , T = A PO , T ,. 
இவற்றை நினைவில் வைத்தல் நலம் . 


3. இரண்டு ஆரங்கள் இணை என்று நிரூபிக்க , அவற்றின் 
முனைகளைச் சேர்க்கும் கோடு S , அல்லது S " வழிச் செல்கிறதா 
என்று பாருங்கள் . 

4. 3 புள்ளிகள் ஒரு கோடமைவன என நிரூபிக்க , 2 
புள்ளிகள் 2 வட்டங்களில் இணை ஆரங்களின் முனைகளா ? மற்ற 
புள்ளி ஒரு வடிவொப்புமையமா ? என்று பாருங்கள் . 
5. ( 1 ) 

முக்கோணத்தில் உள் வட்டம் , A க்கு எதிரே 
உள்ள் வெளி வட்டம் இவற்றின் வெளி வடிவொப்பு மையம் 
A. AI , BG ஐ X இல் வெட்டினால் , X இவற்றின் உள் வடி 
வொப்பு மையம் . 

( 2 ) 9 - புள்ளி வட்டத்தின் மையம் SO வின் நடுப் 
புள்ளி , அதன் ஆரம் } R. 

A I , I , 19 யில் 1 குத்து சந்தி , வட்டம் ABC , 9 புள்ளி 
வட்டம் இவற்றை ஞாபகத்தில் வைத்தல் நலம் . 


6. S , S வழிக் கோடுகள் வரைந்தால் ஒத்த புள்ளிகள் 
வேற்றுப் புள்ளிகளைக் கவனியுங்கள் . 0 , PI , 0 , P , முதலியன 
ணை கோடுகள் 

A SO | P1 = ASO , P , 


178 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


என்று 


7. 4 புள்ளிகள் வட்டப் பரிதியிலுள்ளனவா என்று நிரூ 
பிக்க , அவை இரண்டு ஜதை வேற்றுப் புள்ளிகளா 
பாருங்கள் . T ) , T , உம் ஒரு ஜதை வேற்றுப் புள்ளிகளும் ஒரு 
--வட்டப் பரிதியில் உள்ளவை . 


8 . 


2 வட்டங்கள் A , B யில் வெட்டினால் , 
t1t , 

SA2 SB இதை உபயோகிக்கலாம் . 


9 . ஒரு புள்ளியின் நியமப்பாதை வடிவொப்பு வட்டம் 
என்று நிரூபிக்க . 

( 1 ) P வட்டங்களின் மையங்கள் 04 , 0 , 
( 2 ) PS , PS ; Z 0 , PO2 இன் இருசமவெட்டிகளா ? 


P01 


11 
T. 


1 ? 


( 3 ) 


PO , 


PI 1 
PT 2 


( 4 ) 

11 ? 

1 , 
( 5 ) / 0 , PT 1 Z 02 PT , ? 
என்று பார்க்கவும் . 


10. S , S எப்படிக் கண்டு பிடிப்பது ? 

( 1 ) 0 , 02 வை 7 , : 72 என்ற விகிதத்தில் பிரிக்கும் புள்ளி 
கள் S. S. 


( 2) பொதுத் தொடுகோடுகள் வட்டமையங்கள் நேர் 
கோட்டைச் ( 0 , 02 ) சந்திக்கும் புள்ளிகள் S , S . 

( 3 ) இரண்டு 

ஆரங்களின் 

முனைகளைச் 
சேர்க்கும் நேர் கோடு 01 02 ஐச் சந்திக்கும் புள்ளி S அல்லது 
S . 


இணை 


11 


- 


1 , 


01S 
O2S 


என்றால் S 


( 4 ) ( 01 02 , SS ) 
மற்றொரு வடிவொப்பு மையம் . 


1 . 


( 5 ) P ஒரு புள்ளியானால் , 


P01 
PO 2 


கனால் , 


SP , S P , Z 01 PO2 இன் இருசம வெட்ட்கள் . 


11 . ஒரு வட்டமும் ஒரு நேர்கோடும் கொடுத்தால் நேர் 
கோட்டை எட்டாப் புள்ளியை மையமாகக் கொண்ட வட்ட 
மாகக் கொள்ளலாம் . 


வடிவொப்பு மையங்கள் 


179 


12. மூன்று வட்டங்களின் மையங்கள் A , B , C என்றால் 
A BC யின் பக்கங்களை வடிவொப்பு மையங்கள் r , : 12 ; r2 • rg ; 
1 , r,, என்னும் விகிதங்களில் பிரிக்கின்றன . இதையும் சீவாஸ் , 
மெனிலாஸ் தேற்றங்களையும் உபயோகித்துச் சில முடிவுகள் 
காணலாம் . 


| 


13 . கவனிக்கவும் 

( 1 ) வடிவொப்பு வட்டத்தின் மையம் 0 , 0 , இல் : 
இருக்கும் . 
( 2 ) 0 , 02 வை விட்டமாகவுடைய 

வட்டம் 

வடி 
வொப்பு வட்டத்தைக் குத்தாக வெட்டினாலும் , அந்த இரண்டு 
வட்டங்களையும் குத்தாக வெட்டுவதில்லை . அதன் மையம் . 
O ( 0 ) , 0 ( 02 ) இவற்றின் அச்சிலும் கிடையாது . 


பயிற்சி 15 ( a ) 
1. இரண்டு வட்டங்களின் மையங்கள் 

B , C யும் , 
அவற்றின் ஆரங்களின் விகிதம் AB : AC யும் ஆனால் , வட்டங் 
களின் வடிவொப்பு விட்டம் . A ABC யின் அப்போலானியஸ் 
வட்டமாகும் என நிரூபிக்கவும் . 


2. இரு வட்டங்களின் வடிவொப்பு மையம் S , அதிலிருந்து . 
ST1 T2 என்னும் பொதுத் தொடுகோடும் , SP , P2 என்னும் 
ஒத்த புள்ளிகள் P1 , P2 ஐ இணைக்கும் கோடும் வரையப்படு , 


கின்றன . 


ST 


SP 


- 


ST , 


என நிரூபிக்கவும் . 


SP2 


3. இரு வட்டங்களின் வடிவொப்பு மையத்திலிருந்து ஒரு 
பொதுத் தொடுகோடு வட்டங்களை 1 , T2 வில் தொடுகிறது . 
P1 , P2 ஒரு ஜதை ஒத்த புள்ளிகள் . T | P1 , T , P2 க்கு இணை 
யென நிருபிக்க . 


4 . 

ஒரு வடிவொப்பு மையத்திலிருந்து இரண்டு வட்டங் . 
களையும் P1 , Q1 ; P2 , Q2 இல் வெட்டும்படி ஒரு கோடு வரைந். 
தால் P1 Q1 : P2 Q2 = r1 : 172 என நிரூபிக்கவும் . 


5. இரண்டு வட்ட மையங்களை அவற்றின் வடிவொப்பு 
மையங்கள் , இசையாகப் பிரிக்கின்றன என நிரூபிக்கவும் . 


6. இரு வட்டங்களின் மையங்கள் , வடிவொப்பு வட்டத் 
துக்குத் தன்மாற்றுப் புள்ளிகள் என்று நிரூபிக்கவும் . 


180 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


7. வடிவொப்பு மையம் வழி வரையப்பட்ட ஒரு நேர் 
கோடு வட்டங்களை A , B ; C , D யில் வெட்டுகிறது . வட்டங் 
களுக்கு AB யின் போல் T1 , CD யின் போல் 12 . 
011 T 

என நிருபிக்க . 
12 


OT ) 


பயிற்சி 15 ( b ) 
1. வடிவொப்பு வட்டத்தின் மேல் எந்தப் புள்ளியிலும் , 
ரு வட்டங்களும் சம கோணங்களைத் தாங்குகின்றன என்று 
காட்டுக . 


2 , ஒரு முக்கோணத்தின் சுற்று வட்டத்துக்கும் 9 புள்ளி 
வட்டத்துக்கும் குத்துச் சந்தி வடிவொப்பு மையம் என்று நிரூ 
பிக்கவும் . மற்றொரு வடிவொப்பு மையம் என்ன ? 


3 . முக்கோணத்தின் ABC யின் உள் வட்ட மையம் I. 
வெளி வட்டமையங்கள் 11 , I ,, 19. O I1 12 1 , O A B C இவற்றின் 
வடிவொப்பு மையம் 1 என்று காட்டுக . 


4 . 

வட்டங்களின் வடிவொப்பு வட்டம் , வட்ட 
மையங்களின் வழிச் செல்லும் எந்த வட்டத்தையும் குத்தாக 
வெட்டும் என நிரூபிக்கவும் . 


5. A ABC யில் 1 உள் வட்டமையம் . I , A க்கு எதிரே 
உள்ள வெளி வட்டமையம் . AIII , BC யை X 

AIII , BC யை X இல் வெட்டு 
கிறது . 

உள் வட்டம் வெளி வட்டம் இவற்றின் வடிவொப்பு 
வட்டம் , AX ஐ விட்டமாகவுடைய வட்டம் ) , என நிரூபிக்க . 

6. வடிவொப்பு மையம் S வழியே ஒரு கோடு வரையப் 
படுகிறது . இரு வட்டங்களுக்கும் அக்கோட்டின் போல்கள் 
( இசைப்புள்ளிகள் ) , S உடன் ஒரு கோடமைவன என்று நிரூ 
பிக்கவும் . 


7. வடிவொப்பு மையத்திலிருந்து வரையப்படும் 
இரண்டு கோடுகள் ஒரு வட்டத்துக்குத் துணையியக் கோடுகள் 
என்றால் , அவை மற்ற வட்டத்துக்கும் துணையியக் கோடு 
களாகும் என்று நிரூபிக்கவும் . 

8 

3. ஒரு வட்டத்தையும் ஒரு நேர்கோட்டையும் தொடும் 
படி ஒரு வட்டம் வரைந்தால் தொடு புள்ளிகளை இணைக்கும் 
கோடு இரண்டு குறிப்பிட்ட புள்ளிகளில் ஒன்றின் வழியே 
செல்லும் என நிரூபிக்கவும் . 


-5 


வடிவொப்பு மையங்கள் 


181 


9. இரண்டு வட்டங்களை வெளியே தொடும் படி இன்னும் 
இரண்டு வட்டங்கள் வரைந்தால் , 4 தொடு புள்ளிகளும் ஒரு 
வட்டப் பரிதிலுள்ள புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 


1 


10. இரண்டு வட்டங்களின் நேர் பொதுத் தொடுகோடு 
கள் அவற்றை 11 , 12 , 13 , I இல் தொடுகின்றன . இரண்டு 
குறுக்கு பொதுத் தொடுகோடுகளும் அவற்றை TI , T , T , T , 
இல் தொடுகின்றன . T | TTT , TI T ) T I வட்ட நாற் 
கரங்கள் என நிரூபிக்கவும் . 

11. இரு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . T112 ஒரு 
நேர் பொதுத் தொடுகோடு . S வெளி வடிவொப்பு மையம் . 
-ST1.ST = SA ? = SB என நிரூபிக்கவும் . 

12. இரு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . T112 ஒரு 
நேர் பொதுத் தொடுகோடு வட்டம் AT1T2 ஐ SA தொடு 
கிறது என நிரூபிக்கவும் . 

ஒரு வட்டம் இரண்டு கொடுக்கப்பட்ட வட்டங்களை 
முறையே A , B ; C , D யில குத்தாக வெட்டுகிறது . AD , BC 
இவை ஒரு வடிவொப்பு மையத்தின் வழிச் செல்லும் என 
நிரூபிக்கவும் . 


13 . 


4 


14. / ABC யில் உள் வட்டம் BC க்கு இணையான 

ஒரு 
கோட்டை A இல் தொடுகிறது A க்கு எதிரே உள்ள வெளி 
வட்டம் BC யை X, இல் தொடுகிறது . A1 , A X1 ஒரு 
"கோடமைவன என்று நிரூபிக்கவும் . 


2 . 


1 


+ 





15. இரு வட்டங்களுக்கு PQ நேர்ப் பொதுத் தொடுகோடு . 
S வெளி வடிவொப்பு மையம் . S உள்வடிவொப்பு மையம் . 
S P அடுத்த வட்டத்தை X , 1 இல் வெட்டுகிறது . 
அல்லது QY அந்த வட்டத்துக்கு ஒரு விட்டம் என நிரூபிக்க 
வும் . 


ex 


16 . 3 வட்டங்களின் மையங்கள் 01 , 02 , 03. 01 , 02 , 0 , 
ஒரு நேர் கோட்டில் இல்லை . S. , S2, S .; வட்டங்கள் ( 02 ) , ( 0 , ) ; 
( 03 ) , ( 01 ) ; ( 01 ) , ( 02 ) இவற்றின் உள் வடிவொப்பு மையங்கள் . 
0 | S1 , 02S2, 0 , S. ஒரு புள்ளி வழிக் கோடுகள் என்று நிரூபிக் 
கவும் . 


17 . 3 வட்டங்களை இரண்டிரண்டாக எடுத்து அவற்றின் 
வடிவொப்பு மையங்கள் குறித்தால் 6 வடிவொப்பு மையங் 
களாகும் எனக் காட்டுக . நாற்கரத்தின் பக்கங்களை எழுதுக . 


182 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் : 


T1 


18 , இரண்டு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . 
12 ஒரு நேர் பொதுத் தொடுகோடு . S வெளி வடிவொப்பு 
மையம் . / BAT ,, ZT1 BS இவை சமம் அல்லது மிகை நிரப்பி 
கள் என்று நிரூபிக்கவும் . 


19. AABC யில் AB , AC யின் மையப்புள்ளிகள் C1 , BI 
AB , AC யை விட்டங்களாகவுடைய வட்டங்களின் வடிவொப்பு: 
வட்டத்தை , வட்டம் A , B , C , குத்தாக வெட்டுகிறது என்று 
நிரூபிக்கவும் . 


20. முக்கோணம் ABC யில் A யின் உள் இரு சமவெட்டி 
BC யை P யில் வெட்டுகிறது . A , P இய உள் வட்டம் , A க்கு 
எதிரேயுள்ள வெளிவட்டம் இவற்றின் வடி வொப்பு மையங்கள் 
எனக் காட்டுக . 

( செ.ப ) 


21. ஒரு முக்கோணத்தின் குத்து மையமும் நடுகோட்டு 
மையமும் ( Centerid ) , சுற்று வட்டம் ஒன்பது புள்ளி வட்டம் 
இவற்றின் வடிவொப்பு மையங்கள் எனக் காட்டுக . 

( செ . ப ) , 
22. ( a ) ஒரு தளத்தில் A , B என்னும் இரண்டு புள்ளிகள் 
கொடுத்திருக்க PA : PB ஒரு குறிப்பிட்ட விகிதம் ( + 1 : 1 ) 
இருக்குமாறு உள்ள P என்னும் புள்ளிகளின் தொகுதி ( set of 
points P ) ஒரு வட்டத்தில் அமையும் எனவும் அந்த வட்டத் 
துக்கு A , B தன் மாற்றுப் புள்ளிகள் எனவும் நிரூபிக்கவும் . 


23. ( b ) BC , AB : AC ( = 1 : 1 ) A வழி நடுக்கோடு 1 இவை 
கொடுத்திருந்தால் AABC வரைய நிரூபணத்துடன் ஒரு முறை 
தருக . 

( செ . ப ) ; 


IV . சமத் தொடுகோட்டச்சும் 

ஓரச்சு வட்டங்களும் 


( Radical axis and Coaxal circles) 


வறையறை : 

0 மையமாகவும் 1 ஆரமாகவும் உள்ள ஒரு வட்டத்தின் 
தளத்தில் P என்னும் ஒரு புள்ளி இருந்தால் , OP ?_r அந்த 
வட்டத்துக்கு P யின் வர்க்கம் ( Power ) எனப்படும் . 

குறிப்பு . 1 ) அந்தப் புள்ளி வட்டத்துக்கு வெளியே 
இருந்தால் அதன் வர்க்கம் அதிலிருந்து வட்டத்துக்கு வரையப் 
பட்ட தொடுகோட்டின் நீளத்தின் வர்க்கமாகும் . அப்பொழுது 
அது பாஸிடிவ் எண் . ( நேரெண் ) 

2 ) புள்ளி வட்டத்தின் மேல் இருந்தால் அதன் வர்க்கம் 
பூஜ்யமாகும் . 

3 ) புள்ளி வட்டத்தின் உள்ளே இருந்தால் அதன் வர்க்கம் 
நெகடிவ் ( எதிரெண் ) ஆகும் . 

4) ஒரு வட்டத்திற்கு ஒரு புள்ளியின் வர்க்கம் அதிலிருந்து 
வரையப்படும் நாணின் துண்டங்களின் பெருக்கற் பலனுக்குச் 
சமம் . 


A 


T 


C 


A , 


B 


ó 


P 


P 


0 


B 


D 


IV படம் 1 


184 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


P வெளியே இருந்தால் P யின் வர்க்கம் = OP ? -re 

PT2 

PA • PB . 
P விட்டத்தின் உள்ளே இருந்தால் 
P யின் வர்க்கம் - OP2-2 

PA - PB . 


தேற்றம் 33 

இரண்டு வட்டங்களுக்கு ஒரு நகரும் புள்ளியின் வர்க் .. 
கங்கள் சமமானால் அந்தப் புள்ளியின் நியமப்பாதை வட்ட 
மையங்களைச் சேரிக்கும் நேர்கோட்டுக்குக் குத்து க் .. 
கோடாகும் . 


R 


Ti 


T, 


B 


1 


02 


MO 


01 


IV படம் 2 


கொள்கை : ( 1 ) 0 ( 01 ) , 0 ( 0 , ) வின் ஆரங்கள் r ,, r ,. 

( 2 ) P என்னும் புள்ளியிலிருந்து வர்க்கங்கள் 

0 , Pe - r , = 0 , P - r , ? . 
நிரூபிக்க : P யின் நியமப்பாதை 0 , 0 , க்கும் குத்துக் 

கோடு என . 
நிருபணம் : P யிலிருந்து 

தொடுகோடுகள் PT ), PT , 
வரைக . 
PM , 0 , 0 , க்குக் குத்தாக வரைக . 
0 , 0 , வின் மையப் புள்ளி 0 என்போம் . 
PO , * - r PO , " - 1 , 

( கொள்கை ) 
PM + 0 , M ? -r PMS + 0 , M2 - r.. 


- 


2 


- 


சமத் தொடுகோட்டச்சும் ஓரச்சு வட்டங்களும் 


185 


. 


.. 


( அ - து ) 


( PMLO , 0 , ) 
0 , M ? -r, = 0 , M - r , 
0.M --- O , M = ry - r, . 
( 0 , M + 0 , M ) ( O , M - 0 , M ) = r - r , . 
0 , M + 0 , M = 0 , 0 , 
0 , M - 0 , M = 20M . 
0 , 0 , • 20M = r - r , . 

T. 7 , 
OM = 

20 , 0 , 
1 . 
20 , 0 , 

ஒரு மாறிலி . ( Constant )) 
M ஒரு நிலையான புள்ளி . 
M வழியே வரையப்பட்ட குத்துக் கோடும் 
நிலையானது . 
P யின் நியமப்பாதை M வழியே 0 , 0 , க்கு 
வரையப்பட்ட குத்துக் கோடாகும் . 


21 


. 


. 


வரையறை : 

P யின் நியமப்பாதை சமத்தொடு கோட்டு 
அச்சு ( radical axis ) எனப்படும் . 
M , சமத்தொடு கோட்டு அச்சடி எனப்படும் . 
( foot of the radical axis ) 


சமத்தொடு கோட்டச்சு ( radical axis ) 
ரண்டு வட்டங்களுக்கு 

வர்க்கம் சம 
மாகும்படி ஒரு புள்ளி நகர்ந்தால் அதன் நியமப்பாதை வட்ட 
மையங்களைச் சேர்க்கும் கோட்டுக்குக் குத்துக் கோடாகும் . 
அந்த நியமப்பாதை சமத்தொடு கோட்டச்சு எனப்படும் . 


ஒரு புள்ளியின் 


சமத்தொடு கோட்டச்சு ( radical axis ) 

1. சமத்தொடு . கோட்டச்சு நேர் கோடான தால் அதை 
இரண்டு புள்ளிகள் தெரிந்தால் நிர்ணயிக்கலாம் . 


2 . வட்ட மையங்களும் அச்சில் ஒரு புள்ளியும் தெரிந் 
தாலும் நிர்ணயிக்கலாம் . 


3. சமத்தொடு கோட்டச்சில் 

புள்ளியிலிருந்து 
இரண்டு வட்டங்களுக்கும் வரையப்படும் தொடுகோடுகள் 
சமம் . 


186 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


4 . சமத்தொடு கோட்டச்சில் 

புள்ளியை மைய 
மாகவும் அதிலிருந்து வட்டங்களுக்கு வரையப்பட்ட தொடு 
கோடுகளை ஆரமாகவும் கொண்ட வட்டம் இரு வட்டங்களையும் 
குத்தாக வெட்டும் . 

( ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து வரையப்பட்ட 
தொடு கோட்டின் நீளம் வட்டத்தின் ஆரத்திற்குச் சம 
மானால் வட்டங்கள் குத்து வட்டங்கள் ) 


4 . இரண்டு வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டிக் 
கொண்டால் அவற்றின் பொது நாண் சமத்தொடு கோட்டக் 
சாகும் . 


P 


AL 


02 


B 


IV படம் 3 


வட்டங்கள் ( 0 , ) , ( 0 , ) , A , B யில் வெட்டிக் கொள் 

கின்றன . P , AB யில் ஒரு புள்ளி . 
1 ) வட்டங்கள் இரண்டுக்கும் P யின் வர்க்கம் 

PA . PB . = சமம் . 
P யின் நியமப்பாதை AB . 

அல்லது 
2 ) சமத்தொடு கோட்டச்சு கண்டுபிடிக்க அதில் 2 

புள்ளிகள் தெரிந்தால் போதும் . A , B இவற்றி 
லிருந்து வட்டங்களுக்கு வரையப்படும் தொடு , 
கோடுகளின் நீளங்கள் பூஜ்யமாகும் . 

வட்டங்களுக்கு A , B யின் வர்க்கங்கள் 
A 0 , 2 -r . = 0 . B 0 , -r , = 0 
AO , 

= 0 . 
.. வர்க்கங்கள் சமம் . 

A , B சமத்தொடு கோட்டச்சிலுள்ள 
புள்ளிகள் . 

சமத்தொடு கோட்டச்சு AB யாகும் . 


. 


B 0 , 


2 = 0 . 


-- 


சமத் தொடுகோட்டச்சும் ஓரச்சு வட்டங்களும் 


187 


. 


5 . ஒரு வட்டம் இரண்டு வட்டங்களைக் குத்தாக வெட்டி 
ல் அதன் மையம் இரண்டு வட்டங்களின் சமத்தொடு கோட் 
படச்சில் இருக்கும் . 


02 


IV படம் 4 


P யை மையமாகக் கொண்ட வட்டம் , வட்டங்கள் 
( 0 , ) , ( 0 , ) வைக் குத்தாக வெட்டுகிறது . 

P யிலிருந்து வட்டம் ( 0 , ) க்குத் தொடுகோடு , 
வட்டத்தின் ஆரத்துக்குச் சமம் . 
( அ - து ) PT = வட்டத்தின் ஆரம் . 
அதேபோல PT , வட்டத்தின் ஆரம் . 
வட்டத்தின் ஆரங்கள் சமம் . 

PT , = PT ,. 
P , சமத்தொடு கோட்டச்சில் உள்ளது . 


- 





6 . 


இரண்டு வட்டங்கள் ஒன்றையொன்று தொட்டுக் 
கொண்டால் அவற்றின் சமத்தொடு கோட்டச்சு தொடு 
புள்ளியில் வரையப்படும் பொதுத் தொடு கோடு ஆகும் . 

இரண்டு வட்டங்களுக்கும் தொடு புள்ளியின் வர்க்கம் 
பூஜ்யம் . 

சமத்தொடு கோட்டச்சு தொடு புள்ளி வழிச் செல் 
கிறது . 

அது அப்புள்ளி வழியே வட்ட மையங்களைச் 
சேர்க்கும் கோட்டுக்குக் குத்துக் கோடு . 
அது தொடு புள்ளி வழிப் பொதுத்தொடு கோடு 


. 


ஆகும் 


188 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


. 


7. இரண்டு வட்டங்கள் வெட்டாத வட்டங்களானால் 
சமத்தொடு கோட்டச்சு வட்டங்களுக்கு வெளியே இருக்கும் . 

சமத்தொடு கோட்டச்சு ஒரு வட்டத்தை வெட்டினால் , 
அப்புள்ளியின் வர்க்கம் பூஜ்யம் . ஆகையால் அப்புள்ளியின் 
வர்க்கம் மற்ற வட்டத்துக்கும் பூஜ்யமாக இருக்க வேண்டும் . 

மற்ற விட்டமும் அப்புள்ளி வழியே செல்ல வேண்டும் . 
( அ - து ) இரண்டு வட்டங்களும் அப்புள்ளியில் வெட்டிக் 
கொள்ள வேண்டும் . 
ஆனால் வட்டங்கள் 

வெட்டிக் கொள்ளவில்லை 
கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் , சமத்தொடு கோட்டச்சு ஒரு . 
வட்டத்தையும் வெட்ட முடியாது . அது இரு வட்டங்களுக்கும் 
வெளியே இருக்கும் . 
8. இரு வட்டங்களின் அச்சு , 

வட்டங்களின் பொதுத் 
தொடு கோடுகளின் நடுப்புள்ளிகள் வழிச் செல்லும் . 


என்று 


T; 


X1 


Tz 


Q2 


X2 


0 . 


* 


X3. 


AN 


P 


IV படம் 5 


T , T , பொதுத் தொடு கோடு X1 நடுப்புள்ளி . 
* X , T , = X1 T , 

ஃ X , சமந் தொடு கோட்டச்சில் உள்ளது . 
அது போலவே X ,, X , X , உம் சமத்தொடு கோட்டச்சில் 
உள்ளன . 

இதிலிருந்து இரண்டு வட்டங்களுக்கு வரையப்பட்ட 
4 நான்கு பொதுத் தொடுகோடுகளின் நடுப்புள்ளிகளும் ஒரு . 
கோடமைவன என்பது தெரிகிறது . 


சமத் தொடுகோட்டச்சும் ஓரச்சு வட்டங்களும் 


189 . 


குறிப்பு : 

இனி சமத் தொடுகோட்டச்சு என்பதற்கு பதிலாக சுருக்க 
மாக அச்சு என்றே குறிப்பிடுவோம் . 


1 . 


மாதிரிகள் : 

இரண்டு வட்டங்களில் ஒன்று பெரியதானால் , அவ் 
வட்டங்களின் அச்சு பெரிய வட்டத்தின் அருகே அமையும் 
என நிரூபிக்க . 


AI 


01 


IB TMC 


202 


D 


- 


TI 


IV படம் 6 


வின் 


கொள்கை : ( 1 ) வட்டம் ( 0 , ) , வட்டம் ( 0 ) 
ஆரங்கள் 11 , 12 

( 2 ) PM அவற்றின் அச்சு O M அச்சின் அடி . 


நிரூபிக்க : PM வட்டம் ( 0 ,) இன் அருகே உள்ளது . 

( அ - து ) BM < CM என . 


- 


-- 


- 


வரைதல் : MT) , MT , என்னும் தொடுகோடுகள் வரைக . 

010 , வட்டங்களை A , B , C , D யில் வெட்டட்டும் . 
நிரூபணம் : MT MT , ( M அச்சில் இருப்பதால் ) 

MO, - r, MO , - ,. 
( M0 , + r , ) ( M0 , - r , ) ( MO , + ry ) ( M0 , -1 ,) 

MA . MB = MC . MD . 
மேலும் MO , - r , = MO , - , . 

MO - MO, = r - r , . 
ry > r2 . ஆனால் 
MO , > MO ,. 


1190 


முற்கால வடிவ கணி தமும் தற்கால வடிவ கணிதமும் 


ஃ M0 , + ry > M0 , + r , 

( அ - து ) M4 > MD , 
ஆனால் MA.MB = MC.MD . 
. MB < MC . 


2. வட்டம் ( 0 ) க்கு வெளியே P ஒரு புள்ளி . AB , 
P யின் தொடு நாண் . PA , PB யின் நடுப்புள்ளிகள் C, D. E , 
CD யில் ஏதாவது ஒரு புள்ளி . E யை மையமாகக் கொண்டு 
வட்டம் ( 0 ) வைக் குத்தாக வெட்டும் வட்டம் P வழிச் 
செல்லும் என நிரூபிக்க . 


A 


T 


E 


V படம் 7 


கொள்கை : 


( 1 ) வட்டம் ( 0 ) விற்கு வெளியே P ஒரு 


புள்ளி - 


( 2 ) C , D , P யிலிருந்து வரையப்பட்ட 

தொடு கோடுகளின் நடுப்புள்ளிகள் . 
( 3 ) E CD யில் ஏதாவது ஒரு புள்ளி . 


நிரூபிக்க : E யை மையமாக்கிகொண்டு வட்டம் ( 0 ) வைக் 
குத்தாக வெட்டும் வட்டம் P வழிச் செல்லும் என . 
வரைதல் : E யிலிருந்து E T என்னும் தொடுகோடு வரைக . 


நிரூபணம் : P யை ஒரு புள்ளி வட்டம் எனக் கொள்க . 


சமத் தொடுகோட்டச்சும் ஓரச்சு வட்டங்களும் 


191 


P A , PB இவ்வட்டங்களுக்குப் பொதுத்தொடுகள் . 
இவற்றின் நடுப்புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு C , D , வட்டங் 
களின் அச்சு . 
G D யில் 

எந்தப் புள்ளி எடுத்தாலும் , அதிலிருந்து 
வட்டம் (0 க்கும் P க்கும் வரையும் தொடுகோடுகள் சமம் . 
. ET = EP 

ஃ E மையமாகவும் ET ஆரமாகவும் கொண்ட வட்டம் P 
வழிச் செல்லும் . 
ஆனால் E மையமாகவும் E T ஆரமாகவும் கொண்ட வட்டம் , 
வட்டம் ( 0 ) வைக் குத்தாக வெட்டும் . 

E யை மையமாகக் கொண்டு வட்டம் ( 0 ) வைக் குத் 
தாக வெட்டும் வட்டம் P வழிச் செல்லும் . 

3. / \ A B C யில் A , B முறையே BC , C A யின் நடுப்புள்ளி 
கள் . AA , BB விட்டங்களாகவுடைய வட்டங்களுக்கு 

C F 
என்னும் குத்துக்கோடு சமத்தொடு கோட்டச்சு என்று நிரூபிக்க 
வும் . 


A 


E ) 


02 


A 


IV படம் 8 


கொள்கை : 


( 1 ) A A B C யில் A , B ; BC, CA யின் 

நடுப்புள்ளிகள் 


( 2 ) AA , BB , விட்டமாகவுடைய வட்டங் 

கள் வரையப்பட்டிருக்கின்றன . 
நிரூபிக்க : AA , BB விட்டங்களாகவுடைய 

விட்டங் 
களுக்கு C F சமத்தொடு கோட்டச்சு என 


192 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபணம் : AA விட்டமாகவுடைய வட்டம் BC யை D 
யில் வெட்டட்டும் . 

AA , க்குள் நடுப்புள்ளி 0 , என்போம் . 0 , இந்த வட்டத் 
தின் மையமாகும் .. 

/ ADA = 90 ° ( வட்டத்தில் ) 
ஃ AD , குத்துக்கோடு . 
அதுபோலவே BE ஒரு குத்துக்கோடு . 
0 , BB இன் நடுப்புள்ளி . 
அது வட்டம் BB E இன் மையமாகும் . 
A , B , D , E இவை தாங்கும் 9 - புள்ளி வட்டத்திலுள்ள 


வை , 


- 


CE . GB = CD . CA . 
CE . CB = வட்டம் BB E க்கு ( யின் வர்க்கம் . 

CD . CA விட்டம் AA D க்கு C யின் வர்க்கம் . 
ஃ வட்டம் BB E க்கு C யின் வர்க்கம் 

வட்டம் AA D க்கு C யின் வர்க்கம் . 
. C இந்த வட்டங்களின் அச்சில் இருக்கிறது . 
A ABC யில் , A B || AB . 

0 ,, AA இன் நடுப்புள்ளி . 
0 ,, BB இன் நடுப்புள்ளி. 
0 , 0 , || A B || A B. 

C F / 0 , 0 , 
: C F , வட்டங்களின் அச்சில் ஒரு புள்ளி C யிலிருந்து 
மையங்களைச் சேர்க்கும் கோட்டுக்குச் குத்துக்கோடு . 

C F , வட்டங்களின் அச்சு . 


குறிப்பு : படத்தில் உள்ளது போல CF , 0 வழிச் செல்ல 
வேண்டியது அவசியம் இல்லை . 


பயிற்சி 16 ( a ) 


1. வெட்டிக்கொள்ளும் இரண்டு வட்டங்களைக் குத்தாக 
வெட்ட ஒரு வட்டம் வரைக . 


2 . 

இரண்டு வட்டங்கள் ஒன்றையைான்று வெட்டிக் 
கொண்டால் அவற்றின் பொது நாண் , பொதுத் தொடு 
கோட்டை இருசமக் கூறிடும் என நிரூபிக்கவும் . 


வடிவொப்பு மையங்கள் 


193 


8 . 


9 


இரண்டு தாடுவிட்டங்களுக்கு தொடு புள்ளியில் 
வரையப்படும் பொதுத் தொடுகோடு மற்ற இரண்டு பொதுத் 
தொடு கோடுகளையும் 

சமக் கூறிடுகிறது 

நிரூ 
பிக்கவும் . 


என 


4. இரண்டு தொடுவட்டங்களைக் குத்தாக வெட்டும் எந்த 
வட்டமும் அதற்றின் தொடு புள்ளி வழியே செல்லும் எனக் 
காட்டுக . 


5. இரண்டு வட்டங்களைக் குத்தாக வெட்டும் எல்லா 
வட்டங்களிலும் அச்சடி (foot of the radical axis ) யை மையமாகக் 
கொண்ட வட்டமே மிகச் சிறியது எனக் காட்டுக . 


6. AABC யில் AB , AC யை விட்டங்களாகவுடைய 
வட்டங்களின் அச்சு AD யாகும் என நிரூபிக்கவும் . 


7. A ABC யில் 0 குத்துச் சுத்தி . BO , CO விட்டங்களாக 
வுடைய வட்டங்களின் அச்சு A0 எனக் காட்டுக . 


8. இரண்டு குத்து வட்டங்களின் அச்சு ஒரு வட்டத்துக்கு 
மற்ற வட்ட மையத்தின் போலாராகும் என நிறுவுக . 


9. இரண்டு வெட்டும் வட்டங்களில் அச்சு 
வட்டத்துக்கு மற்ற வட்டமையத்தின் போலார் 
இரண்டு வட்டங்களும் குத்து வட்டங்கள் எனக் காட்டுக . 


ஆனால் 


10. X , Y என்னும் புள்ளிகள் 0 ,, 0 , மையமாகவுடைய 
ரு வட்டங்களின் அச்சில் அமைந்தால் 

0.X - 0 , X2 = 0qY - 0,12 எனக் காட்டுக 





1. ஐ 


பயிற்சி 16 ( b ) 
1 . / ABC யின் 

சுற்று வட்டத்துக்கும் , 
விட்டமாகவுடைய வட்டத்துக்கும் அச்சு BC யெனக் காட்டுக . 
( I, உள்வட்ட மையம் - 1 , A க்கு எதிரேயுள்ள வெளிவட்ட 
மையம் ) 


2. 0 , 0 , மையங்களாகவுடைய விட்டங்களின் அச்சடி 
M. அந்த வட்டங்களுக்கு M இன் தன் மாற்றுப் புள்ளிகள் 
முறையே P. , P , என்றால் MO ) , MP , = MO,, MP , 
நிரூபிக்கவும் . 


என 


7 


194 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


3. 0 , 0 , மையங்களாகவுடைய வட்டங்களின் அச்சடி M 
2,0 , வட்டங்களை முறையே A , B ; C , D யில் வெட்டுகிறது . M ஐ 
மையமாகக் கொண்டு இரண்டு வட்டங்களையும் 

வட்டங்களையும் குத்தாக 
வெட்டும் வட்டம் 0,0 , ஐ , I , L , இல் வெட்டுகிறது . AB , CD 
இவை இரண்டையும் 11 , L , ஹார்மோனிக்காகப் 
என நிரூபிக்கவும் . 


பிரிக்கிறது. 


4. இருவட்டங்களின் அச்சில் ஒரு புள்ளியிலிருந்து இரு 
வட்டங்களையும் வெட்டும்படி நேர்கோடுகள் வரைந்தால் நேர் 
கோடுகள் வட்டங்களை வெட்டும் 4 புள்ளிகளும் ஒரு வட்டப் 
பரிதியில் அமைவன என நிரூபிக்கவும் . இந்த 4 புள்ளிகள் 
வழிச் செல்லும் வட்டம் கொடுக்கப்பட்ட இரண்டு வட்டங் 
களையும் குத்தாக வெட்டும் எனவும் நிரூபிக்கவும் . 


5. ( 1 ) இரு வட்டங்களைக் குத்தாக வெட்டும் வட்டங் 
களின் மையங்களின் நியமப்பாதை என்ன ? 

இரண்டு வட்டங்கள் வெட்டிக் கொண்டால் , 
அவற்றின் வெட்டுப்புள்ளிகள் வட்டங்களை க்குத்தாக வெட்டும் 
எந்த வட்டத்துக்கும் 

மாற்றுப் புள்ளிகள் 
நிரூபிக்கவும் . 


தன் 


என 


6 . 


AABC யில் BC , CA , CB யின் நடுப்புள்ளிகள் முறையே 
A , B , ( . | உள் வட்ட மையம் . 1,1,, 1 , ABC க்கு எதிரே 
யுள்ள வெளிவட்ட மையங்கள் 

( 1 ) A இலிருந்து AII , க்கு வரையப்பட்ட செங்குத்துக் 
கோடு வட்டங்கள் ( I ) (I ) இன் அச்சு என்றும் நிரூபிக்கவும் . 

( 2) A வழியே AII , க்கு இணையாக வரையப்பட்ட 
கோடு வட்டங்கள் ( 1 , ) , ( 18) க்கு அச்சு என்றும் நிரூபிக்கவும் . 


7 . A ABC யில் உள் வட்டம் BC யை X இலும் , AB யை 
7 இலும் தொடுகிறது . A க்கு எதிரே உள்ள வெளிவட்டம் , ! 
BC யை X , இலும் AB யெ 71 இலும் தொடுகிறது . XX1, 73 ,. 
இவற்றின் நடுப்புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு உள் வட்டம் 
வெளிவட்டம் இவற்றின் அச்சு என நிரூபிக்கவும் . 


8. AB , CD இரு வட்டங்களின் விட்டங்கள் . AD முதல் 
வட்டத்தை E யிலும் இரண்டாவது வட்டத்தை F இலும் 
வெட்டுகிறது . 

BC முதல் வட்டத்தை குயிலும் இரண்டாவது 


195 


வடி, வொப்பு மையங்கள் 


வட்டத்தை H யிலும் வெட்டுகிறது . CF , AG ; B.E , DH ; என்னும் 
கோடுகள் வட்டங்களின் அச்சில் வெட்டுகின்றன என்று 
நிரூபிக்கவும் . 


9. 8 - வது கணக்கில் AC , BD க்கு இணையானால் , AD , BG யும் 
அச்சில் வெட்டும் என நிரூபிக்கவும் . 


10. / ABC யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் . EF , 
FD , DE முறையே CB , CA , AB யை A ,, B ,, C. , இல் வெட்டு 
கின்றன . A. , B , C , மூன்றும் சுற்று வட்டம் , 9 புள்ளி வட்டம் 
இவற்றின் அச்சில் இருக்கின்றன என்றும் , அதனால் அவை 
ஒரு கோடமைவன என்றும் நிரூபிக்கவும் . 


11. A ABC யின் உள் வட்டம் , பக்கங்கள் BC , CA , AB யை 
X , 1,7 இல் தொடுகிறது . 17,7X , XY இவற்றின் நடுப்புள்ளிகள் 
முறையே X ,, 1 ,, 7. Iஉள்வட்டமையம் . XY , KI AYI 
இவை வட்ட நாற்கரங்கள் என்றும் வட்டங்கள் XXII , ATTI 
இன் அச்சு IX ( Y7 , BC யைச் சந்திக்கும் புள்ளி X ) என்றும் 
நிரூபிக்கவும் . 


12. / ABC யில் BC , CA , AB இவற்றின் மையப்புள்ளிகள் 
A , B , C ஆகும் . A 4 B C இன் கோணங்களின் இருசம 
வெட்டிகள் A ABC யின் வெளிவட்டங்களை இரண்டிரண்டாக 
எடுக்க அச்சுகளாகும் என நிரூபிக்கவும் . 


13. ஒரு 


முக்கோணத்தின் பக்கங்களைத் தொடும் 
வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க அவற்றின் 6 அச்சுகளும் 
ஒரு முக்கோணத்தின பக்கங்களும் அதன் குத்துக்கோடுகளும் 
ஆகும் என நிரூபிக்கவும் . 


14. ஒரு வட்டமும் இரண்டு புள்ளிகளும் கொடுக்கப்பட்டால் 
வட்டத்தைக் குத்தாக வெட்டும் படியும் இரண்டு புள்ளிகள் 
வழிச்செல்லும் படியும் ஒரு வட்டம் வரைக . 


தேற்றம் 34 

மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க அவற்றின் 
அச்சுகள் ஒரு புள்ளி வழிச் செல்லும் , 


196 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


C3 


20 


Cal 


A 


B 


P3 


IV படம் 9 


கொள்கை : ( 1 ) C1 , C ,, C, மூன்று வட்டங்கள் . 

அவற்றின் மையங்கள் A , B , C , 
( 2 ) C ,, C , இன் அச்சு ps . 

C ,, C , இன் அச்சு p 
C ,, C ) இன் அச்சு p .. 


நிரூபிக்க : 11 , P2 , Ps ஒரு புள்ளி வழிக் கோடுகள் என . 


என 


நிரூபணம் : P , p2 0 வில் வெட்டட்டும் .. 
Ps உம் 0 வழிச் செல்லும் 

நிரூபிக்க 
வேண்டும் . 
P1 இல் 0 இருப்பதால் , வட்டம் C , க்கு 0 வின் 
வர்க்கம் = வட்டம் C க்கு 0 வின் வர்க்கம் . 
0 , p . வில் இருப்பதால் வட்டம் C , க்கு 0 வின் 
வர்க்கம் வட்டம் C , க்கு 0 வின் வர்க்கம் . 
வட்டம் C , க்கு 0 வின் வர்க்கம் வட்டம் 
G , க்கு 0 வின் வர்க்கம் . 
0 , 95 இல் அமையும் . 
P1 , pg > 18 ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 


குறிப்பு : 1 ) வட்டங்களின் மையங்கள் ஒரு நேர்கோட்டில் 
இருந்தால் , ps , p2 , 13 இணை கோடுகளாகும் . அப்பொழுது 
அவை எட்டாப் புள்ளியில் ( Point at infinity ) சந்திக்கும் . 

2 ) சில சமயங்களில் 3 அச்சுகளும் ஒரே நேர் கோடு 
ஆகும் . உதாரணமாக 3 வட்டங்களும் ஒரே ஜதை புள்ளி 


வடிவொப்பு மையங்கள் 


197 


களில் வெட்டிக் கொண்டால் அவற்றின் அச்சுகள் ஒன்றே . 
( அவை ஓரச்சு வட்டங்கள் எனப்படும் . அவற்றைப் பற்றி 
பிறகு படிப்போம் . 


வரையறை 

மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க அவற்றின் 
அச்சுகள் சந்திக்கும் புள்ளி அச்சுச் சந்தி ( Vadical centre ) 
எனப்படும் . 


குறிப்பு : அச்சுச் சந்தியை மையமாகவும் , அதிலிருந்து 
ஏதாவது ஒரு வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடு கோட்டை 
ஆரமாகவும் கொண்ட வட்டம் 3 வட்டங்களையும் குத்தாக 
வெட்டும் . 3 வட்டங்களையும் குத்தாக வெட்டும் வட்டம் 
ஒன்றுதான் உண்டு . மூன்று அச்சுகளும் இணையாகும் போது 
மூன்று வட்டங்களையும் குத்தாக வெட்டும் வட்டம் அவற்றின் 
மையங்களைச் சேர்க்கும் நேர் கோடு ஆகும் என்பதறிக . 

கிளைத் தேற்றங்கள் 

1. ஒன்றையொன்று வெட்டிக் கொள்ளும் மூன்று வட்டங் 
களின் பொது நாண்கள் ஒரு புள்ளி வழிக் கோடுகளாகும் . 

( பொது நாண்கள் வட்டங்களின் அச்சுகள் ) 
2. மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க தொடு 
வட்டங்களானால் , தொடு புள்ளிகளில் வரையப்பட்ட தொடு 
கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் . 

( தொடு கோடுகள் வட்டங்களின் அச்சுகள் ) 
3. மூன்று வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டவில்லை 
யானால் , அச்சுச் சந்தியிலிருந்து மூன்று வட்டங்களுக்கும் 
வரைந்த தொடு கோடுகள் சமம் . 

( அச்சுச் சந்தியின் வர்க்கங்கள் சமம் ) 
4. மூன்று வட்டங்களின் அச்சுச் சந்தியை மையமாகவும் 
அதிலிருந்து ஒருவட்டத்துக்கு வரையப்பட்ட தொடு கோட்டை 
ஆரமாகவும் கொண்ட வட்டம் மூன்று வட்டங்களையும் குத்தாக 
வெட்டும் . 


இரண்டு வட்டங்களின் அச்சு வரைய 
1 . இரண்டு வட்டங்கள் வெட்டிக் கொண்டால் பொது 
நாண் அச்சு ஆகும் . 

ரண்டு வட்டங்கள் வெட்டவில்லையென்றால் வரைமுறை . 
வட்டம் (0 ) , வட்டம் ( 0. ) கொடுக்கப்பட்ட வட்டங்கள் 


198 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணி தமும் 


வரைமுறை 1 . 


O 


IV படம் 10 


மூன்றாவது ஒரு வட்டம் , வட்டம் ( 01 ) , ( 0 , ) 0 ஐ A 
B , C , D யில் வெட்டும்படி வரைக . 
AB , CD யைச் சேர்த்து நீட்டி விடவும் . 
அவை P யில் வெட்டட்டும் . 
நான்காவது ஒரு வட்டம் , வட்டம் ( 0 , ) , ( 0 , ) ஐ A. , B .; 
C ,, D , இல் வெட்டும் படி வ ரக . 
A , B ,, C , D , ஐச் சேர்த்து நீட்டி விடவும் . 
அவை P , இல் வெட்டட்டும் . 
PP : ஐச் சேர் . 
PP . வட்டங்களின் அச்சு 


நிரூபணம் : 
AB , CD , 3 வது வட்டத்தின் நாண்கள் . 

OA . PB == PC • PD . 
ஆனால் PA . PB = வட்டம் ( 0 , ) க்கு P யின் வர்க்கம் . 
PC , PD = வட்டம் ( 02 ) க்கு P யின் வர்க்கம் . 
. P வட்டங்களின் அச்சில் உள்ளது . 
அதுபோலவே P , உம் வட்டங்களின் அச்சில் உள்ளது 
என நிரூபிக்கவும் . 
ஃ PP , வட்டங்களின் அச்சு . 


வரைமுறை 2 


முன்போலவே P கண்டுபிடித்து , P யிலிருந்து 0 . 
0 , க்குக் குத்துக் கோடு வரையவும் . 

அது வட்டங் 
களின் அச்சு . 


வடிவொப்பு மையங்கள் 


199 


தேற்றம் 35 

இரு வட்டங்களுக்கு ஒரு புள்ளியின் வர்க்கங்களின் 
வித்தியாசம் , வட்டங்களின் அச்சிலிருந்து அப்புள்ளியின் 
குத்துத் தூரத்துடன் நேர்விகிதத்திலுள்ளது . 

Q 

P 


T 


* 
t 
& 
ry 


IV படம் 11 


கொள்கை : ( 1 ) இரு வட்டங்களின் மையங்கள் A , B. 

ஆரங்கள் 11 , 12 . 
( - ) P ஏதாவது ஒரு புள்ளி 
( 3 ) QM வட்டங்களின் அச்சு . 
( 4 ) 0 , AB யின் நடுப்புள்ளி . 
( 5 ) PT , PT வட்டங்களுக்குத் தொடு 

கோடுகள் . 
( 6 ) P.N அச்சுக்குக் குத்தாக வரையப்பட்டி 

ருக்கிறது . 
நிரூபிக்க : (PA - , ) ( PB --- 7 , ) = PV 

PNX 

ஒரு 
மாறிலி என . 
நிரூபணம் : A B க்குக் குத்தாக P R வரைக . 

( PA -r, ) - ( PB -- r , ) 

( PA * -- PB ) - (r ; " - 7 , ) 
( PR RA -- PR ? -- RB ") - (r -r , " ) 
( RA -- RB ") - ( r - r , " ) 


- 


200 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 


2 


11 





2 


3 


- 


* 





AR2 - RB ? ( AR + RB ) ( AR - RB ) 

= AB . 2 OR 

2 AB . OR 
மேலும் வட்டங்களுக்கு M இன் வர்க்கங்கள் சமம் . 
.. MA : -r , 2 = MB2 -1.. 

= MA2 - MBS 

( MA + MB ) ( MA - MB ) 
= AB • 2 OM 

2 AB • OM . 
ஃ . ( AR -- RB ) - ( r , 2 - r , ) 2 AB . ( OR - OM ) 

= 2 AB ( MR) 

2 AB . NP . 
P யின் வர்க்கங்களின் வித்தியாசம் 

2 AB . NP 

NP . corDog ( Constant ) . 
( அ - து ) அது = PN உடன் நேர் விகிதத்திலுள்ளது . 
குறிப்பு : P , வட்டம் ( B ) யில் இருந்தால் IT = 0 . 

.. PT ? = 2 AB . PN . 
( அது ) P அவற்றில் ஒரு வட்டத்தின் மேல் இருந்தால் மற்ற 
வட்டத்துக்கு அதன் வர்க்கம் , அச்சிலிருந்து அதன் தூரத் 
தைப் பொருத்து நேர் விகிதத்தில் மாறும் என்பது தெரிகிறது . 
கிளைத் தேற்றம் 
ஒரு வட்டத்துக்கு மற்றொரு 

மற்றொரு வட்டத்தின் மேலுள்ள 
ஒரு புள்ளியின் வர்க்க 

அந்த வட்டங்களின் அச்சி 
லிருந்து அப்புள்ளியின் குத்துத் தூரத்துடன் நேர் விகிதத்தில் 
இருக்கும் . 


T 


N 


ப 


M 


A 


பம் 12 


வடிவொப்பு மையங்கள் 


201 


P , வட்டம் ( 0 ) யின் மேல் இருக்கிறது . 
PT வட்டம் ( A ) க்குத் தொடு கோடு 
QM வட்டங்களின் அச்சு . 
PN I QM , ry , r , ஆரங்கள் . 
PA - " , 2 AB , PN . 

a PN . 

PT2 . 
PT2 2 AB PN . 


- 


PA – 1 


2 


. 


- 
- 


« PN . 


கவனிக்கவும் : 

PT , PV உடன் நேர் விகிதத்திலுள்ளது 
PT அல்ல . 


மாதிரிகள் 

1. AABC யில் சுற்று வட்டத்திற்கு A , B , C வழியே 
வரையப்பட்ட தொடு கோடுகள் , BC , CA , AB யை P , Q, R இல் 
வெட்டுகின்றன . AP , BQ , CR ஐ விட்டங்களாகவுடைய வட்டங் 
களுக்கு முக்கோணத்தின் குத்துச் சந்தியின் வர்க்கங்கள் சமம் 
என நிரூபிக்கவும் . 


B 


E 


RIR 
. 


S. 


C 


P 


202 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணை தமும் 





கொள்கை : ( 1 ) 

( 1 ) AP , BQ . CR , வட்டம் ABC க்கு A , B , C 

வழியே வரையப்பட்ட தொடுகோடுகள் 
( 2 ) AP , BQ , CR 

விட்டங்களாகவுடைய 
வட்டங்கள் தரப்பட்டுள்ளன . 
நிரூபிக்க : முக்கோணத்தின் குத்துச் சந்தி 0 என்போம் . 

AP , BQ , CR விட்டங்களாகவுடைய வட்டங் 

களுக்கு 0 வின் வர்க்கங்கள் சமம் என . 
நிரூபணம் : AP யை விட்டமாகவுள்ள வட்டம் BC யை 
D யில் வெட்டட்டும் . 
Z A D P அரை வட்டத்திலுள்ளதால் ZADP = 900 , 

. 
ஃ.. AD , BC க்குக் குத்துக் கோடு . 
A , D ட்டத்திலுள்ள புள்ளிகள் . 
வட்டத்தில் AD என்னும் நாணில் ) ஒரு புள்ளி . 

O வின் வர்க்கம் 0A . OD ஆகும் . 
இது மாதிரியே மற்ற வட்டங்களும் CA , 

AB யை E , F இல் வெட்ட , 
BE , CF முக்கோணத்தின் குத்துக் கோடுகள் என்றும் 
OB.OE , OC . OF O வின் வர்க்கங்கள் என்றும் நிரூபிக்கலாம் . 
0 , குத்துச் சந்தியாகையால் , 
OA . OD OB . OE oc . OF . (கீழே கண்டபடி ) 

மூன்று வட்டங்களுக்கும் 0 வின் வர்க்கம் சமம் ) 
( AABC யில் AD , BE குத்துக் கோடுகள் . 

ABDE வட்ட நாற்கரம் 
நாண்கள் BE , AD , 0 வில் வெட்டுகின்றன 

AO - OD = BO . OE 
இதுபோலவே BO • OE = Co . OF ) 

. 


. 


- 


.. 


பயிற்சி -17 ( a ) 
1. முன்று வட்டங்களின் மையங்கள் ஒரே நேர்கோடுகள் 
இல்லையென்றால் , அவற்றைக் குத்தாக வெட்டும் வட்டம் ஒன்று 
உண்டு. மேலும் ஒன்றுதான் உண்டு எனக் காட்டுக . 

2. / ABC யில் AB , BC , CA இவற்றை விட்டமாகக் 
கொண்ட வட்டங்களுக்கு அச்சுச் சந்தி முக்கோணத்தின் 
குத்து மையம் எனக் காட்டுக . 

8. A ABC யில் 1 ,, 1 ,, I,வெளி வட்ட மையங்கள் . 1 , I,, 
I , I , II, விட்டங்களாகவுடைய வட்டங்களுக்கு அச்சுச் சந்தி 
ள் வட்ட மையம் எனக் காட்டுக . 


வடிவொப்பு மையங்கள் 


203 


4. ஒன்றையொன்று வெட்டாத 3 வட்டங்கள் கொடுத் 
தால் அவற்றின் அச்சுச் சந்தி கண்டுபிடிப்பதெப்படி என்று 
எழுதி நிரூபணம் தருக . 

5. வட்டம் ( 0 ,), வட்டம் ( 0 , ) A , B யில் வெட்டு கின்றன . 
வட்டம் ( 08 ) இவற்றை வெட்டவில்லை . இவற்றின் அச்சுச் 
சந்தி கண்டு பிடியுங்கள் . 


பயிற்சி -17 ( b ) 
1. / \ ABC யில் AD , BE , CF குத்துக் கோடுகள் ; 0 குத்து 
மையம் . O CDE , O A 
O CDE , O AEF , O BDF 

O BDF இவற்றின் அச்சுச் சந்தி 
0 என நிரூபிக்க . 

2 . A ABC யில் A , , B , C ,, பக்கங்கள் BC, CA , AB யில் 
ஏதாவது புள்ளிகள் . AA . , BB ,, CC , விட்டங்களாகவுடைய 
வட்டங்களின் அச்சச் சந்தி முக்கோணத்தின் குத்து மையம் 
என நிரூபிக்கவும் . 

3. ஒரு வட்டத்தின் தன்னிசை முக்கோணத்தின் பக்கங் 
களை விட்டங்களாகவுடைய வட்டங்களின் அச்சுச் சந்தி அந்த 
வட்டத்தின் மையம் என நிரூபிக்கவும் . 

4 . / ABC யில் , சுற்று வட்டத்துக்கு A யில் தொடு கோடு 
BC யை P யில் வெட்டுகிறது , அதே மாதிரி B , C யில் தொடு 
கோடுகள் , CA , AB யை Q R இல் வெட்டுகின்றன . AP , BQ , 
CR இவற்றை விட்டங்களாகக் கொண்ட விட்டங்களுக்கு சுற்று 
வட்டமையத்து வர்க்கங்கள் சமம் என நிரூபிக்கவும் . 

5. A ABC யில் உள் வட்டம் பக்கங்கள் BC , CA , AB யை X , Y , 
7 இல் தொடுகிறது . BX , CY , A7 இவை விட்டங்களாகக் 
கொண்ட வட்டங்களுக்கு 1 அச்சுச் சந்தி என நிரூபிக்கவும் . 

குறிப்பு : இதிலிருந்து மாதிரியையும் உபயோகப் படுத்தி 
இந்த மூன்று வட்டங்களுக்கும் SO பொது அச்சு என்று நிரூபிக் 
கவும் . 

( S சுற்று வட்ட மையம் 
0 

குத்து மையம் ) 


ஓரச்சு வட்டங்கள் ( Coaxal circles) 


வரையறை : 


பல வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க அவற்றின் சமத் 
தொடு கோட்டச்சுகள் ஒரே நேர்கோடானால் அந்த வட்டங் 
கள் ஓரச்சு வட்டங்கள் எனப்படும் . 


1. ஓரச்சு 
204 

முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
A ,, A ,, A. , முதலிய மையங்களையும் 11,12,13 , முதலிய 
ரங்களையும் கொண்ட வட்டங்களுக்கும் பொது அச்சு ஒன்று 
இருப்பின் அவை ஓரச்சு வட்டங்களா 

ளாகும் . 

பொது அச்சில் P 
ஒரு புள்ளியாயின் , இந்த வட்டங்களுக்கு அதன் வர்க்கங்கள் 
சமம் . 

* . PA ,- - r = PA , - r ,? PA , 2 - rs 
என்போம் . 

r , k " - PA ,. 
ஓரச்சு வட்டங்களுக்கு ஒரு பொது அச்சு உண்டு . 

வட்ட மையங்கள் அச்சுக்குச் செங்குத்தான ஒரு 
நேர்கோட்டில் அமையும் . 

வட்ட மையங்கள் நேர்கோட்டில் A1 என்ற ஏதாவது 
ஒரு புள்ளியை மையமாகக் காண்டால் , k ? - PA ) தெரியும் . 

1. கண்டு பிடிக்கலாம் . 

A , ஐ மையமாகக் கொண்ட ஓரச்சு வட்டத் தொகுதி 
யைச் சேர்ந்த ஒரு விட்டம் வரையலாம் . 

இப்படி பல மையங்களை அந்த நேர்கோட்டில் எடுத்துப் 
பல ஓரச்சு வட்டங்கள் வரையலாரம் . 

ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதியில் எண்ணற்ற வட்டங்கள் 
உண்டு. 

A2A3 

IV . படம் 14 
படம் -14 இல் சில வெட்டாத ஓரச்சு வட்டங்கள் . 
இதிலிருந்து கீழ்க்கண்டவை தெளிவாகின்றன . 

வட்டத் தொகுதியிலுள்ள வட்டங்களின் 
மையங்கள் அச்சுக்குச் செங்குத்தான ஒரு நேர்கோட்டில் 
அமையும் . 


- 


A 


AAS 


205 


வடிவொப்பு மையங்கள் 


2 . வெட்டாத ஓரச்சு வட்டங்கள் படத்தில் கண்ட மாதிரி 
அச்சின் இரு பக்கங்களிலும் அமையும் . 


பொது 


3. இரண்டு விட்டங்கள் வெட்டிக் கொண்டால் , பொது 
நாண் வட்டங்களின் பொது அச்சு ஆகும் . ஓரச்சு வட்டங் 
களுக்குப் பொதுவான ஒரே அச்சு உண்டு . 

இரண்டு வட்டங்களின் பொது நாண் அந்த வட்டத் 
தொகுதியிலுள்ள எல்லா வட்டங்களூக்கும் 

அச்சு 
ஆகும் . மேலும் வட்டங்களின் வெட்டுப் புள்ளிகளின் வர்க் 
கங்கள் இரண்டு வட்டங்களுக்கும் பூஜ்யம் . 
ஃ அந்தப் புள்ளிகளின் வர்க்கங்கள் எல்லா 

வட்டங் 
களுக்கும் பூஜ்யம் . 

ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள எல்லாவட்டங்களும் 
முதலிரண்டு வட்டங்களை அதே புள்ளிகளில் வெட்டும் . 

இந்த வட்டங்கள் வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதி 
( intersecting system of coaxal circles ) எனப்படும் . 


.. 


ATA , ASI 


4AS 


IV படம் 15 


படம் - 15 இல் வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதியைக் 
காணலாம் . 


4. P , அச்சில் ஒரு புள்ளியானால் அதிலிருந்து வ 
களுக்கு வரையப்படும் தொடு கோடுகள் சமம்க 
PT தொடு கோடு என்றால் , PT = PA , 2 - 1, 2 

= P யின் வர்க் 
PT = PT , PT = ... 


206 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
5. ஆகவே 

P யை மையமாகவும் , 

PT ஆரமாகவும் 
கொண்ட வட்டம் ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள எல்லா 
வட்டங்களையும் குத்தாக வெட்டும் . 


2 


6. ஓரச்சு வட்டத் தொகுதியின் பொது அச்சு , வட்ட 
மையங்கள் நேர்கோட்டை 0 வில் சந்தித்தால் வட்டங்களுக்கு , 
O வின் வர்க்கம் 1 ” என்றால் , 

OA- - 11 = 0A , – r = 0A . - 1 , 12 . 

0 விலிருந்து வட்டத் தொகுதியிலுள்ள எல்லா வட்டங் 
களுக்கும் வரையும் தொடு கோடுகளின் நீளம் 1 ஆகும் . 
0 மையமாகவும் 1 

ஆரமாகவும் கொண்ட வட்டம் 
வட்டத் தொகுதியிலுள்ள எல்லா வட்டங்களையும் குத்தாக. 
வெட்டுகிறது . 


7 . இதிலிருந்து ஓரச்சு வட்டத்தொகுதி ஒன்று வரைந்திட 
ஒரு முறை கிடைக்கிறது . 


ஓரச்சு . வட்டங்கள் வரையும் முறை : 

( 1 ) வெட்டும் ஓரச்சு வட்டங்கள் வரைய இரண்டு 
புள்ளிகள் வழி எல்லா வட்டங்களையும் வரைய வேண்டும் . 


வெட்டாத ஓரச்சு வட்டத் தொகுதி வரைய 

IP 


P 


P3 


WO 


AA 


A2 


A3 


IV படம் 18 


வட்டம் ( A , ) , வட்டம் ( A , ) கொடுக்கப்பட்டிருக்கிறது . 
P அவற்றின் அச்சை வரைக . 0 அச்சடியாகட்டும் . 
0 விலிருந்து வட்டம் ( A , ) க்குத் தொடு கோடு வரைக .. 
அதன் நீளம் 1 என்போம் . 


வடிவொப்பு மையங்கள் 


207 


O வை மையமாகவும் 1 ஆரமாகவும் 

கொண்டு ஒரு 
வட்டம் வரைக . 
அது வட்டம் ( A , ) ஐக் குத்தாக வெட்டுகிறது . 
மேலும் அதன் மையம் அச்சில் இருக்கிறது . 

அது எல்லா வட்டங்களையும் குத்தாக வெட்டும் . 
இந்த வட்டத்தின் மேல் 

P, என்னும் ஏதாவது ஒரு 
புள்ளி எடுத்து அதில் தொடு கோடு வரைக . 
அத்தொடு கோடு A1 A , ஐ As இல் வெட்டட்டும் . 
A , மையமாகவும் A , P. ஆரமாகவும் உள்ள வட்டம் 
வட்டம் ( 0 ) வைக் குத்தாக வெட்டுகிறது . 
மேலும் அதன் மையம் A , A , இல் இருக்கிறது . 
* அது வட்டத் தொகுதியிலுள்ள 

ஒரு 
வட்டம் - 
வட்டம் ( 0 ) வின்மேல் எண்ணற்ற புள்ளிகள் இருப்ப 
தால் ஓரச்சு வட்டத் தொகுதியில் எண்ணற்ற 

வட்டங்கள் 
உண்டு . 


ஓரச்சு 


( 8 ) மூன்று வட்டங்களைக் குத்தாக வெட்டும் வட்டங்கள் 
இரண்டு உண்டானால் அவை ஓரச்சு வட்டங்கள் . 
மூன்று 

வட்டங்களை ரண்டிரண்டாக எடுக்க 
அவற்றின் அச்சுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் . ( தேற்றம் 34 ) 

மேலும் 3 நேர்கோடுகள் இரண்டு புள்ளிகளில் சந்திக்கு 
மானால் , 

, 

அவை ஒன்றோடான்று முழுவதும் பொருந்தும் . 

.. 3 வட்டங்களையும் குத்தாக வெட்டும் ஒரு வட்டம் 
இருந்தால் அதன் மையம் அச்சுச் சந்தியாகும் . 

ஆனால் 3 வட்டங்களையும் குத்தாக வெட்டும் இரண்டு 
வட்டங்கள் உண்டானால் அவற்றின் மூன்று அச்சுகளும் 
இரண்டுப் புள்ளிகளும் சந்திக்கும் . 

ஃ 3 அச்சுகளும் ஒன்றாய் பொருந்தும் . 

ஃ. இரண்டு வட்டங்கள் குத்தாக வெட்டினால் , 3 கோடு 
களும் ஒன்றாகப் பொருந்தும் . 

( அ - து ) அவை ஓரச்சு வட்டங்கள் . 


9 . மையங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்த மூன்று 
வட்டங்களையும் குத்தாக வெட்டும் வட்ட மையங்களைச் 
சேர்க்கும் கோடு 


208 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


மூன்று வட்டங்களின் அச்சுகள் இரண்டிரண்டாகக் 
கொள்ள இணைக்கோடுகளானால் , இவை எட்டாப்புள்ளியில் 
சந்திக்கும் . அப்பொழுது இவற்றைக் குத்தாக வெட்டும் 
வட்டத்தின் மையம் எட்டாப் புள்ளியாகும் . 

10. ஓரச்சு வட்டத் தொகுதியை 0 மையமாகவும் ! ஆரமாக 
வும் உள்ள வட்டம் குத்தாக வெட்டுகிறது என்று பார்த்தோம் . 

ஃ . } , OA , - - r , 


( 1 ) ஃ 0A1 > 11 ஆனால் , 

12 > 0 . 
( ஃ .. 1 உண்மை அளவு ) 

( அ - து ) 0 , வட்டத்துக்கு வெளியே இருந்தால் , அல்லது 
வட்டங்கள் வெட்டிக் கொள்ளவில்லை யென்றால் , 1 க்கு உண் 
மையான மதிப்பு உண்டு . 


( 2 ) 0 A , 
O A = r , ஆனால் 

1 = 0 . 
அப்பொழுது வட்டங்கள் தொடு வட்டங்களாகும் . 
எல்லா வட்டங்களும் ஒன்றையொன்று 0 வில் தொடும் . 


( 3 ) 0A1 < * ஆனால் 

12 < 0 . 
ஃ 1 க்கு உண்மையான மதிப்பு கிடையாது . 

அது கற்பனை எண் ஆகும் . 
அப்பொழுது 0 வை மையமாகக் கொண்டு எல்லா வட்டங் 
களையும் குத்தாக வெட்டும் வட்டம் வரைய முடியாது . 

வட்டங்கள் வெட்டும் வட்டங்கள் ஆகும் . 


எல்லைப் புள்ளிகள் ( Limiting Points ) 

மேலே 8 வது குறிப்பில் காட்டியபடி , 0 மையமாகவும் ! 
ஆரமாகவும் கொண்ட வட்டம் , ( அதை C என்போம் ) A , A , ஐ 
L. , 1 , இல் வெட்டினால் , L , L , இல் அந்த வட்டத்துக்கு வரை 
யப்படும் தொடு கோடுகளின் நீளங்கள் பூஜ்யமாகும் . மேலும் 
வட்டமையங்களும் L. , 1 , வுடன் பொருந்தும் . ஆகவே L , I , 
என்னும் புள்ளிகளில் வரையப்படும் ஓரச்சு வட்டங்களின் 

பூஜ்யமாகும் . அவற்றைப் புள்ளி வட்டங்கள் 
எனலாம் . 

ஃ L ,, L , என்றும் இரண்டு புள்ளி வட்டங்களும் இந்த 
ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தவை . 


ஆரங்கள் 


வடிவொப்பு மையங்கள் 


209 


மேலும் L , L , க்கு இடையே வேறு எந்த வட்டத்தின் மை 
யமும் இருக்க முடியாது , ஏனென்றால் அதிலிருந்து வட்டம் ( 
க்குத் தொடுகோடு வரைய முடியாது . 

0A- - 12 1.. 
OA , < 1 என்றால் 

r , < 0 . 
ஆகவே L. , L , என்றும் புள்ளி வட்டங்கள் எல்லைப் புள்ளி 
கள் ( Limiting Points ) எனப்படும் . 


* 


வரையறை 
எல்லைப் புள்ளிகள் ( Limiting Points) 
ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள இரண்டு புள்ளி வட்டங்களும் 
எல்லைப் புள்ளிகள் எனப்படும் . 


-- 


இ 


குறிப்பு 

( 1 ) வட்டம் C , A , A , ஐ LI . L. வில் வெட்டுவதால் 
OLI OL2 | 1 . 

( 2 ) 0 விலிருந்து ஓரச்சு வட்டங்களுக்கு வரையப்பட்ட 
தொடுகோடுகளின் நீளம் OL , அல்லது OL , ஆகும் . 

( 3 ) L , L , வை விட்டமாகவுடைய வட்டம் , ( வட்டம் C. ) 
ஓரச்சு வட்டத் தொகுதியில் உள்ள எல்லா வட்டங்களையும் 
குத்தாக வெட்டும் . 

( 4 ) ஓரச்சு வட்டத் தொகுதியின் பொது அச்சு L , L , 
ன் மையக் குத்துக் கோடு ஆகும் . 

( 5 ) வட்டங்களின் பொது அச்சில் P ஒரு புள்ளியானால் 
P யிலிருந்து எல்லா வட்டங்களுக்கும் வரையப்படும் தொடு 
கோடுகள் PL1 அல்லது PL2 க்குச் சமம் . 

P -யிலிருந்து எல்லா வட்டங்களுக்கும் வரையப்படும் 
தொடுகோடுகள் சமம் . L , L , இரண்டு புள்ளி வட்டங்கள் . 

ஃ P யிலிருந்து L. , L , க்கு வரையப்படும் தொடு கோடுகள் 
PL ,, PL2 . 
... PT 

PLI 

: PL , 
( 6 ) ஓரச்சு வட்டங்களைக் குத்தாக வெட்டும் எந்த 
வட்டமும் L1, 1 , வழிச் செல்லும் . 

எல்லா வட்டங்களையும் குத்தாக வெட்டும் வட்டத்தின் 
மையம் பொது அச்சில் இருக்கும் . 

ருக்கும் . அதன் ஆரம் மையத் 


பாம் 


-- 


நீளம் . 


- 
பது 


- 


-- 
கட 


-- 


ஒரு வட்டம் ஓரச் வட்டத் 
210 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
திலிருந்து வட்டங்களுக்கு வரையப்படும் தொடு கோட்டின் 

PT என்றால் PT = PL , PL ,. 
ஃ . அந்த வட்டம் L. , 1 , வழிச் செல்லும் . 

( 7 ) ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள மையப் புள்ளிகள் 
கோட்டிலுள்ள எந்த வட்டத்தின் விட்டத்தையும் L. , L , 
இசையாகப் பிரிக்கும் . 

வட்டந்தின் விட்டம் A B என்போம் . 

L , L , ஐ விட்டமாகவுடைய வட்டம் இதைக் குத்தாக 
வெட்டு கிறது . 

( AB , L L , ) 

அல்லது 
0 அச்சடி என்றால் , OL , 1. ( வட்டங்களுக்கு வரையப் 
படும் தொடுகோடு ) என்று பார்த்தோம் . 

ஃ OL 

12 

OA - OR . 
ஃ ( L ) L ,, AB ) 
( 8 ) 04, 2 - 1 1 * ; OL , OL , 

( 1 ) ஃ 04 , > r , ஆனால் 1 > 0 . 

.. வட்டங்கள் வெட்டாத ஓரச்சு வட்டத் தொகுதி 
யானால் எல்லைப்புள்ளிகள் உண்மைப் புள்ளிகள் ஆகும் . 

( 2 ) 0A 71 என்றால் 12 0 . 

ஃ வட்டங்கள் 0 வில் தொட்டுக் கொண்டால் 
எல்லைப் புள்ளிகள் தொடு புள்ளியுடன் பொருந்தும் . 

( 3 ) OA , < r என்றால் 1 , < 0 

வட்டங்கள் வெட்டிக் கொள்ளும் போது எல்லைப் 
புள்ளிகள் கற்பனப் புள்ளிகள் ஆகும் . 

( 9 ) இரண்டு வட்டங்கள் பொதுமைய வட்டங்களானால் 
அச்சு பட்டாப் புள்ளியாகும் . 

1. வட்டங்களின் மையத் துடன் பொருந்தும் . 

1. , எட்டாப் புள்ளியாகும் . 
தேற்றம் 36 

இரண்டு 
வட்டங்களைக் குத்தாக வெட்டினால் அது அந்தத் தொகுதி 


+ 


1 . 


- 


ள 





வடிவொப்பு மையங்கள் 


211 


யிலுள்ள ஒவ்வொரு வட்டத்தையும் குத்தாக வெட்டுவதுடன் 
இரண்டு எல்லைப் புள்ளிகள் வழியும் செல்லும் 


T 



12 


MM 


A , 


LT 


L2A , A3 


IV படம் 17 


கொள்கை : ( 1 ) ஓரச்சு வட்டத் தொகுதியில் 0 A1 , 

O ( A , ) இரண்டு வட்டங்கள் தரப்பட் 

டுள்ளன . 
( 2 ) L1 , L2 எல்லைப்புள்ளிகள் . 
( 3 ) O ( A3 ) ஓரச்சு வட்டத் தொகுதியில் 

ஏதாவது ஒரு வட்டமாக இருக்கட்டும் . 
( 4 ) வட்டம் ( P ) , O ( A1 ) , O ( A , ) ஐக் குத் 

தாக வெட்டுகிறது . 
நிரூபிக்க : ( 1 ) வட்டம் ( P ), வட்டம் ( A , ) ஐயும் குத் 

தாக வெட்டும் எனவும் 

( 2 ) அது L. , L , வழிச் செல்கிறது எனவும் . 
நிரூபணம் ! வட்டம் ( P ) , O ( A , ) ஐ T , இலும் , O ( A , ) ஐ 
T , இலும் வெட்டட்டும் . O ( P ) | 0 ( A ) 

ஃ . PT ,, O ( A , ) க்குத் தொடுகோடு . 
அதுபோலவே PT ,, O ( A , ) க்குத் தொடுகோடு . 
ஆனால் PT . , PT ,, ஒரு வட்ட ஆரங்கள் 
ஃ . PT ,, = PT ) 

P , O ( A ) , O ( A2) இவற்றின் அச்சில் உள்ளது . 
ஃ P யிலிருந்து ஒரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள மற்ற 
எந்த வட்டத்துக்கும் வரையப்பட்ட தொடுகோடு PT1 க்குச் 
சமம் . 


. 


212 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


PT ,, 


புள்ளி 


ஃ P யிலிருந்து வட்டம் ( Ag ) க்கு PT ) என்னும் தொடுகோடு 
வரைந்தால் 

= PT ) 
. P யை மையமாகவும் PT ஆரமாகவும் உள்ள வட்டம் 
( P ) , 13 வழியே செல்லும் 

வட்டம் ( P ) வட்டம் (A3) 
. வட்டம் ( P ) ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள எல்லா 
வட்டங்களையும் குத்தாக வெட்டும் . 

L , L. வை ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள 
வட்டங்கள் எனக் கொண்டால் L. , L , வையும் வட்டம் ( P ) 
குத்தாக வெட்டும் . 

வட்டம் ( P ) , L. , L , வழிச் செல்லும் . 
கிளைத்தேற்றம் 
ஓரச்சு வட்டத் தொகுதியின் பொது அச்சில் 

ஒரு 
புள்ளியை மையமாகவும் அதிலிருந்து ஏதாவது ஒரு வட்டத் 
துக்கு வரையப்பட்ட தொடுகோட்டை ஆரமாகவும் கொண்ட 
வட்டம் ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத் 
தையும் குத்தாக வெட்டும் . 

( P என்னும் புள்ளி பொது அச்சில் இருந்தால் PT , PT , PT3 
வட்டங்களுக்குத் தொடுகோடுகள் வரைந்தால் , அந்த 
வட்டங்களுக்கும் புள்ளியின் வர்க்கங்கள் சமம் . 

PT = PT , ” = PT , 

P யை மையமாகவும் PT1 ஆரமாகவும் கொண்ட 
வட்டம் மற்ற வட்டங்களை 1 ,, ,, என்றும் புள்ளிகளில் , 
குத்தாக வெட்டுகிறது ) 


. 


2 


P 


0 


MM 


20,03 


படம் 18 


வடிவொப்பு மையங்கள் 


213 


2 வட்டங்கள் கொடுத்திருந்தால் அவற்றுடன் ஓரச்சுத் 
தொகுதியிலிள்ள வட்டம் ஒன்று கொடுக்கப்பட்ட புள்ளி 
வழியே வரைய . 

கொள்கை : வட்டம் ( 0 , ) வட்டம் ( 0 , ) , புள்ளி P கொடுக் 
கப்பட்டிருக்கிறது . 

கேட்டிருப்பது : P வழிச் செல்லும் ஓரச்சு வட்டம் வரைய 


வரைமுறை : 

வட்டங்கள் ( 0 , ) , ( 0 , ) வின் எல்லைப் புள்ளி 
களைக் குறி . அவைகள் L , L , ஆகட்டும் . ( அச்சடி M ஐ 
மையமாகக்கொண்டு வட்டங்களைக் குத்தாக வெட்டும் வட்டம் 
வரைந்தால் அது 0 , 0 , வை 14 , 1 , வில் வெட்டும் ) 


வட்டம் L.L : P வரைக . 


அதற்கு P வழியே தொடு கோடு வரைக . அது 0 , 0 , வை 
0 , யில் வெட்டட்டும் . 0 , மையமாகவும் , 08 P யை ஆரமாக 
வும் கொண்ட வட்டம் ஓரச்சு வட்டத்தொகுதியைச் சேர்ந்தது . 
நிரூபணம் : L. , L , வழியாகச் செல்லும் எந்த வட்டத் 
துக்கும் மையம் 

அதன் நடுக்குத்துக் 
கோடாகிய அச்சில் இருக்கிறது . 


ஃ . அந்த வட்டம் ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ் 
வொரு வட்டத்தையும் குத்தாக வெட்டுகிறது . 

வட்டம் PLI , L ,, P வழிச் செல்லும் ஓரச்சு வட்டத்தைக் 
குத்தாக வெட்டும் . 
PO ,, வட்டம் PL ,, L2 க்கு தொடுகோடு . 
0 , ஐ 

ஐ மையமாகவும் , 0 , P ஐ ஆரமாகவும் கொண்ட 
வட்டம் , வட்டம் PL , L , ஐக் குத்தாக வெட்டும் . 


இதன் மையம் 01 02 வில் இருப்பதால் இது ஓரச்சு வட்டத் 
தொகுதியைச் சேர்ந்த வட்டமாகும் . 


2 . ரண்டு வட்டங்களும் A , B யில் வெட்டிக் கொண் 
டால் , PAB என்னும் வட்டம் இவற்றுடன் ஓரச்சுத் தொகுதி 
பயில் உள்ளது . 


3 . 

இரண்டு வட்டங்களும் தொடு வட்டங்கள் ஆனால் , 
அவற்றை அதே புள்ளியில் தொடும்படி P வழியே ஒரு வட்டம் 
வரைக அது ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தது . 


214 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


வரைமுறை : 

வட்டங்கள் M இல் தொட்டால் , PM ஐச் சேர்த்து அதன் 
நடுக்குத்துக்கோடு வரைக . அது மையங்கள் கோட்டை 03 , 
இல் வெட்டினால் அதுதான் வட்டமையம் . 


தேற்றம் 37 

ஓரச்சுவட்டத் தொகுதியிலுள்ள ஓவ் வாரு வட்டத்குக்கும் 
அதன் எல்லைப் புள்ளிகள் தன்மாற்றுப் புள்ளிகளாகும் . 


BIL 


IM 


L.20 


IV படம் 19 


கொள்கை : ( 1 ) வட்டங்கள் ( 0 ) , ( 0 , ) ஒரு ஓரச்சுத் 

தொகுதியைச் சேர்ந்தவை . 
( 2 ) L L , அதன் எல்லைப் புள்ளிகள் . 

( 3 ) PM அவற்றின் சமத்தொடுகோட்டச்சு 
நிரூபிக்க : LL, தொகுதியிலுள்ள எல்லா வட்டங்களும் 
தன் மாற்றுப் புள்ளிகள் என . 

நிரூபணம் : வட்டம் ( 0 , ) க்கு M இலிருந்து தொடுகோடு 
வரைக . அதன் நீளம் 1 என்போம் . வட்டம் ( 0 , ) ஐ 0,02 A , B 
யில் வெட்டட்டும் . A B ஒரு விட்டம் . M மையமாகவும் , 1 
ஆரமாகவும் கொண்ட வட்டம் ( 0 , ) ஐக் குத்தாக வெட்டுகிறது . 

( தேற்றம் 36 கிளை ) 
LL , எல்லைப் புள்ளிகள் 
ஃ . ML ,, ML , 1. ) 

( எல்லைப் புள்ளிகள் குறிப்பு -1 ) 
ஃ L ; L ? ஐ விட்டமாகவுடைய வட்டம் , விட்டம் ( 0 , ) ஐக் 
குத்தாக வெட்டுகிறது . 


- 


0 


BM 


La 


அது 0 
வடிவொப்பு மையங்கள் 

215 
( A B , L , L , ) = - 1 . 

( தேற்றம் -14 ) 
O , B = 0 , L , 0 , L2 

( தேற்றம் -3 ) 
L , L , வட்டம் ( 0 , ) க்குத் தன் மாற்றுப் புள்ளிகள் . அது 
போலவே இந்த ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்த எல்லா 
வட்டங்களுக்கும் L ,, L , தன் மாற்றுப் புள்ளிகள் என்று நிரூபிக் 
கலாம் . 
தேற்றம் 38 

ஒரு வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத்துக்கும் 
இரண்டு குறிப்பிட்ட புள்ளிகள் தன் மாற்றுப் புள்ளிகள் 
ஆனால் அது ஓரச்சு வட்டத் தொகுதியாகும் .. 

L 

IV ULLO 20 
கொள்கை : 
( 1 ) ஒரு 

வட்டத் தொகுதியில் 0 ( 0 ) ஒரு வட்டம் 
அதன் ஆரம் " என்போம் . 

( 2 ) L. , 1 , தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத் 
துக்கும் தன் மாற்றுப் புள்ளிகள் . 
நிரூபிக்க : வட்டத் தொகுதி 

வட்டத் தொகுதி 
யென . 
நிரூபணம் : 

L , L , வட்டத்தை A1 B யில் வெட்டட்டும் . 
L , L , இன் நடுப்புள்ளி M என்போம் . 
L. L. தன் மாற்றுப் புள்ளிகள் 

( கொள்கை ) 
அதுபோலவே அது வட்டத் தொகுதியிலுள்ள எல்லா 
வட்டமையங்கள் வழியம் செல்லும் . 
( அ - து ) வட்ட மையங்கள் ஒரு கோடமை வன 

AB , வட்டத்தின் விட்டமாகும் . 
L , L , தன் மாற்றுப் புள்ளிகள் 


ஓரச்சு 


| 


216 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


.. 


2 


- 


2 


OL ,, OL ,, = r , OA2 = OB2 
( AB , L , L , ) 

( தேற்றம் 3 ) 
மேலும் L , L , இன் நடுப்புள்ளி M. 
ஃ ML, MA , MB . 

( அ - து ) வட்டம் ( 0 ) க்கு M இன் வர்க்கம் = ML . 2 . 
இது போலவே தொகுதியிலுள்ள எல்லா வட்டங்களுக்கும் 
M இன் வர்க்கம் ML, - என நிரூபிக்கலாம் . 

( 1 ) வட்டங்களின் மையங்கள் நேர்கோடமை வன . 
( 2 ) M என்னும் 

புள்ளியிலிருந்து அவற்றின் 
வர்க்கங்கள் சமம் . 

வட்டத் தொகுதி ஓரச்சு வட்டத் தொகுதியாகும் . 


M வழியே L , L , க்கு , 


குறிப்பு : இவற்றின் பொது அச்சு , 
வரையப்பட்ட குத்துக் கோடு . 


கிளைத் தேற்றங்கள் : 

( 1 ) L , L , வழியே செல்லும் எந்த வட்டமும் வட்டத் 
தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத்தையும் குத்தாக வெட்டும் 

( தேற்றம் 16 ) 
( 2 ) L , L , வழிச் செல்லும் எல்லா வட்டங்களும் ஒரு 
வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேரும் . 

( 3 ) கொடுக்கப்பட்ட ஒரு வட்டத் தொகுதியைக் குத்தாக 
வெட்டும் ஒரு தொகுதியின் அச்சு கொடுக்கப்பட்ட தொகுதி 
யின் மையப் பிணை கோடாகும் . ( line of centres ) 

( குத்து வட்டங்கள் எல்லாம் LI , L , வழிச் செல்வதால் 
அவற்றின் அச்சு பொது நாண் I , L , ஆகும் . ) 

( 4 ) கொடுக்கப்பட்ட ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள 
ஒவ்வொரு வட்டமும் , 

எல்லைப் புள்ளிகள் வழிச் 
செல்லும் வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத்தையும் 
குத்தாக வெட்டும் . ( அவை தன் மாற்றுப் புள்ளிகள் ) இதன் 
மறுதலையும் உண்மை . 

( 5 ) வெட்டாத ஓரச்சு வட்டத் தொகுதியின் குத்து : 
வட்டத் தொகுதி , வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதியாகும் . 

( அவை L ,, L , வழிச் செல்லும் . ) 
மறுதலையாக , வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதியின் 
குத்து வட்டத் தொகுதி , வெட்டாத ஓரச்சு வட்டத் தொகுதி 
யாகும் . 


அவற்றின் 


வடிவொப்பு மையங்கள் 


217 


( அவற்றுக்கு வெட்டும் புள்ளிகள் தன் மாற்றுப் புள்ளி 
கள் , ஆகையால் அவை எல்லைப் புள்ளிகள் . ) 


C 


SA 


C 


B. 


2 


AI 


A 


IM ] 


B 


S3 


IV படம் 


21 


. 


படம் 21 பார்க்கவும் . 
-C ., C ,, C ,, C ,, C , வெட்டாத ஓரச்சு வட்டத் தொகுதி . 
S1 , S2 , S. , S , வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதி . 
A1 , A2 , Ag , A. , A ;, S. , S ,, S3 , S. க்கு அச்சு . 

அது எல்லைப் புள்ளிகள் L. , L2 வழிச் செல்லும் . 
B , B , B , M - C. , C ,, cs, C , க்கு அச்சு . 

அது L , L , க்கு மையக் குத்துக் கோடு . 


குறிப்பு ஒவ்வொரு தொகுதியிலும் எண்ணற்ற வட்டங் 
கள் உண்டு 


சமமாக 


ஓரச்சு வட்டத் தொகு தியை நிர்ணயிப்பதெப்படி ? 
( 1 ) வட்டங்களுத்கு வர்க்கம் 

உள்ள இரண்டு 
யுள்ளிகள் உண்டானால் அது ஓரச்சு வட்டத் தொகுதி . 

( இரண்டு புள்ளிகளும் வட்டங்கள் இரண்டிரண்டாக 
எடுக்க , ஒவ்வொரு அச்சிலும் உள்ளவை . 

அவற்றைச் சேர்க்கும் நேர் கோடு பொது அச்சு ) 


( 7 ) ஒரு வட்டத் தொகுதி , A , B யில் வெட்டினால் , அவற் 
218 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

( 2 ) வட்டங்களுக்கு ஒரு புள்ளியின் வர்க்கங்கள் சமமாக . 
இருந்து , வட்டங்களின் மையங்கள் ஒரு நேர்கோட்டில் இருந் 
தால் அது ஓரச்சு வட்டத் தொகுதி . 

( அந்தப் புள்ளியிலிருந்து வட்ட மையங்களைச் 
சேர்க்கும் நேர்கோட்டுக்கு வரையப்பட்ட குத்துக் கோடு 
பொது அச்சு ஆகும் ) 

( 3 ) வட்டங்கள் ஒரே ஜதை இரண்டு புள்ளிகளில் வெட் 
டிக்கொண்டால் , அவை ஓரச்சு வட்டத் தொகுதி . 

( இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் கோடு பொது 
அச்சு . ) 

( 4 ) இரண்டு புள்ளிகள் எல்லா வட்டங்களுக்கும் தன் 
மாற்றுப் புள்ளிகள் ஆனால் அவை ஓரச்சு விட்டத் தொகுதி . 

( தேற்றம் 38 ) 
( 5 ) வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத்தையும் 
ஒரு வட்டம் குத்தாக வெட்டினால் , ( 2 ) வட்ட மையங்கள் ஒரு . 
கோட்டில் அமைந்தால் , அவை ஓரச்சு வட்டத் தொகுதி . 

( குத்து வட்டத் தின் மையம் வட்டங்களின் பொது 
அச்சில் இருக்கும் . அதிலிருந்து மையங்கள் 

கோட்டுக்குக் 
குத்துக் கோடு வரைந்தால் அது பொது அச்சு ) 

( 6 ) வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத்தையும் 
இரண்டு வட்டங்கள் குத்தாக வெட்டினால் அவை ஓரச்சு 
வட்டங்கள் . 

( குத்து வட்டங்களின் மையங்களை ணைக்கும் கோடு 
பொது அசசு ஆகும் ) 
றைக் குத்தாக வெட்டும் வட்டங்கள் ஓரச்சு வட்டத் தொகுதி . 
( 8 ) இரண்டு எல்லைப் 

புள்ளிகள் கொடுத்திருந்தால் 
கொடுக்கப்பட்ட ஒரு புள்ளி வழியே செல்லும் ஓரச்சு வட்டத் 
தொகுதியைச் சேர்ந்த வட்டம் வரைய . 


L. , L ,, P கொடுத்திருக்க , 
P வழியே , L , L , எல்லைப் புள்ளிகளாக உள்ள 

ஓரச்சு 
வட்டத் தொகுதியைச் சேர்ந்த ஒரு வட்டம் வரைய . 

L. , L. , P.கொடுத்திருக்க P வழியே , L. , L , எல்லைப் 
புள்ளிகளாக உள்ள ஓரச்சு வட்டத் தொகுதியைக் சேர்ந்து 
ஒரு வட்டம் வரைக 


. 


வடிவொப்பு மையங்கள் 


219 


IV படம் 22 


வரைமுறை : 
வட்டம் PL , L , வரைக 

L , L , ஐச் சேர்த்து நீட்டி விடுக . 
P யில் வட்டம் PLI L , க்குத் தொடு கோடு வரைக . 
அது L , L , ஐ 0 வில் வெட்டட்டும் . 
0 மையமாகவும் , OP ஆரமாகவும் கொண்ட வட்டம் 
வரைக . 
அது 11 , L , எல்லைப் புள்ளிகளாக உள்ள 

உள்ள ஓரச்சு 
வட்டத் தொகுதியைச் சேர்ந்தது . 
நிரூபணம் : 
வட்டம் PL , I , க்கு 0P தொடு கோடு . 

OR OL , OL2 . 
L. , L2 தன் மாற்றுப் புள்ளிகள் . 

வட்டம் ( 0 ) , ஓரச்சு வட்டத் தொகுதியைச் 
சேர்ந்தது . 
வேருெரு முறை : 


P 


S 


L 


M 


ܕܝܐ 


O 


IV படம் 23 


220 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமு 


Li , L , வின் மையப்புள்ளி M ஐக் குறிக்க . 

L , L , ஐ விட்டமாக உள்ள வட்டம் C வரைக . இந்த 
வட்டத்துக்கு P யின் தன் மாற்றுப் புள்ளி P1 யைக் கண்டு 
பிடிக்கவும் 

PP வழி , L , L2 வில் மையமுள்ள வட்டம் S வரைக . 


நிரூபணம் : 

வட்டம் S , P , P வழிச் செல்கிறது . 
வட்டம் C க்கு PP தன் மாற்றுப் புள்ளிகள் . 

OC | O S. 
O S இன் மையம் L , L , இல் இருக்கிறது .. 
அது ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தது . 

( முறை -5 ) 





2 


- 


- 


குறிப்பு : 

இதிலிருந்து ஒரு புள்ளி வழியே ஓரச்சு வட்டத் தொகுதி 
யில் சேர்ந்த வட்டம் ஒன்று தான் வரைய முடியும் என்பதும் 
ஊர்ஜிதமாகிறது மேலும் , 
OA2 

12 . 
r = VOA ? 

12 . 
இதில் 0 , 1 நிலையானவை 

A தெரிந்தால் r இன் மதிப்பு திட்டமாகத் தெரியும் .. 
r க்கு பாஸிடிவான ஒரே மதிப்பு தான் உண்டு 

வட்ட மையங்கள் நேர்கோட்டில் ஒரு புள்ளி எடுத் .. 
தால் அதை மையமாகக் கொண்டு ஓரச்சு 

வட்டத்தைச் 
சேர்ந்த ஓரு வட்டம்தான் வரைய முடியும் . 

OA // என்றால் வட்டம் வரைய முடியாது . 
( அ - து ) L. , 1 , க்கு இடை யே உள்ள புள்ளிகளை டையங் 
களாகக் கொண்டு ஓரச்சு வட்டத் தொகுதியைச் 

சேர்ந்த 
எந்த வட்டமும் கிடையாது . 

ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள ஒருவட்டம் வரைய ,. 
L1 L , ம் வட்டத்தின் மையம் அல்லது வட்டத்தின் மேலுள்ள 
ஏதாவது ஒரு புள்ளியும் கொடுத்தால் போதும் . 


தேற்றம் 39 
ஓரச்சு 

வட்டத் தொகுதியைச் சேர்ந்த வட்டங்களுக்கு 
ஒரு புள்ளியின் போலாரிகள் ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . 


வடிவொப்பு மையங்கள் 


2211 


P 


Pz 


PA 


P , 


IM ) 


01 


L2 


02 


V படம் 26 


கொள்கை : 


( 1 ) வட்டம் ( 0 , ) , வட்டம் ( 0 , ) ஓரச்சு வட்டத் 
தொகுதியைச் சேர்ந்த இரண்டு வட்டங்கள் . 

( 2 ) P ஏதாவது ஒரு புள்ளி . 
( 3 ) - வட்டம் ( 01 ) க்கு P யின் போலார் 11 வட்டம் 

( 0 ,) க்கு P யின் போலர் p .. 
நிரூபிக்க : Pr , p2 ஒரு குறிப்பிட்ட புள்ளி வழிச் செல்லும் 


என 


நிரூபணம் : L ,, L , வட்டத் தொகுதியின் எல்லைப் புள்ளி 

கள் என்போம் . 
வட்டம் PL | L2 வரைக . 
P யின் வழியே இந்த வட்டத்துக்கு விட்டம் PQ வையும் 
வரைக . 
Q ஒரு நிலையானபுள்ளி . 
O PL , L2 , L1 L , வழிச் செல்வதால் வட்டம் ( 0, ) , 
வட்டம் ( PL , L , ) ஐக் குத்தாக வெட்டும் . 
P1 , வட்டம் ( 01 ) க்கு P யின் தன் மாற்றுப் புள்ளி 
என்போம் . 

O PL1 L. , P1 வழிச் செல்லும் .. 

மேலும் p1 , 0 ,, P க்கு P1 வழியே வரையப்பட்ட செங் 
குத்துக் கோடு . ( P1 , P யின் போலார் ) 





222 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


ஃ pp1 , Q வழிச் செல்லும் . 
அதுபோலவே 

p , உம் 

Q வழிச் செல்லும் என நிரூபிக் 
கலாம் . 


- 


இரு சமக் 


. P யின் போலார்கள் எல்லாம் Q என்னும் ஒரு 

நிலைத்த புள்ளியில் சந்திக்கின்றன . 
குறிப்பு : 
( 1 ) O PL , L , கொடுத்த 

வட்டங்களைத் குத்தாக 
வெட்டுவதால் அதன் 

மையம் சமத்தொடு கோட்டச்சில் 
உள்ளது . 

சமத்தொடு கோட்டச்சு , P Q வை 
கூறிடுகிறது . 

( 2 ) P , Q ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு 
" வட்டத்துக்கும் துணையியப் புள்ளிகள் (காஞ்சு கேட் புள்ளிகள் ) 
கிளைத் தேற்றம் 
ஒரு ஜதைப் புள்ளிகள் 

வட்டத் தொகுதியைச் 
சேர்ந்த இரு வட்டங்களுக்குத் துணையியப் புள்ளிகள் என்றால் 
அவை அந்தத் தொகுதியிலுள்ள ஒவ்வொரு வட்டத்துக்கும் 
ணையியப் புள்ளிகள் . 

( எல்லா வட்டங்களுக்கும் P யின் போலார்கள் Q வழிச் 
• செல்லுகின்றன ) 

மாதிரிகள் 
1 . A ABG யில் , AD , BE , CF குத்துக் கோடுகள் . 
ஏதாவது ஒரு புள்ளி . வட்டங்கள் PAID , PBE , PCF ஓரச்சு 
வட்டங்கள் என நிரூபிக்கவும் . 


ஓரச்சு 


4 


E 


B 


IV படம் 25 


வடிவொப்பு மையங்கள் 


223 


கொள்கை : 


( 1 ) P , A ABC யில் ஏதாவது ஒரு புள்ளி . 
( 2 ) AD , BE , CF குத்துக் கோடுகள் . 
( 3 ) 0 குத்துச சந்தி என்போம் . 


நிரூபிக்க : 

O PAD , O PCF , O BPE ஓரச்சு வட்டங்கள் என . 


நிரூபணம் : 

O PAD , A , D வழிச் செல்கிறது . 

அதற்கு 0 வின் வர்க்கம் OA . OD . 
அதுமாதிரியே , O XBE , O PCF க்கு 0 வின் வர்க்கங்கள் 
OB - OE , OC OF . ஆனால் OA OD = OB - OE = OC - OF . 

0 விட்டங்களின் 3 அச்சுகளிலும் உள்ளது . 
மேலும் P இல் 3 விட்டங்களும் சந்திக்கின்றன . 
P க்கு மூன்று 

வட்டகளின் வர்க்கங்களும் 
பூஜ்யம் . 
. P உம் வட்டங்களின் அச்சுகளிலு ம் இருக்கிறது . 

P , 0 என்னும் இரண்டு புள்ளிகளும் வட்டங்களின் 
S அச்சுகளிலும் உள்ளன . 

PO பொது அச்சு . 
வட்டங்கள் ஓரசசு வட்டங்கள் . 


2 . AABC யில் AB ,, B ,, C , பக்கங்கள் BC , CA1 , AB யில் 
புள்ளிகள் AA1 , BB ,, CC ) ஒரு புள்ளிவழிக் கோடுகள் . B , C , 
BC யை A , விலும் , C , A ,, CA வை B , விலும் , A1 , B ,, AB யை 
C , விலும் வெட்டுகின்றன , A , A ,, B , B ,, C , G , வை விட்டங் 
களாகக் கொண்ட வட்டங்கள் 

ஓரச்சு 

வட்டங்கள் 
நிரூபிக்கவும் . 


என 


-224 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


Ce 


A 


A2 


B 


S 


B2 


படம் 26 


கொள்கை : AABC யில் -AAL , BB , CC , P வழிச் செல்லும் 

கோடுகள் . A , B ,, BA ஐ C , லில் சந்திக் 
கிறது . B , C ) , BC ஐ A , வில் சந்திக்கிறது . 

C , A ,, CA ஐ C , லில் சந்திக்கிறது . 
நிரூபிக்க : A , A ,, B , B ,, C , C , விட்டங்களாகக் கொண்ட 
வட்டங்கள் , ஓரச்சு வட்டங்கள் என 

நிருபணம் : AA , , BB ,, CC ) ஒரு புள்ளி வழிக் கோடுகள் 
B , C ,, BC யை A , லில் சந்திக்கிறது . 

A. , A ,, BC யை ஹார்மோனிக்காகப் பிரிக்கின்றன . 

2. அவை விட்டமாகக் கொண்ட வட்டம் , வட்டம் 
ARC யைக் தத்தாக வெட்டுகிறது . 

அதுபோலவே B , B ,, C , C , வை விட்டங்களாக 
வட்டங்களும் வட்டம் ABC யைக் குத்தாக வெட்டுகின் 
என்று நிரூபிக்கலாம் . 

சுற்றுவட்ட மையம் S , வட்டங்களின் B அச்சுகளிலும் 
அமையும் . மேலும் இந்த மூன்று வட்டங்களும் ஒரு புள்ளியில் 
வெட்டுகின்றன . 

B , B ,, C , C , விட்டங்களாகவுடைய வட்டங்கள் Q ,வில் 
வெட்டட்டும் . 


ள்ள 


றன 


. 


வடிவொப்பு மையங்கள் 


225 





. 


( CA , B , B , ) = -1 .; ZB , QB2 = 90° . 

QB . , ZAQC யின் இரு சமவெட்டி . 
CB , _CQ 
B , A QA 
அது போலவே QC , ZAQB யின் இரு சமவெட்டி . 

AC , _AQ 

CIB BQ 
இவை இரண்டையும் பெருக்க , 
CB1 . AC ,_CQ . 
B1A CIB BQ 
ன்னும் AA1 , BB ,, CC, ஒரு புள்ளி வழிக் கோடுகள் 
BA1 - CB1 - AC ) 

= 1 ; 
A1C B , C C , B 
CB1 - AC1_A1C_CAL . 
BIA CB BA, BA , 
CAL_CQ . 
BAL BO 

QA ,, / BQC இன் ரு சமவெட்டி . ஆனால் ( BC , A , 
A2) = -1 . 

Q ( BC , A , A , ) = - 1 . 
QA , / BQC க்கு வெளிப்புற இரு சமவெட்டி . 
A , QA , = 500 . 

Q, A , A2 வை விட்டமாக வுடைய வட்டத்தில் இருக் 
கிறது . 

3 வட்டங்களும் ஓரச்சு வட்டங்கள் 
3 வட்டங்களும் Q வழிச் செல்லுகின்றன . 
SQ வட்டங்களுக்கும் பொது அச்சு . 


. 


. 


-கின்றன . 


3. மூன்று வட்டங்கள் A , A ; B , B ; C , C இல்வெட்டு 

0 ஏதாவது ஒரு புள்ளி . வட்டங்கள் 04A , OBB , 
OCC ஓரச்சு வட்டங்கள் என நிரூபிக்கவும் . 


226 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


03 


C 


P 


O , /B 


A 


So, 


IV படம் 27 


கொள்கை : ( 1 ) C ,, C ,, C , மூன்று வட்டங்கள் A , A ; 

B , B , C , C இல் வெட்டுகின்றன . 
( 2 ) 0 ஏதாவது ஒரு புள்ளி . 
( 3 ) வட்டம் OAA , வட்டம் OBB , வட்டம் 

OCC , தரப்பட்டுள்ளன . 
நிருபிக்க : வட்டம் 0AA , வட்டம் OBB , வட்டம் OCC 

OAA , , 
ஓரச்சு வட்டங்கள் என . 

நிரூபணம் : AA , BB , CC ஐச் சேர் . இவை வட்டங் 
களின் அச்சுகள் . 

அவை ஒரு புள்ளியில் சந்திக்கும் . அதை P என் 
போம் . 

PA • PA = PB • PB = PC - PC - ( 1 ) 
வட்டங்கள் OAA , OBB , OCC , 0 வில் சந்திக்கின்றன . 

வின் வர்க்கங்கள் ஷ வட்டங்களுக்கு பூஜ்யம் . 
.. சமம் . ஷ வட்டங்கள் AA,; B , B ; C , C வழிச் செல் 
வதால் வட்டங்களுக்கு P யின் வர்க்கங்கள் சமம் . ( 1 ) இன்படி . 

OP இவற்றின் பொது அச்சு . 
அவை ஓரச்சு வட்டங்கள் . 


.. 





.. 


227 


வடிவொப்பு மையங்கள் 


4 . A ABC யில் கோணங்கள் A , B , C யின் இருசம வெட்டி 
கள் . BC , CA , AB யை D , D , E , E ; F , F இல் சந்திக்கின் 
றன . DD , EE , FF ஐ விட்டங்களாகக் கொண்ட வட்டங்கள் 
ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன என்றும் , அந்தப்புள்ளி P ° 
ஆனால் PL , PR , PN முறையே BC , CA , AB இரு வரையப்பட்ட 
குத்துக்கோடுகள் ஆனால் , ALMN FLO 

புஜ முக்கோணம் 
எனக் காட்டுக . 


* 


EM 


N 


C 


D L B 

IV படம் 28 


கொள்கை : ( 1 ) AABCயில் , AD AD , A யின் இருசம 

வெட்டிகள் . BE , BE , பியின் 
வெட்டிகள் . CF , CF , C யின் 

இருசம 
வெட்டிகள் . 


ருசம 


- 


| 


நிரூபிக்க : ( 1 ) DD , EE , FF ஐ விட்டங்களாகவுடைய 
வட்டங்கள் ஒரு புள்ளியில் சந்திக்கின்றன . எனவும் , 

( 2 ) அப்புள்ளி P என்றால் PLLBG , PM IGA , 
PN LAB வரைந்தால் ZM = MN = NL 

எனவும் . 
நிரூபணம் : 1 . மாதிரி 2 போல DD , EE , 

DDI , EE , FF ஐ 
விட்டங்களாகவுடைய வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் ( Coaxal 
arcles ) என்று நிரூபிக்கவும் . 

அவை இரண்டு புள்ளிகளில் வெட்டுகின்றன . 
அவற்றில் ஒரு புள்ளி P ஆகட்டும் . P , அரை வட்டம் 
DD இன் மேல் உள்ள தால் PD , PD / BPCயின் இரு சம 
வெட்டிகள் , 

BP BD 

PC DC 
ஃ . AD , ZA யின் இருசமவெட்டி . 


-- 


- 


கம்- 


F 


C 


இந்த 4 வட்டங்களும் 
228 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

BD AB 
DC - AC 

BP AB b 
.. 

PC AC 
. b BP = PG . 

அதுபோலவே , ACPA எடுத்து a PA = c • PC என நிரூபிக்க 
லாம் . 

. a PA = b PB = c PC . 
நாற்கரம் PLCM இல் , 
ZPLC = ZPrc = 90. ( கொள்கை ) 
PLCM , வட்ட நாற்கரம் . 

LM 
APLM இல் 

= 2 ஆரம் = PC . 

sin LPM 
ஆனால் ZLPM = 180 ° -IC . 
.. sin LPM = sin C. 
LM = PC sin C. 
PC - C 

( R- சுற்று வட்ட ஆரம் ) 
2R . 

PB . b 
அது போல , MN 

2R 
PA . a 
NL = 

2R 
னால் a - PA = l P , B = c • PC ( நிரூபித்தபடி ) 
LM = MN = NL . 

பயிற்சி 18 ( a ) 
1. AABC யில் AB , AC விட்டங்களாகவுடைய வட்டங் 
களுக்கும் BO , CO 6001 விட்டங்களாகவுடைய வட்டங் 
களுக்கும் , AD சமத் தொடு கோட்டச்சு என நிரூபிக்கவும் . 

. 
ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தவையா ? காரணங் 
கூறுக . 
2. இரண்டு வட்டங்கள் ( 0 , ) , ( 0 , ) A , B இல் வெட்டு 

வட்டங்கள் ( 0 ,) , ( 03 ) B , G இல் வெட்டுகின்றன . 
( 01 ) , ( 0 , ) , ( 03 ) வட்டங்கள் ஓரச்சு வட்டங்களா ? 

( காரணங் 
கூறுக . 

வட்டங்கள் ( 2 ) , ( 0 , ) , ( 03) A யில் வெட்டுகின்றன 
சியை மையமாகவுள்ள ஒரு வட்டம் இவை மூன்றையும் 
குத்தாக வெட்டுகிறது . வட்டங்கள் ( 0 ) , ( 0 , ) , ( 03) ஓரச்சு 
வட்டங்களா ? காரணம் கூ றுக . 


-- 


3 


கின்றன . 


வடிவொப்பு மையங்கள் 


229 


. 


வட்டங்கள் ( 2 ) , ( 0 , ) , ( 03 ) க்கு P யிலிருந்து வரையப் 
பட்ட தொடுகோடுகள் சமம் . அவை A என்னும் ஒரு 
புள்ளியில் வெட்டுகின்றன . அவை ஓரச்சு 

வட்டங்களா ? 
காரணம் கூறுக . 


வன . 


5. A1 , A ,, A ; என்னும் வட்டமையங்கள் ஒரு கோடமை 

P என்னும் புள்ளியிலிருந்து வட்டங்களுக்கு வரையப் 
பட்ட PT . , PT ,, PT ) என்னும் தொடுகோடுகள் சமம் . 
3 வட்டங்களும் ஓரச்சு வட்டங்களா ? காரணம் கூறுக . 


6 . இரண்டு வட்டங்களின் பொதுத்தொடு கோடுகளை 
விட்டங்களாகக் கொண்ட 4 வட்டங்கள் வரையப்படுகின்றன 


. 


கீழ்க்கண்டவற்றை நிருபிக்கவும் : 

( 1 ) இந்த வட்டங்கள் கொடுக்கப்பட்ட வட்டங்களைக் 
குத்தாக வெட்டுகின்றன . 
( 2 ) இன 

வை இரண்டு எல்லைப் புள்ளிகள் வழிச் செல் 


கின்றன . 


( 3 ) அவை வேறொரு ஓரச்சு வட்டத் தொகுதியைச் 
சேர்ந்தவை 


7. ஒருவட்டம் மூன்று வட்டங்களைக் குத்தாக வெட்டினால் 
அவை மூன்றும் ஓரச்சு வட்டங்கள் ஆகுமா ? வேறு என்ன 
நிபந்தனைகள் சரியாக வேண்டும் ? 


நடுப் 


8. வட்டம் ( 0 ) க்கு P யிலிருந்து PA , PB என்னும் தொடு 
கோடுகள் வரையப்பட்டிருக்கின்றன . PA , PB யின் 
புள்ளிகள் C , D புள்ளி வட்டம் P க்கும் , வட்டம் ( 0 ) க்கும் அச்சு 
CD எனக் காட்டுக . 


9. வெட்டும் இரண்டு வட்டங்களைக் குத்தாக வெட்டும் 
வட்டம் வரைக . 


10. ஓரச்சு வட்டத் தொகுதியில் பொது அச்சில் P என்னும் 
புள்ளி இருக்கிறது . 1 ,, 1 , எல்லைப் புள்ளிகள் . வட்டம் PL , 
L , தொகுதியிலுள்ள எல்லா வட்டங்களையும் குத்தாக வெட் 
டும் எனக் காட்டுக . 


11 . 

ஒரு இயங்கும் வட்டம் கொடுக்கப்பட்ட ஓரச்சு 
வட்டங்களைக் குத்தாக வெட்டுவதுடன் ஒரு குறிப்பிட்ட புள்ளி 
வழியே செல்கிறது . அது மற்றொரு குறிப்பிட்ட புள்ளி வழிச் 
செல்லும் என நிரூபிக்கவும் . 


230 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


பயிற்சி 18 ( b ) 
1. ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்த ஒரு வட்டம் 
வரைக : 
( a ) சமத்தொடுகோடு அச்சும் ஒரு எல்லைப் புள்ளியும் 

கொடுத்திருந்தால் 
( b ) தொகுதியிலுள்ள இரண்டு வட்டங்களும் வட்டத் 

தில் ஒரு புள்ளியும் 
( c ) எல்லைப் புள்ளிகளும் வட்டத்தின் மேல் ஒரு புள்ளியும் 
ஒவ்வொன்றிலும் எத்தனை 

வட்டங்கள் வரைய 
லாம் எனக் குறிப்பிடுக . 


2. இரு வட்டங்களைக் குத்தாக வெட்டும் ஒருபுள்ளி வழிச் 
செல்லவும் ஒரு வட்டம் வரைக . 


குத்தாக வெட்டும்படி ஒரு 


3. மூன்று 

வட்டங்களைக் 
வடட்ம் வரைக . 


4. ஒரு வட்டத்தைக் குத்தாக வெட்டவும் 2 புள்ளிகள் 
வழிச் செல்லும்படியும் ஒரு வட்டம் வரைக . 


5. இரு வட்டங்களைக் குத்தாக வெட்டவும் கொடுகக்ப் 
பட்ட ஆரம் உடையதாகவும் உள்ள ஒரு வட்டம் வரைக , 


6 . 

இரண்டு எல்லைப் புள்ளிகளும் வட்டமையமும் 
கொடுத்திருந்தால் அவற்றுடன் ஒரு ஓரச்சு வட்டம் வரைக , 


. 


பயிற்சி 18 ( c ) 
1. ஒரு நகரும் புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்துக்கு வரை 
யப்பட்ட தொடு கோட்டின் நீளம் ஒரு குறிப்பிட்ட புள்ளியி 
லிருந்து அதன் தூரத்துக்குச் சமம் . அப்புள்ளியின் நியமப் 
பாதை கொடுக்கப் பட்ட புள்ளிக்கும் அதன் போலாருக்கும் 
இடையே உள்ள தூரத்தை இரு சமக் கூடும் ஒரு நேர் கோடு 
என நிரூபிக்கவும் . 


2 . ஒரு கொடுக்கப்பட்ட வட்டத்தின் விட்டம் 4 , 13. C , 
AB யின் நீட்சியில் ஏதாவது ஒரு புள்ளி . PG , C யின் தொடு 
நாண் . C யை மையமாகவும் , CP யை ஆரமாகவும் கொண்ட 
வட்டங்கள் A , B யை எல்லைப் புள்ளிகளாகக் கொண்ட ஒரு 
ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தவை எனக் காட்டுக . 


231 


வடிவொப்பு மையங்கள் 


3 . ஒரு எல்லைப் புள்ளியிலிருந்து அச்சுக்கு எதிர்ப்பக்கத் 
திரல் 

உள்ள ஓரச்சு வட்டங்களுக்குத் தொடுகோடுகள் 
வரைந்தால் , தொடு புள்ளிகள் மற்றொரு எல்லைப் புள்ளியின் 
வழியே பொது அச்சுக்கு இணையான 

ணையான ஒரு 

நேர்கோட்டில் 
அமையும் என நிரூபிக்க . 

4 . இரு வட்டங்களின் பொதுத் தொடு கோடு , எல்லைப் 
புள்ளியில் 

செங்கோணத்தைத் தாங்கும் என நிரூபிக் 
கவும் . 

5. ஒரு நேர்கோடு இரு வட்டங்களை A , B , C , D யில் 
வெட்டுகிறது . L ,, L , எல்லைப் புள்ளிகள் . 
ZAL , D ZBL , C 

180 என நிரூபிக்கவும் . 
6. ஓரச்சு வட்டத் தொகுதியில் ஒரு வட்டத்தை L , 
என்னும் எல்லைப் புள்ளியிலிருந்து வரையப்பட்ட நேர்கோடு 
A , B யில் வெட்டுகிறது . 0 அச்சடி . AP , BQ அச்சுக்கு வரை 
யப்பட்ட செங்குத்துக் கோடுகள் . L0 = AQ , O BP என 
நிரூபிக்கவும் . 

7 .. A A B C யில் AP , BQ , CR சுற்று வட்டத்தின் தொடு 
கோடுகள் . அவை BC, CA , AB யை முறையே P , Q , R இல் 
சந்திக்கின்றன . AP , BQ , CR விட்டங்களாகவுடைய வட்டங்கள் 
ஓரச்சு வட்டங்கள் என நிரூபிக்கவும் . 


+ 


- 


8. S. , S , ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்த 
வட்டங்கள் அவை பொது அச்சுக்கு எதிர் பக்கங்களில் இருக் 
கின்றன L ,, L , எல்லைப் புள்ளிகள் O ஒரு நேர்கோடு S , ஐ A , 
B இல் வெட்டுகிறது ; P யில் S , ஐத் தொடுகிறது . LP , L , P 
முறையே / AL , B , ZAZ , B யின் வெளிப்புற இரு சமவெட்டி 
கள் என நிரூபிக்கவும் . 

9. A , ஒரு வட்டம் மற்றொரு வட்டத்தின் உள்ளே இருக் 
கிறது . வெளி வட்டத்தின் நாண் AB , உள் வட்டத்தை C யில் 
தொடுகிறது . இரு வட்டங்களுக்கும் எல்லைப் புள்ளிகள் L. , L ,, 
L.C , / AL , B யின் இரு சம வெட்டி என்றும் , L , C , ZAL , B 
யின் இரு சம வெட்டி என்றும் நிரூபிக்கவும் . 


10. A , B இரண்டு குறிப்பிட்ட புள்ளிகள் , P ஒரு இயங்கும் 

PA 
புள்ளி . 

PS 

ஒரு மாறிலி என்றால் , P யின் நியமப்பாதை A , 
B யைத் தன் மாற்றுப் புள்ளிகளாக உள்ள ஒரு வட்டம் என 
நிரூபிக்கவும் . 


232 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


ஓாச்சு 


என 


11 . ABCD ஒரு வட்ட நாற்கரம் . A , B தன் மாற்றுப் புள்ளி 
களாக இருக்கும்படி ஒரு வட்டமும் , C , D தன் மாற்றுப் புள்ளி 
களாக இருக்கும்படி மற்றொரு வட்டமும் வரையப்படுகின்றன . 
இந்த இரண்டு வட்டங்களின் சமத் தொடு கோட்டச்சு ஒரு 
நிலையான புள்ளி வழியே செல்கிறது என்றும் அவற்றின் 
எல்லைப்புள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தின் மேல் உள்ளன 
என்றும் நிரூபிக்கவும் . 

12. A B ஒரு நேர் கோடு . அதற்கு வெளியே C ஒரு புள்ளி . 
P , AB யில் ஏதாவது ஒரு புள்ளி . CD , AB க்குக் குத்துக் கோடு 
CP யை P யில் தொடும்படியும் , CD யில் 

மையம் இருக்கும் 
படியும் வரையப்படும் வட்டங்கள் 

வட்டங்கள் 
நிரூபிக்கவும் . இவற்றின் எல்லைப் புள்ளிகள் யாவை ? 
13. ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள 

வட்டங்களுக்கு 
ஒரு புள்ளியின் தன் மாற்றுப் புள்ளிகள் குறித்தால் அவை ஒரு 
வட்டத்தில் அமையும் என நிரூபிக்கவும் . 

14. ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள ஒரு வட்டத்துக்கு 
P , Q துணையியப் புள்ளிகள் . (காஞ்சுலேட் புள்ளிகள் ) PQ வை 
விட்டமாகவுடைய வட்டம் எல்லைப் புள்ளிகள் வழிச் செல் 
கிறது என நிரூபிக்கவும் . 

15 . ஒரு நேர்கோட்டில் வட்ட மையங்கள் அமைந்த 
தொகுதியிலுள்ள வட்டங்களுக்கு இரு குறிப்பிட்ட புள்ளிகள் 
காஞ்சுகேட் புள்ளிகள் ஆனால் அது ஓரச்சு வட்டத் தொகுதி 
என்று நிரூபிக்கவும் . 


தேற்றம் 40 

மூன்று வட்டங்கள் ஓரச்சு வட்டங்களானா ஒரு வட்டத் 
தின் மேலுள்ள ஒரு புள்ளிக்கு மற்ற இரண்டு வட்டங்களின் 
வர்க்கங்களின் விகிதம் மாறிலி . 


வடிவொப்பு மையங்கள் 


233 


. 


P 


N 


2 


- 
D 


MM 


A2A3 


படம் 29 


கொள்கை : 


( 1 ) வட்டங்கள் ( 41 ) , ( A , ) , ( A , ) ஓரச்சு வட்டங்கள் . 
( 2 ) P , வட்டம் ( A , ) யின் மேல் ஏதாவது ஒரு புள்ளி . 

( 3 ) PTI, PT , வட்டங்கள் ( 41 ) ( 42 ) க்குத் தொடுகோடு 
கள் . 


நிபிருக்க : . 

PTI 
PT , 


ஒரு மாறிலி என . 


நிரூபணம் : 


mah 


P யிலிருந்து பொது அச்சுக்கு லம்பம் PN வரைக . 
PTI 2A1 Az . PN . 

( தேற்றம் 35 ) 
PT 2 = 2A2 A .. PN . 

( 

} 
A1 A , 
PT , " 

( ஒரு மாறலி ) 
A2 AS 


PT 1 


வ 


தேற்றம் 41 


ரண்டு வட்டங்களுக்கு ஒரு புள்ளியின் வர்க்கங்களின் 
( Power ) விகிதம் மாறாமலிருக்கும்படி ஒரு புள்ளிநகர்ந்தால் 

ப்பாதை கொடுக்கப்பட்ட வட்டங்களுடன் 
ஓரச்சு வட்டமாகும் . 


அதன் 


234 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


X 


P. 


IN 


T 


A3 


A A2 


T2 


படம் 30 


கொள்கை : 


( 1 ) A1 , A2 கொடுக்கப்பட்ட ரண்டு வட்டங்களின் 
மையங்கள் . 
( 2 ) P ஏதாவது ஒரு புள்ளி . O PT 1 , PT ) , 

P யிலிருந்து 
O ( AT ) , O ( A2 ) க்கு வரையப்பட்ட தொடு கோடுகள் - 

PT12 
( 3 ) 

மாறாதது 

R என்போம் . 
PT . 


- 


நிரூபிக்க : 

P யின் நியமப்பாதை , O ( A ) ; O ( A2 ) உடன் ஓரச்சு 
வட்டம் என . 


நிரூபணம் 

OX , வட்டம் ( A ) , வட்டம் ( A2 ) இன் சமத் தொடு 
கோட்டச்சு ஆகட்டும் . 0 , அச்சடி 

P யிலிருந்து XO க்கு PN என்னும் லம்பம் வரைக . 

P வழியே , இரண்டு வட்டங்களுடன் ஓரச்சு வட்டம் ( As ) 
யை வரைக . 

A1A3 
PT , 

A , A3 
PT 12 

k . 
மாறிலி 
PT , 
A1 A , 

k . 
A2AA₃ 


PT ) 


- 


ஆனால் 


9 


2 


வடிவொப்பு மையங்கள் 


235 





ஃ A1 A2 ஐ As k என்னும் விகிதத்தில் பிரிக்கிறது . 
ஃ A3 ஒரு நிலையான புள்ளி . 

P , A. யை மையமாகக் கொண்ட ஓரச்சு வட்டத்தில் 
இருக்கிறது . 

ஃ . A , ஐ மையமாகக் கொண்ட ஓரச்சு வட்டம் ஒன்று 
தான் உண்டு 

ஃ P யின் நியமப்பாதை ஒரு குறிப்பிட்ட ஒரச்சு வட்ட 
மாகும் . 
தேற்றம் 42 

ஒரு முழு நாற்கரத்தின் மூலை விட்டங்களை விட்டங் 
களாகவுடைய வட்டங்கள் ஓரச்சு விட்டங்கள் . 


B 

F C 

E 
IV படம் 31 
கொள்கை : 

( 1 ) AB , BC , CD , CA ஒரு முழு நாற்கரம் . 

( 2 ) AC, BD , EF அதன் மூலைவிட்டங்கள் . 
நிரூபிக்க : AC , BD , EF : இவற்றை விட்டங்களாகக் 
கொண்ட வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் என . 
நிரூபணம் : 

நாற்கரத்தின் 3 பக்கங்கள் AB , BC , CD யாலான 
A FBC யை எடுத்துக் கொள்க . FF1, BB1 , CC1 என்னும் குத்துக் 
கோடுகள் வரைக . 

அவை 01 இல் சந்திக்கட்டும் . 
01 , / FBC யின் குத்துச் சந்தி . 
ஃ . F01 O 01F B01 0 01B1 CO1 , 01C 

( 1 ) 


--- 


236 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


Z ACC = 900 . 
. AC யை விட்டமாகவுடைய வட்டம் C , வழியே செல் 
கிறிது . 

மேலும் 01 , CC1 இல் இருக்கிறது . 

* AC யை விட்டமாகவுடைய வட்டத்துக்கு 01 வின் 
வர்க்கம் CO1 - 01C1 . 

( 1 ) 
அது போலவே BD யை 

விட்டமாகவுடைய 

வட்டம் B 
வழிச் செல்கிறது . 
ஃ இந்த வட்டத்துக்கு 01 இன் வர்க்கம் = 

B01 - 01 B1 . 

( 3 ) 
EF ஐ விட்டமாகவுடைய வட்டம் F1 வழிச் செல்கிறது . 
இந்த வட்டத்துக்கு 01 இன் வர்க்கம் . 
FO1 • 01F1 . 

( 4 ) 


- 


ஆனால் CO1 • 01C , B01 • 01B1 Fol • 01F1 ( 1 ) இன்படி 

. AC , BD , EF விட்டங்களாகவுடைய மூன்று வட்டங் 
களுக்கும் 01 இன் வர்க்கங்கள் சமம் . 

.. 01 , மூன்று வட்டங்களின் 3 அச்சுகளிலும் அமையும் . 
முழு நாற்கரத்தின் பக்கங்களை 3 , 3 ஆக எடுத்தால் , 
ன்னும் 3 முக்கோணங்கள் கிடைக்கும் . அவை / EAB , 
A FAD , / EDC ஆகும் . 

இந்த 3 முக்கோணங்களும் குத்துச் சந்திகள் 02 , 03 , 0 , 
என்போம் . 

முன் போலவே 0 ,, 09 , 0 , இவற்றின் வர்க்கங்கள் 3 வட்டங் 
களுக்கு சமம் என நிரூபிக்கவும் . 

ஃ 02 , 03 , 0 , இவையும் 3 அச்சுகளிலும் அமையும் . 
ஃ 0 , 02 03 0 , பொது அச்சாகும் . 

AC , BD , EF விட்டங்களாகவுடைய வட்டங்கள் ஓரச்சு 
வட்டங்கள் . 


கிளைத் தேற்றங்கள் 

1. abcd என்னும் முழு நாற்கரத்தில் Aabc யின் குத்துச் சந்தி 
01 , / bcd யின் குத்துச் சந்தி 02 என்றால் , / cda , / dab யின் 
குத்துச் சந்திகளும் 01 02 இல் அமையும் . 


2 . ஒரு முழு நாற்கரத்தின் மூலை விட்டங்களின் நடுப் 
புள்ளிகள் ஒரு நேர்கோடமைவன : 


வடிவொப்பு மையங்கள் 


237 


. 


AC , BD , EF ஐ விட்டங்களாகவுடைய வட்டங்கள் ஓரச்சு 
வட்டங்கள் . 
அவற்றின் மையங்கள் ஒரு நேர்கோட்டில் அமைவன . 

AC , BD , EF இவற்றின் மையப் புள்ளிகள் ஒரு 

நேர்கோடமைவன . 
3 . ஒரு முழு நாற்கரத்தின் பக்கங்களை மூன்று மூன்றாக 
எடுக்க உண்டாகும் நான்கு முக்கோணங்களின் தன்னிசை 
வட்டங்கள் ( Polar circles ) ( போலர் வட்டங்கள் ) , நாற்கரத்தின் 

விட்டங்களை விட்டங்களாகவுடைய வட்டங்களைக் 
குத்தாக வெட்டும் . 


மூலை 


CCA 


EE 


DA 


B 


EA 


IV படம் 32 


படம் 33 இல் AD CE யை எடுத்துக் கொள்வோம் . 

CC ,, DD . , EE , குத்துக் கோடுகள் .. அவை 0 , இல் 
சந்திக்கின்றன . 

( ADCE , நாற்கரத்தின் 3 பக்கங்களால் ஆகும் 4 முக் 
கோணங்களில் , நாம் நான்காவதாக எடுத்துக் கொண்டதால் 
குத்துச் சந்தியை 0 , என்றும் , குத்துக் கோடுகளை DD ,, EE ,, 
CC , என்றும் குறிப்பிட்டிருக்கிறோம் . ) 

0 ,, / CDE யின் போலார் வட்ட மையம் . 

போலார் வட்டத்தின் ஆரம் 1 , ஆனால் , , 0.D. 
0.D , 0 , C . 0 , C , = 0 , E . 0 , E .. 


- 


கோணங்களுக்கு போலார் வட்டங்கள் உண்மை வட்டங்கள் 
288 முற்கால வடிவ கணி தமும் தற்கால வடிவ கணிதமு 

போலார் விட்டம் ( 0 ) க்கு . 
D , D ,; C , C .; E , E , தன் மாற்றுப் புள்ளிகள் . 
A C யை விட்டமாகவுடைய வட்டம் C , வழிச் செல்கிறது , 
BD யை விட்டமாகவுடைய வட்டம் D , வழிச் செல்கிறது . 
EF ஐ விட்டமாகவுடைய E , வழிச் செல்கிறது . 
இந்த வட்டங்கள் முறையே வட்டம் ( 0 ) 

இன் 
தன் மாற்றுப் புள்ளிகளான C , C .; D , D .; E , E , வழிச் செல் 

வை போலார் வட்டம் ( 0 ) ஐக் குத்தாக வெட்டு 
இதுபோலவே 01 , 0 ,, 0 , மையங்களாகக் கொண்ட 
மற்ற போலார் வட்டங்களையும் AC , BD , EF ஐ விட்டங் 
களாகக் கொண்ட மூன்று வட்டங்களும் குத்தாக வெட்டு 
கின்றன . என்று நிரூபிக்கலாம் . 
குறிப்பு : நான்கு முக்கோணங்களில் 

விரிகோண முக் 


கின்றன . 


கின்றன . 


குறுங்கோண முக்கோணங்களுக்கு போலார் வட்ட மையங்கள் 
உண்மையே யாயினும் வட்டங்களின் ஆரங்கள் கற்பனை 
எண்கள் . ஆகவே வட்டங்களும் கற்பனை வட்டங்கள் . 

இதனால் தான் விரிகோண முக்கோணமாகிய ADCE யை 
எடுத்து நிரூபித்தோம் . ஆனால் நிரூபணம் மற்ற முக்கோணங் 
களுக்கும் பொருந்தும் . 

கற்பனை வட்டத்தால் தன் மாற்றுப்புள்ளிகள் மையத்துக்கு, 
எதிர் திசைகளில் இருக்கும் . 

4. ஒரு முழு நாற்கரத்தின் பக்கங்களை மூன்று , மூன்றாக 
எடுக்க உண்டாகும் முக்கோணங்களின் தன்னிசை வட்டங்கள 
( போலார் வட்டங்கள் ) ஓரச்சு வட்டங்களாகும் . 

( AC , BD , EF விட்டங்களாகவுடைய வட்டங்கள் ஓரச்சு 
வட்டத் தொகுதியைச் சேர்ந்தவை . அவற்றை 4 வட்டங் 
களும் குத்தாக வெட்டுகின்றன .) 
5 . 

ஒரு முழு நாற்கரத்தின் நான்கு முக்கோணங்களின் 
குத்துச் சந்திகளை இணைக்கும் கோடு , AC , BD , EF இவற்றின் 
நடுப் புள்ளிகளைச் சேர்க்கும் கோட்டுக்குக் குத்துக் கோடு . 

( 0 , 0 , 0 , 0 ,, AC , BD , EF ஐ விட்டங்களாகவுடைய 
வட்டங்களுக்குப் பொது அச்சு . ) 

நாற்கரத்தின் மூலை விட்ட முக்கோணத்தின் 
சுற்று வட்டம் , நான்கு முக்கோணங்களின் போலார் வட்டங் 
களுடன் ஓரச்சு வட்டமாகும் . 


6. முழு 


வடிவொப்பு மையங்கள் 


239 


4 


R 


P 


E 


B 


C 


IV படம் 33 


யை 


1 . 


மூலை விட்ட முக்கோணம் PQ R என்போம் . 

AC , BD , P யிலும் ; AC , EF Q விலும் ; BD , EF R இலும் 
வெட்டுகின்றன . 
( BR , PR ) -1 . 
வட்டம் (( PQR ) BD 

விட்டமாகவுடைய 
வட்டத்தைக் குத்தாக வெட்டுகிறது . 

( AC , PQ ) 
( FE , RQ ) = 1 . 

வட்டம் PQR , AC , EF ஐ விட்டங்களாகவுடைய 
வட்டங்களையும் குத்தாக வெட்டுகிறது . 

அது 4 போலார் வட்டங்களுடன் ஓரச்சு வட்ட 
மாகும் . 

APQR இன் சுற்று வட்ட மையம் , 

01 0 , 0 , 0 , இல் அமையும் . 
ஒரு நாற்கரத்தின் மூலை விட்டங்களை விட்டங்களாகக் 
கொண்ட வட்டங்கள் நான்கு முக்கோணங்களின் போலார் 
வட்டங்கள் ஒன்றுக்கொன்று குத்தான 

வட்டத் 
தொகுதிகள் . இவற்றில் ஒன்று வெட்டும் ஓரச்சு விட்டத் 
தொகுதியானால் மற்றொன்று வெட்டாத ஓரச்சுத் தொகுதி 
யாகும் . வெட்டும் ஓரச்சுத் தொகுதியின் வெட்டுப் புன்ளிகள் 
இரண்டும் மற்ற ஓரச்சு வட்டத் தொகுதிக்கு எல்லைப் புள்ளி 
களும் , தன் மாற்றுப் புள்ளிகளும் ஆகும் . 





ஓரச்சு 


240 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


தேற்றம் 43 

மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க அவற்றின் 
வடிவொப்பு வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் ஆகும் . 


32 


Cal 


Cont 


G 


S ர 


St 


Ca 


A 


S 


-- 


IV படம் 34 


கொள்கை : ( 1 ) A , B , C வட்டங்களின் மையங்கள் . 

( 2 ) வட்டங்கள் ( B) , ( C) யின் வடிவொப்பு 

மையங்கள் S , SI . 
( 3 ) வட்டங்கள் ( C ) ( A ) யின் வடிவொப்பு 

மையங்கள் S ,, S , . 
( 4 ) - வட்டம்கள் ( A ) , ( B ) யின் வடிவொப்பு 

மையங்கள் S., S. . 
நிரூபிக்க : S , S , S , S , , S3 S3 விட்டங்களாகவுடைய 
வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் என . 
நிரூபணம் : 

A யை மையமாகவுடைய வட்டத்தை C , 
என்றும் B யை மையமாகவுடைய வட்டத்தை C , என்றும் C யை 
மையமாகவுடைய வட்டத்தை C3 என்றும் சொல்வோம் . 

அவற்றின் ஆரங்கள் முறையே 11 , ,, 13 ஆகுக . 
S ) , வடிவொப்பு மையங்கள் 

BS , 
S.C 
CS , CS , 
S , A FAS , 


BS 


CSI 


T. 


(அது போலவே ) ,A 


- 


வடிவொப்பு மையங்கள் 


241 


- 


- 


S3B 


AS ., AS3 
BS3 

1 , 
BSI CS2 AS3 
. 

SI C S A Sz B 
.. SL S2 , 
பி , , பி 3 ஒரு கோடமை வன . 
BS , CS , 

13 
இன்னும் 

S.C S , A Sz B 13 


-1 .. 


음 
( - )( - 1 ) ( - 1 ) -- 


- 


1 . 


பி ,, S ,, S3 ஒரு கோடமைவன . 
அது போல் S2 , S3 , SI ; S3 , S1 S2 இவை ஒரு கோடமை வன 
என நிரூபிக்கலாம் . 

ஃ S1 , S2 , S3 , S1 , S2 , S3 ஒரு முழு நாற்கரத்தின் உச்சிகள் . 

S |S1 , S2S2 , SZS அதன் மூலை விட்டங்கள் . 

ஃ SS1 , S2S2 , S3S3 ஐ விட்டங்களாகவுடைய வட்டங் . 
கள் ஓரச்சு வட்டங்கள் . 


- 


கிளைத்தேற்றம் : 
1. மூன்று வட்டங்களை 

இரண்டிரண்டாக எடுக்க 
அவற்றின் வடிவொப்பு வட்டங்கள் வட்ட மையங்கள் வழிச் 
செல்லும் வட்டத்தைக் குத்தாக வெட்டுகின்றன . 


( S1 , S2 , முதலிய உச்சிப் புள்ளிகள் உள்ள நாற்கரத்தின் 
மூலைவிட்ட முக்கோணம் ABC யாகும் . ஃதேற்றம் 42 - கிளை 6 
ஐ உபயோகிக்கவும் ) 


2 . 

மூன்று வட்டங்களை ரண்டிரண்டாக எடுக்க 
அவற்றின் வடிவொப்பு வட்டங்களின் சமத்தொடு கோட்டச் 
சில் , வட்டமையங்கள் வழிச்செல்லும் வட்டத்தின் மையம் 
அமையும் . 


( S1S1 , S2 S2 , SS ஐ விட்டங்களாகக் கொண்ட வட்டங் 
களின் சமத்தொடு கோட்டச்சில் AABC யின் சுற்றுவட்ட 
மையம் அமையும் ) 

A ABC இந்த வட்டங்களைக் குத்தாக வெட்டுகிறது . ) 


. 


தேற்றம் 44 


இரண்டு வட்டங்களின் வடிவொப்பு வட்டம் ( Circle of 
similitude ) அவற்றுடன் ஓரச்சு வட்டமாகும் . 


242 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


T , 


T 


1 


S 


02 


A 


01 


S 


IV படம் 35 


T 


12 


கொள்கை : ( 1 ) 01 , 0 , இரண்டு வட்டங்களின் மையங் 

கள் . அவற்றின் ஆரங்கள் 11 , 1 , ஆகுக . 
( 2 ) S , S அவற்றின் வடிவொப்பு மையங் 

கள் . 
( 3 ) வட்டம் (A ) , SS ஐ விட்டமாகக் 

கொண்ட வடிவொப்பு வட்டம் . 
நிரூபிக்க : வட்டம் ( 01 ) , வட்டம் ( 0 , ) , வட்டம் ( A ) இவை 
ஓரச்சு வட்டங்கள் என . 

நிரூபணம் : S , S வழியே வட்டங்கள் ( 0 , ) , ( 0 , ) க்குத் 
தொடுகோடுகள் வரைக . 
அவை வட்டங்களை 11 , 12, ; TI , T2 இல் தொடட்டும் . 

STI 
ST2 
ST , ri 
ST22 

( ஒரு மாறிலி ) 

ra 
STI 
மேலும் 

S T ) 12 
S T2 

STS 
S T , r 

12 

ST , 
வட்டங்கள் ( 0 ) , ( 0 , ) க்கு S , S இன் வர்க்கங்களின் 
விகிதங்கள் சமம் . 

வட்டங்கள் ( 01 ) , ( 0 , ) உடன் ஒரச்சு வட்டம் ஒன்று 
S வழிச் செல்லுமாயின் , அது S " வழியும் செல்லும் . 

வர்க்கங்களின் விகிதங்கள் சமமாக உள்ள 
களின் நியமப்பாதை ஒரு ஓரச்சு வட்டம் ( தேற்றம் -41 ) 

ஆனால் SS வழிச் செல்லும் ஓரச்சு வட்டத்தின் மையம் 01 
0 , இல் இருக்கும் . 


= 


- 


r 


- 


21 


புள்ளி 


வடிவொப்பு மையங்கள் 


243 : 


.. அது SS ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் . 
. SS 

ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் வட்டங்கள் ( 01) 
( 0 , ) உடன் ஓரச்சு வட்டம் ஆகும் . 
மாற்று நிரூபணம் : 


T1 


P 


C 


M 


O 


T2YT ) 
02 


-- 


C , 


S 


IV படம் 36 


1 


கொள்கை : ( 1 ) வட்டங்கள் ( 01 ) , ( 0. ) தரப்பட்டிருக் .. 

கின்றன . அவற்றின் ஆரங்கள் 11 , 

வட்டங்களை C1 , C , என்போம் . 
( 2 ) S , S வடிவொப்பு மையங்கள் 
( 3 ) P வடிவொப்பு வட்டத்தில் 2 ஏதாவது 

ஒரு புள்ளியாக இருக்கட்டும் . 
நிரூபிக்க : C1 , Cz , Z இவை ஓரச்சு வட்டங்கள் என . 

நிரூபணம் : P யிலிருந்து வட்டங்கள் C,, C, க்கு PT1 % 
PT , என்னும் தொடுகோடுகள் வரைக . 

P01 , 0,11 , PO ,, 0212 ஐச் சேர் . 
2. 101 PO , இன் அபொலோனியஸ் வட்டம் . 
PO1 

013 
PO2 

02S 
01S 11 

(S , வடிவொப்பு மையங்கள் ) 
029 
POI 11 
PO2 12 
P01 

0111 

0272 
PO , 

PO2 
OT O2T 

02T , 


ஆனால் 


12 . 


. 


- 


PO2 


- 


244 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


= 


11 . 


ஃ 1 P01T1 A PO2 T , இல் , 

POLL PO2 

OT 0272 
மேலும் / 0 , 11P = / 0 , T , P = 90. ° 

A PO , T , II / PO2T2. 
PT1_0 , T , 
PT , 0212 12 

PTI; f1 
.. 

( ஒரு மாறிலி ) 
PT22 121 
( அது ) வட்டங்கள் C1 , C2 க்கு P யின் வர்க்கங்களின் 
• விகிதம் ஒரு மாறிலி . 

. ஒரு ஓரச்சு வட்டத்தில் இருக்கிறது . 
ஃ . 2 , C1 , C2 இவை ஓரச்சு வட்டங்கள் . 


2 


2 


குறிப்பு 


வட்டம் ( 0 ) , வட்டம் ( 0 , ) , வடிவொப்பு விட்டம் ( A ) 
இவற்றின் சமத் தொடுகோட்டச்சு , T , T2 , T ; T2 இவற்றின் 
நடுப்புள்ளிகளைச் சேர்க்கும் நேர்கோடு ஆகும் . 


இந்த ஓரச்சு வட்டத் தொகுதியின் எல்லைப்புள்ளிகள் T 
T 2 விட்டமாகவுடைய வட்டம் 0 , 02 ஐ வெட்டும் புள்ளிகள் 
L1 , L2 


- 


O1S 01S 

- 1 . 
ஆனதால் ( 01 02 , S S ) 
O2S 
S02 

12 
ஃ வடிவொப்பு வட்டம் 01 02 வழிச் செல்லும் எல்லா 
வட்டங்களையும் குத்தாக வெட்டும் . 

ஃ வடிவொப்பு வட்டம் 01 , 02 எல்லைப் புள்ளிகளாக 
உள்ள ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தது என முன்பு 
பார்த்தோம் . 

இந்த ஓரச்சு வட்டத் தொகுதிக்கு 01 02 இன் நடுக்குத் துக் 
கோடு பொது அச்சு . 


ஃ 01 02 வை மையப் பிணை கோடாகவுள்ள இரண்டு 
ஓரச்சு வட்டத் தொகுதிகள் உண்டு . 11 , 12 , 0 ( A ) ; O ( 01 ) , 
O ( 02 ) , O ( A ) வடிவொப்பு வட்டம் அவை இரண்டுக்கும் 
பொது என்பது புலனாகிறது . 


245 


வடிவொப்பு மையங்கள் 


கிளைத் தேற்றங்கள் 

( 1 ) இரண்டு வட்டங்களின் வடிவொப்பு வட்டத்தின் 
மேல் P ஏதாவது ஒரு புள்ளியானால் , P யிலிருந்து வட்டங் 
களுக்கு வரையப்பட்ட தொடுகோடுகளின் விகிதம் அவற்றின் 
ஆரங்களின் விகிதங்களுக்குச் சமம் . 

( 2 ) இரண்டு வட்டங்கள் வடிவொப்பு வட்டத்தின் மேல் 
• எந்தப் புள்ளியிலும் சமகோணங்களைத் தாங்குகின்றன . 

( / P 01T1 ||| / P 0212 
.. Z 01 PT 2 = / O , PI 2 . 


11 


PT 1 
PT 2 


12 


( 3 ) SS விட்டமாகவுடைய வட்டத்தில் ( Z ) P என்னும் 
புள்ளி எடுத்தால் , 

PT 

12 ; PT , 
z , ஓரச்சு வட்டமாதலால் , A அதன் மையமாக இருந்தால் , 

01A 
PT , 

( தேற்றம் 40 ) 
02A 
01A 
02A 


PTI 


T11 


- 


12 


- 


- 


( 4 ) இரண்டு வட்டங்கள் ஒரு புள்ளியில் சம கோணங் 
களைத் தாங்கினால் அந்தப் புள்ளியின் நியமப் பாதை கொடுக் 
கபப்பட்ட இரண்டு வட்டங்களுடன் ஓரச்சு வட்டமாகும் . 

IV . படம் 36 பார்க்க வேண்டும் . 
Z 01PTI Z 02 PT 2 . 

/ TI Z T , = 90 " . 
ஃ 10 | PT 1 || 402 PT 2 . 

0111 

11 . 
PT 2 02T , 12 
PTE 

ஒரு மாறிலி . 

T. 
ஃ . P யின் நியமப் பாதை கெடுக்கப்பட்ட வட்டங்களுடன் 
ஓரச்சு வட்டமாகும் . 


PT 1 


- 


PT , 


மாதிரிகள் 

1. மூன்று ஓரச்சு வட்டங்களின் மையங்கள் A , B , ( I 
என்னும் ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து அவற்றிற்கு வரைய 
பட்ட தொடுகோடுகள் t1 , t2 , ts . 

BC t , + CA t2 + AB • t , = 0 என நிரூபிக்கவும் . 


2 


246 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


P 


N 


T : 


AAL 


B C D 


E 


1 


IV படம் 37 


கொள்கை : 

( 1 ) வட்டங்கள் ( A ) , ( B ) , ( C ) ஓரச்சு விட்டங்கள் . 
( 2 ) P. ஏதாவது ஒரு புள்ளி . 

( 3 ) P யிலிருந்து தொடுகோடுகளின் நீளங்கள் ty , t ,, t... 
நிரூபிக்க : 

BC • t , 2 + CA • t , 2 + AB 1 ; 


= 0 . 


PT ) 


, 


நிரூபணம் 

ON வட்டங்களின் பொது அச்சு ஆகட்டும் . 
PN | ON வரைக . 

P வழிச் செல்லும் ஓரச்சு வட்டத்தின் மையம் 
ஆகட்டும் . 
= 2 AD • PN . 

( தேற்றம் 35 ) 
ஃ PT . • BC = 2 AD • PN • BC . 
அது போல , 
t, 2 • CA = 2 BD • PN . CA. 
t, 2 • AB 

= 2 CD • PN • AB . 
ஃ t, BC + t, .CA + ty ”.AB 

2 PN ( BC • AD + CA • BD + AB • CD ) 
BC • AD + CA • BD + AB . CD 

( AC - BD ) AD + CA. ( AD - AB ) + AB ( AD - AC ) 
AC - AD - AB • AD + CA • AD - AB • CA + AB • AD 

AB- AC. 
0 . 
t , " • BC + t , • CA + ty • AB = 0 . 





வடிவொப்பு மையங்கள் 


247 


2 . 


ஒரு நேர்கோடு இரண்டு வட்டங்களை A , B ; C , D யில் 
வெட்டுகிறது . A , B , யில் வட்டங்களுக்கு வரைந்த தொடுகோடு 
கள் C , D யில் வரைந்த தொடுகோடுகளை 1 , 1 ,, T ,, T 
கொடுக்கப்பட்ட விட்டங்களுடன் ஒரு ஓரச்சு வட்டத்தில் 
அமையும் என நிரூபிக்க . 


- 


T 


A 


Co 
- 3 


- 


--- 


01 


07 


IV படம் 33 
கொள்கை : 

( 1 ) 0 ( 0 ) , 0 ( 0 , ) தரப்பட்டுள்ளன . 
( 2 ) ABCD வட்டங்களை A , B ; C , D யில் வெட்டுகிறது . 

( 3 ) A யில் தொடுகோடு , C , D யில் தொடுகோடுகளை T. 
1 , இலும் , B யில் தொடுகோடு , C , D யில் தொடுகோடுகளை 
T ) , T. இலும் வெட்டுகின்றன . 
நிரூபிக்க : 
T. , T ,, , 0 

I , T , O ( 01) , 0 ( 0 , ) உடன் ஓரச்சு வட்டம் 
ஒன்றின் மேல் உள்ளன என . 
நிரூபணம் : 

O , A., O , B , 0 , C , 02 D யைச் சேர் 
20. AB 

2 0 , BA aL என்போம் . 


- 
- 


--- 
- 


248 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


202 CD = 2 0 , DC . 

B என்போம் . 
AT , AD யில் 

sin / T , DA 
TD sin / T2AD 


T , A 


-- 


cos B . 


COS 


8 


T. B 
T C 


- 


AT3 BC யில் , 
sin / T , CB 
sin / T , BC 
cos B 


8 


8 . 


. 


COS a . 


இது போலவே , 

, 
AT , AC , A T , BD 

T , A T B 
எடுத்து 
TG TAD 

cos B 


- 


COS O 


T , A 


. 


- 


என நிரூபிக்கலாம் . 
TA 

T B 

T B cosa B 
TC T.D TC T D 

cos" a 
ஃ . இரண்டு வட்டங்களுக்கும் , T. , T ,, T. , T. இவற்றின் 
வர்க்கங்களின் விகிதங்கள் சமம் . 
ஃ . அவை வட்டங்கள் ( 0 , ) , 

( 0 ) , ( 0 , ) உடன் ஒரு ஓரச்சு 
வட்டத்தின் மேல் இருக்கின்றன . 


3 . ஒரு வட்ட நாற்கரத்தில் மூன்றாவது மூலை விட்டத்தை 
விட்டமாகக் கொண்டவட்டம் , மற்ற இரண்டு மூலை விட்டங் 
களாகக் கொண்ட வட்டங்களுடைய வடிவொப்பு , வட்டம் 
( Circle of Similitude) என நிரூபிக்கவும் . 


249 


வடிவொப்பு மையங்கள் 


- 


02 


எ 
n 


் 


PATHAM 


C 


TV படம் 39 


கொள்கை : ( 1 ) வட்ட நாற்கரம் ABCD யின் மூலைவிட்டங்கள் 
-AC , BD , EF . 


Z FBD 


நிரூபிக்க : EF ஐ விட்டமாகக் கொண்ட வட்டம் , AC , BD 
இவற்றை விட்டங்களாகக் கொண்ட வட்டங்களின் 

வடி 
வொப்பு வட்டம் என . 
நிரூபணம் : BD , AC யின் நடுப்புள்ளிகள் 0 ,, 0 , என் போம் . 

FS , Z BFC யின் இருசம வெட்டி ஆகட்டும் . 
A FBD , A FCA இவற்றில் 
/ F பொது . 

= / FCA . ( ஒரே வட்டப் பகுதியில் ) 
ஃ / FBD ||| A FCA . 

FB 
BD CI 
FB FC 
YBD ACA 

FB FC 
( அ - து ) 

BO . 
மேலும் Z FBO , Z FCO ,. 

A FBO1 || A FCO ,. 


FC 


- 


CO , 


- 


FO ,, 


FO ,. 


CO , 


- ( 1 ) 


* Z BFO , Z CFO ,. & 

BO ., 
ஃ FS , 20 , FO , ஐ இருசமக் கூறிடுகிறது . 


250 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


FO2 


B01 - 


ஆனால் 


FO , 


r | BO , 


-- 


S0 , 


( 2 ) 


- 


SO , 


அது 0 , 0 , வை S இல் வெட்டினால் , 
F01 01S 

SO2 
FOL 

( ( 1 ) இலிருந்து ) 
CO , 
01S 

11 
. 

( ry , r2 BD , CA விட்டங் 
1 CO , 12 

களாகவுள்ள வட்டங்களின் ஆரங்கள் . ) 
ஃ S ஒரு வடிவொப்பு மையம் . 

அதுபோல , E யின் இருசமவெட்டி 0 , 0 , வை S இல் 
வெட்டினால் , 
E0 ,, O , S 

11 என நிரூபிக்கவும் . 
E02 
ஃ S , S உடன் பொருந்தும் . 

ஃ E , F இன் இருசமவெட்டிகள் 01 0 , ஐ ஒரு வடிவொப்பு : 
மையத்தில் வெட்டுகின்றன . 

( 3 ) 
வட்ட நாற்கரம் ABCD யில் , 

E , F இன் இருசம வெட்டிகள் , S இல் சந்தித்தால் 
ZE SF = 90 ° . 
ஃ EF ஐ விட்டமாகவுடைய வட்டம் S வழிச் செல் 
கிறது . அது போலவே மற்றொரு வடிவொப்பு மையம் 
S வழியும் செல்லும் என நிரூபிக்கலாம் . 
EF விட்டமாகவுடைய 

வட்டம் வடிவொப்பு 
மையங்கள் வழிச் செல்கிறது . அது வட்டங்கள் ( 0 , ) , 
( 02 ) உடன் ஓரச்சு வட்டமும் கூட . ( தேற்றம் 42 ), 
அது வடிவொப்பு வட்டங்கள் ஆகும் . 
* AFAC யில் , ZF + Z B + ZC = 180 ° 
A EBA 1960 ; ZE ZB + ZA 180 " 
ஃ 2 ZB + ZF + ZE + ZC + ZA = 360 ° 
ஆனால் ZC + ZA = 180 ° 

( வட்ட நாற்கரம் ) 
. 2ZB + ZF + ZE = 180 ° 
ஃ ZB + } ZF + 3 ZE = 90 ° . 
FS , BC யை P யில் சந்திக்கிறது என்போம் . 
LE SE ZS PE + } E . ( APSC யின் வெளிக்கோணம் ) 
= Z B + } F + } E. ( A FBP யின் 

( FBP யின் வெளிக் 

கோணம் / SPE ) 
ZE SF 900 


.. 


- 


வடிவொப்பு மையங்கள் 


251 


4. 0 , 02 மையங்களாகவும் , r . , 1 , ஆரங்களாகவும் உள்ள 
இரண்டு வட்டங்களுக்கு வெளி வடிவொப்பு மையம் . வட்ட 
மையங்களின் தூரம் d . S இலிருந்து ஒரு ஜதை வேற்றுப் புள்ளி 
களின் ( Non - Corresponding Points ) தூரங்களின் பெருக்கற் 

d-- (r - ra ) " 
பலன் 

11 12 என நிரூபிக்கவும் . 
( r - r2 ) 


T 


P 


T 


0 . 


02 


IV படம் 40 


கொள்கை : 

( 1 ) 0 ( 0 ) , 0 ( 0 , ) இன் வெளி வடிவொப்பு மையம் S. 
( 2 ) வட்டங்களின் ஆரங்கள் 11 , 12 
( 3 ) 010 , 

d . 
( 4 ) SP , Q , வட்டங்களை வேற்றுப் புள்ளிகள் P , , Qu 

இல் வெட்டுகிறது . 
நிரூபிக்க : 

d - ( ri - 7 ,) . 
SP ,, SQ . 

1 , 1 , என 
( r , - rs ) " 


நிரூபணம் : 

ST, T, பொதுத் தோடு கோடு வரைக . 
ST , = ty , ST , = t , என்போம் . 
0 , L 1 0 , T. இருக்கும்படி. வரைக . 
ST 

1 , 
SP ,. SQ ., ST , ST , 

( தேற்றம் 31 ) 
t 
ST1 ST . 

t 


SI , 


t , 


- 


Y 


-- 


252 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் , 


SP , SQ ,. 


11. t2 


- 


T , 


* 


- 


- (1 ) 


A SO , T ,, 110 , 0 , 1 இல் , 
0,11 || 0 , T.. 
0 , L || 0 , T .. 
O , LL O , T. 
ST , 10 , T .. 
0 , L || ST , 
A SO , T , || A0 , 0 , L. 

ST , O2L 

0 , T , 0 , L 
t , 

T. T , 
r1 - 12 


. 


17 . 


t , 


T , T , 


- 


T. T , 


0 , L , 
0 , 0 , - 0 , I 
d ? ( rs - 12) 
r , 

d 


2 


- 


2 


. 


- 


7 ) 


ஃ . SP , SQ , 


- 


( ( 1 ) இலிருந்து ) 


2 


Yi , tz 
T 
11 

T 

( r ; -r , ) 
d -- ( r , -1,) 

( ri - r,) 


{ d " _ ( 11-1 , ) * } 


. 


12 


2 


- 
- 


11 72 . 


1 


பயிற்சி -19 ( a ) 
1. இரண்டு வட் டங்களின் ஆரங்கள் ry , 12 . P ஏதாவது 
ஒரு புள்ளி . P யிலிருந்து வட்டங்களுக்கு வரையப்பட்ட தொடு 
கோடுகளின் நீளங்கள் , : t2 . 
t1 

என்றால் P யின் நியமப் பாதை என்ன ? 

72 
2 . இரண்டு வட்டங்களின் ஆரங்கள் ry , r2 . P ஏதாவது 
ஒரு புள்ளி . P யிலிருந்து வட்டங்களுக்கு வரையப்பட்ட தொடு ) 
கோடுகளின் நீளங்கள் ti , t2 . 
t.2 

k ஒரு மாறிலி என்றால் P யின் நியமப் பாதை 


4 


t . 

2 . 


என்ன ? 


11 


வடிவொப்பு மையங்கள் 


253 


3 . ஒரு முழு நாற்கரத்தில் AC , BD , EF மூலை விட்டங்கள் . 
AC , BD இவற்றை விட்டங்களாகவுடைய வட்டங்கள் 

யில் 
வெட்டினால் , EF ஐ விட்டமாகவுடைய வட்டமும் P வழிச் 
செல்லும் என நிரூபிக்கவும் . 

4 . இரண்டு வெட்டும் வட்டங்களின் வடிவொப்பு வட்டம் 
வரைக 

5 . இரண்டு வெட்டும் வட்டங்களின் பொது நாணில் ஒரு 
புள்ளியிலிருந்து , வட்டங்களுக்குத் தொடு கோடுகளின் நீளம் ,. 
அவற்றின் வடிவொப்பு வட்டத்திற்கு வரைந்த தொடுகோட் 
டின் நீளத்திற்குச் சமம் என நிரூபிக்க . 

6 . வட்ட மையங்கள் வழிச் செல்லும் எந்த வட்டமும் 
வடிவொப்பு வட்டத்தைக் குத்தாக வெட்டுகிறது . 
கொடுக்கப்பட்ட வட்டங்களைக் குத்தாக வெட்டுகிறதா ? கார 
ணம் கூறுக . 


என 


பயிற்சி -19 ( b ) 
1. மூன்று ஓரச்சு வட்டங்களின் மையங்கள் A , B , C. 
அவற்றின் ஆரங்கள் a , b , c ஆனால் , 

a3 . BC + 2. CA + 2. AB + AB . BC . CA - 0 . 
நிரூபிக்கவும் . 

2. ஒரு வட்டத்தில் AB ஒரு இயங்கும் நாண் . ZAPB = 90 ° 
இருக்கும் படி ஒரு புள்ளி P நகருகிறது . AB யின் நடுப்புள்ளி C. 
C யின் நியமப்பாதை என்ன ? 

( உதவிக் குறிப்பு : கொடுக்கப்பட்ட வட்டத்துடன் 
P யை எல்லைப் புள்ளியாகவுடைய ஒரு ஓரச்சு வட்டமாகும் 
என நிரூபிக்கவும் . அந்த வட்டத்தின் மையத்தைக் கண்டு 
பிடிக்கவும் ) 

3. இரு வட்டங்களுக்கு AB ஒரு பொதுத் தொடுகோடு . 
CD , AB க்கு இணை கோடு .. 

அது முதல் வட்டத்தை C யிலும் , 
இரண்டாவது வட்டத்தை D யிலும் வெட்டு கிறது . CA, BD 

யில் வெட்டுகின்றன : யின் நியமப்பாதை இரு வட்டங் 
களுடன் ஒரு ஓரச்சு வட்டமாகும் என நிரூபிக்கவும் . 

4 . ரண்டு நிலையான புள்ளிகளான A , B யிலிருந்து P 
என்னும் புள்ளியின் தூரங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் 
இருந்தால் P யின் நியமப்பாதை இரண்டு புள்ளிகளையும் தன் 
மாற்றுப் புள்ளிகளாகக் கொண்ட ஒரு வட்டம் . அது அந்த 
ரண்டு புள்ளிகள் வழிச் செல்லும் எல்லா வட்டங்களையும் 
குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 


: 2541 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


5. / ABC யில் , PA : PB : PC குறிப்பிட்ட விகிதத்திலுள்ள 
படி இரண்டு புள்ளிகள் உண்டு எனவும் அவை சுற்று வட்டத் 
துக்குத் தன் மாற்றுப் புள்ளிகள் எனவும் நிரூபிக்கவும் . 


6 . 


ஒரு முழு நாற்கரத்தின் 2 ஜதை எதிர் உச்சிப் புள்ளி 
கள் ஒரு வட்டத்தின் துணையியப்புள்ளிகள் என்றால் , மூன்றாவது 
ஜதை எதிர் உச்சிப் புள்ளிகளும் அந்த வட்டத்துக்குத் துணை 
-யியப் புள்ளிகள் என்று நிரூபிக்கவும் . 

7 . இரு வட்டங்களின் வடிவொப்பு வட்டத்தின்மேல் ஒரு 
புள்ளியிலிருந்து வட்டங்களுக்கு எதிர் பக்கத்தில் சரிந்திருக் 
கும்படி PT ,, PT , என்னும் தொடுகோடுகள் வரையப்பட்டிருக் 
கின்றன . T , T , இவற்றின் வர்க்கங்கள் 0 ( 0 , ) , 0 ( 0 , ) க்குச் 
சமம் என நிரூபிக்கவும் . 

( உதவிக் குறிப்பு : T , 0 , – r , T , T , -2T1 T , 
1 , Sin 3 & ri Sin x = r , Sin B ) . 

8 . / ABC யில் A யின் இருசம வெட்டி BC யை X இல் 
சந்திக்கிறது . உள் வட்டம் A க்கு எதிரே உள்ள வெளி 
வட்டம் , AX ஐ விட்டமாகவுடைய வட்டம் இவை ஓரச்சு வட் 
டங்கள் என நிரூபிக்கவும் . 


- 


9 . ஒரு முழு நாற்கரத்தின் மூலை விட்ட முக்கோணத்தின் 
சுற்று வட்ட மையம் , மூலை விட்டங்களை விட்டமாகவுடைய 
வட்டங்களின் சமத்தொடு கோட்டச்சில் உள்ளது என நிரூபிக் 
கவும் . 


10. A , B , C , D ஒரு முழு நாற்கோணப் புள்ளிகள் . EFG 
அதன் மூலைப் புள்ளி முக்கோணம் . EF , FG , GE எதிர்ப் பக்கங் 
கள் AB , CD ; AD , BC ; AC , BD யை P ,, Q1 ; P ,, Q ,; P , Q . இல் 
வெட்டுகின்றன . P , 01 , P , Q ,, Ps Q. இவற்றின் மையப் புள்ளி 
கள் ஒரு நேர்கோடமைவன என நிரூபிக்கவும் . 


11 : இரண்டு வட்டங்கள் , அவற்றின் வடிவொப்பு வட்டம் 
வை உள்ள ஓரச்சு வட்டத் தொகுதியின் எல்லைப் புள்ளிகள் 
கண்டுபிடிக்க ஒரு வரைமுறை எழுதுக . 


பயிற்சிகள் செய்ய சில உதவிக் குறிப்புகள் 

ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள வட்டங்களைக் குத்தாக 
வெட்டும் வட்டங்கள் , 


1 . 


அவை எல்லைப் புள்ளிகள் வழிச் செல்லும் . 


வடிவொப்பு மையங்கள் 


255 


2. அவற்றின் மையங்கள் பொது அச்சில் இருக்கும் . 
ஆரங்கள் மையத்திலிருந்து ஒரு வட்டத்துக்கு வரைந்த தொடு 
கோட்டின் நீளம் . 

3. அவற்றின் மையங்கள் பொது அச்சில் இருக்கும் . 
ஆரம் = PL , அல்லது PL , ஆகும் . 
4. இரண்டு 

ரண்டு வட்டங்களின் பொதுத் தொடு கோட்டை 
விட்டமாகக் கொண்ட வட்டம் எல்லா ஓரச்சு வட்டங்களையும் 
குத்தாக வெட்டும் . 

5. இரண்டு வட்டங்களைக் குத்தாக வெட்டினால் எல்லா 
வட்டங்களையும் குத்தாக வெட்டும் . 

ஏதாவது இரண்டு வட்டங்களைக் குத்தாக வெட்டு 
கிறதா என்று பாருங்கள் . 


1 


2 


2 . 

எல்லைப் புள்ளிகள் எங்கே ? 
1 .. 

அவை வட்ட மையங்கள் நேர் கோட்டில் இருக்கும் . 
2 . மையங்கள் நேர் கோட்டில் எல்லா வட்டங்களுக்கும் 
தன் மாற்றுப் புள்ளிகள் . 

3. ஓரச்சு வட்டங்களுக்குக் குத்து ஓரச்சு வட்டங்கள் 
வெட்டும் இரண்டு புள்ளிகள் எல்லைப் புள்ளிகள் . 

இரண்டு வட்டங்களின் மையங்கள் அவற்றின் வடி . 
வொப்பு வட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஓரச்சு 

வட்டத் 
தொகுதிக்கு எல்லைப் புள்ளிகள் . 


. 


என நிரூபிப்பது " 


மூன்று வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் 
எப்படி ? 


1. ( 1 ) வட்டங்களின் மையங்கள் 

ஒரு கோட்டில் 
உள்ளன . 
( 2 ) ஒரு வட்டம் மூன்று வட்டங்களையும் குத்தாக . 

வெட்டும் . 


2. 3 வட்டங்களுக்கும் ஒரு ஜதைப் புள்ளிகள் எல்லைப் 
புள்ளிகள் உண்டா என்று பார்க்கவும் . 

3. 3 வட்டங்களுக்கும் பொது அச்சு உண்டு . ( radical 
axis )) 


ர 


ண்டு புள்ளிகளின் வர்க்கங்கள் 3 வட்டங்களுக்கும் 
சமம் . (புள்ளிகளைச் சேர்க்கும் கோடு சமத் தொடு கோட் 
டச்சு ) . 


256 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


5. ( 1 ) ஒரு புள்ளியின் வர்க்கங்கள் மூன்று வட்டங்களுக் 
கும் சமம் 
( 2 ) வட்ட மையங்கள் 

ஒரு நேர் 

கோடமைவன . 
சமத் தொடுகோட்டச்சு அப்புள்ளியிலிருந்து 
வட்ட மையங்கள் நேர் கோட்டுக்குக் குத்துக் 


கோடு 


6 . வட்டங்கள் இரண்டு புள்ளிகளில் வெட்டினால் ஓரச்சு 
வட்டங்கள் . 


7. ( 1 ) அவை ஒரு புள்ளியில் வெட்டினால் 
( 2 ) அவற்றின் மையங்கள் 

ஒரு 

நேர்க்கோட்டில் 
அமைந்தால் வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் . 
8 . 

ஒரு ஜதைப் புள்ளிகள் மூன்று வட்டங்களுக்கும் தன் 
மாற்றுப் புள்ளிகளானால் அவை ஓரச்சு வட்டங்கள் . 

9 . இரண்டு புள்ளிகளிலிருந்து தொடுகோடுகள் சமமா ? 
என்று பார்க்கவும் . 

10 . ஒரு புள்ளியிலிருந்து தொடுகோடுகள் சமமா ? வட்ட 
மையங்கள் நேர்கோட்டில் உள்ளனவா ? என்று பார்க்கவும் . 


11. மூன்று வட்டங்களையும் குத்தாக வெட்டும் இரண்டு 
வட்டங்கள் உண்டா என்று பார்க்கவும் . 
12 . ஒரு வட்டத்தின் மேல் P ஒரு புள்ளியானால் , 

PT 
PT , 

ஒரு மாறிலியா ? 
13. ஒரு வட்டம் மற்ற இரண்டு வட்டங்களுக்கும் வடி 
வொப்பு வட்டமா ? 

14 . அவை ஒரு முழு நாற்கரத்தின் மூலை விட்டங்களை விட் 
டங்களாகக் கொண்டு வரையப்பட்டனவா ? 

15 . அவை மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க 
அவற்றின் வடிவொப்பு வட்டங்களா ? 
16 . 

ஒரு ஜதை புள்ளிகள் மூன்று வட்டங்களுக்கும் துணை 
யியப் புள்ளிகளா ( conjugate points ) ? 


இரண்டு அல்லது மேற்பட்ட வட்டங்களுக்கு சமத் தொடு 
கோட்டச்சு ( radical axis ) கண்டுபிடிப்பது எப்படி ? 

1. இரண்டு புள்ளிகளின் வர்க்கங்கள் சமமானால் , அவற் 
றைச் சேர்க்கும் நேர் கோடு . 


வடிவொப்பு மையங்கள் 


257 


2. ஒரு புள்ளியின் வர்க்கங்கள் சமமானால் , அதிலிருந்து 
வட்ட மையங்களை இணைக்கும் நேர் கோட்டுக்கு வரையும் 
குத்துக்கோடு 

3. இரண்டு புள்ளிகளிலிருந்து தொடுகோடுகள் 
மானால் அப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு . 

4. ஒரு புள்ளியிலிருந்து தொடுகோடுகள் சமமானால் அதி 
லிருந்து வட்ட மையங்களுக்குக் குத்துக்கோடு . 
5. பொதுத் தொடுகோடுகளின் மையப் 

புள்ளிகளை 
இணைக்கும் நேர் கோடு . 

6 . எல்லைப் புள்ளிகளின் நடுக் குத்துக்கோடு . 

7 . எல்லைப் புள்ளியிலிருந்து வட்டங்களுக்கு வரையும் 
தொடுகோடுகளின் நடுப்புள்ளிகளை இணைக்கும் நேர்கோடு . 

8 . வட்டங்களுக்கு இரண்டு புள்ளிகள் துணையியப் புள்ளி 
களானால் அவற்றை இணைக்கும் கோட்டின் மையப் புள்ளியி 
லிருந்து 0.0 , க்குக் குத்துக்கோடு . 

9 . வட்டங்களைக் குத்தாக வெட்டும் இரண்டு வட்டங் 
களின் மையங்களைச் சேர்க்கும் கோடு . 

10 . வட்டங்களைக் குத்தாக வெட்டும் ஒரு வட்டத்தின் 
மையத்திலிருந்து மையங்கள் நேர்கோட்டுக்குக் குத்துக் 
கோடு . 
11 . வெட்டும் வட்டங்களின் பொது நாண் 


. 


பல்வகைக் கணக்குகள் 

பயிற்சி 20 
1. இரண்டு வட்டங்கள் L. , L , எல்லைப் புள்ளிகளாக 
உடைய ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தவை . 
நேர் கோடு ஒரு வட்டத்தை P யில் தொடுகிறது . இரண்டா 
வது வட்டத்தை Q , R இல் வெட்டுகிறது . ZQ L P யும் , 
ZQLR உம் சமம் அல்லது மிகை நிரப்பிகள் என்று நிரூபிக்கவும் . 

2 . இரு வட்டங்களின் சமத் தொடுகோட்டச்சில் ஒரு 
புள்ளியிலிருந்து PT , PT என்னும் தொடுகோடுகள் வரையப் 
பட்டிருக்கின்றன . TT , வட்டங்களின் 

வடிவொப்பு 
மையத்தின் வழிச் செல்லும் என நிரூபிக்க . 

3. இரு வட்டங்களின் வடிவொப்பு வட்டம் , அந்த வட் 
டங்களின் மையங்களை எல்லைப் புள்ளிகளாகக் கொண்ட 
ஓரச்சு வட்டத் தொகுதியைச் சேர்ந்தது என நிரூபிக்கவும் . 


9 


258 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


இவற்றின் பொது அச்சு கண்டுபிடிக்கவும் . இரண்டு வட் 
டங்களும் , வடிவொப்பு வட்டம் இவை உள்ள ஓரச்சு வட்டத் 
தொகுதியின் பொது அச்சு கண்டுபிடிக்கவும் . இவை இரண்டும் 
ஒன்றா ? இல்லையேல் விளக்கம் கூறுக . 

4 . A ABC யில் 1 உள் வட்ட மையம் . 11 , A க்கு எதிரே 
யுள்ள வெளி வட்ட மையம் . உள் வட்டமும் எதிர் வட்டமும் 
BC யை , முறையே X , X , இல் தொடுகின்றன . AX , வெளி 
வட்டத்தை P , Q வில் வெட்டுகிறது . . X , Q வெளி வட்டத்தின் 
விட்டம் என்று நிரூபிக்கவும் . 
6 . 

A ABC யில் உள் வட்டம் பக்கங்கள் BC , CA , AB யை 
X , Y , 7 இல் தொடுகிறது . 17 , 7X , XY முறையே BC , CA , 
AB யை X ,, 11 , 71 இல் வெட்டுகின்றன . XX , YY 1, 771 
இவற்றின் மையப் புள்ளிகள் சுற்று வட்டம் . , உள் வட்டம் 
இவற்றின் சமத் தொடு கோட்டச்சில் உள்ளன என்று நிரூபிக் 
கவும் . 


7. இரண்டு வட்டங்களின் விட்டங்கள் AB , CD யின் முனை 
களைச் சேர்க்கும் AC , . -BD இ 2ணைகோடுகள் . AD முதல் 
வட்டத்தை E யிலும் இரண்டாவது வட்டத்தை F இலும் ,, 
BC , முதல் வட்டத்தை G யிலும் இரண்டாவது வட்டத்தை 
H இலும் வெட்டுகின்றன . AGFC , BEHD , BGFD , AEHC இவை 
வட்ட நாற்கரங்கள் என நிரூபிக்கவும் . 


8. ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள வட்டங்களுக்கு ஒரு 
எல்லைப் புள்ளியிலிருந்து வரையப்படும் தொடுகோடுகளை 
அவற்றின் பொது அச்சு இரு சமக் கூறிடுகிறது என நிரூபிக் 
கவும் . 


9 . A ABC யின் குத்துச் சந்தி , AD , BE , CF இவை வழிச் 
செல்லும் எல்லா வட்டங்களுக்கும் அச்சுச் சந்தியும் ஆகும் 
எனக் காட்டுக . 


10. ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள வட்டங்களுக்கு ஒரு 
புள்ளியின் போலார்களை அப்புள்ளியையும் வட்ட மையத்தை 
யும் சேர்க்கும் கோடுகள் வெட்டும் புள்ளிகளின் நியமப்பாதை 
என்ன ? 


தனி 


11. வேறொரு 

வட்டத்துக்கும் ஓரச்சு வட்டத் 
தொகுதியிலுள்ள வட்டங்களுக்கும் தனித்தனியே சமத்தொடு 
கோட்டச்சுகள் வரைந்தால் அவை ஓரச்சு வட்டத் தொகுதி 
யின் பொது அச்சில் ஒரு புள்ளியில் சந்திக்கும் எனக் காட்டுக . 


சம 


போலார்கள் சமத் 
வடிவொப்பு மையங்கள் 

259 
12. / ABC யில் , கோணங்கள் A , B , C யின் 
வெட்டிகள் BC , CA , AB யை A1 , A , ; B ,, B ,; C ,, C , இல் 
வெட்டுகின்றன . AA2 , B , B ,, C , C , விட்டங்களாகவுடைய வட் 
டங்கள் ஓரச்சு வட்டங்கள் 

நிரூபிக்கவும். ( உதவிக் 
குறிப்பு தேற்றம் 43 போல ) 

13 , இரு வட்டங்களின் சமத் தொடுகோட்டச்சில் ஒரு 
திக்கின்றன என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


என - 


14. A , B இரு வட்டங்கள் . . அவற்றின் ஒரு எல்லைப்புள்ளி 
A , B யில் P, Q என்னும் புள்ளிகள் Z PLQ ஒரு செங்கோண 
மாக இருக்கும்படி நகருகின்றன . 1 இலிருந்து AB க்கு வரையப் 
பட்ட குத்துக்கோட்டின் அடி (foot of the perpendicular ) .N இன் 
நியமப் பாதை A , B யுடன் ஒரச்சு ட்டம் என நிரூபிக்கவும் . 


15 . ஒரு முக்கோணத்தின் பக்கங்கள் BC , CA , AB யில் 
A. , A ,; B1 , B ,; C4 , C , என்னும் புள்ளிகள் இருக்கின்றன . AA ,, 
BB ,, CC , ஒரு புள்ளி வழிக் கோடுகள் . B1C , A ,, C , A , B ,, 
A , B , C , நேர்கோடுகள் . 


( 1 ) A , A ,, B , B ,, C , C , இன் நடுப் புள்ளிகள் ஒரு கோடமை 
வன என்றும் 

( 2 ) அவற்றை விட்டங்களாகக் கொண்ட வட்டங்கள் 
ஓரச்சு வட்டங்கள் எனவும் நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


16 மூன்று வட்டங்களை இரண்டிரண்டாக எடுக்க அவற் 
றின் சமத் தொடு கோட்டச்சுகள் , 

( 1 ) தனித்தனியான இணைகோடுகள் அல்லது 
( 2 ) ஒரு புள்ளியைப் பொதுவாக உடையன அல்லது 

( 3 ) எல்லாப் புள்ளிகளையும் பொதுவாக உடையன 
என்று நிரூபிக்கவும் . 


கொடுக்கப்பட்ட 2 ஜதை புள்ளிகளில் ஒவ்வொரு ஜதை 
யுடனும் ஒரே வட்டப் பரிதியிலுள்ள இரண்டு புள்ளிகளை ஒரே 
வட்டத்தின் மேல் கண்டுபிடிக்கவும் . எப்பொழுது ஒன்றுக்கு 
மேற்பட்ட ஜதைப் 

புள்ளிகள் 

கிடைக்கும் என்பதையும் , 
எத்தனை ஜோடி புள்ளிகள் கிடைக்கலாம் என்பதையும் நிரூபிக் 
கவும் . 

( செ . ப . ) 


260 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


17 . ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளி P யிலிருந்து , ஒரு ஓரச்சு 
வட்டத் தொகுதியிலுள்ள எந்த வட்டத்துக்கும் P யின் போலா 
ருக்கு வரையப்பட்ட குத்தடி ( foot of perpendicular ) யின் 
நியமப்பாதை குத்து வட்டத் தொகுதியில் P வழிச் செல்லும் 
வட்டம் என நிரூபிக்கவும் . 

( Show that the locus of the foot of perpendicular from a 
given point P to its polar with respect to any circle of a coaxal 
system is a circle of the orthogonal system passing through P , 

( செ . ப . ) 


18. OP , OP ஒரு வட்டத்துக்கு 0 விலிருந்து தொடு 
கோடுகள் . OP , OP ஐ இரு சமக் கூறிடும் கோடு RR இல் T 

யின் போலார் RR ஐ Q வில் வெட்டுகிறது . 
ZTOQ = 90 ° என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


ஒரு புள்ளி . 


19 . A ABC யில் A யின் உள்ளிரு சம வெட்டி BC யை 
D யில் வெட்டுகிறது . AD யை விட்டமாகவுடைய வட்டம் 
உள் வட்டம் , A க்கு எதிரேயுள்ள வெளி வட்டம் இவற்றுடன் 
ஓரச்சுடையது என நிரூபிக்கவும் . 


20 . ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதிக்கு 0 , 0 எல்லைப் புள்ளி 
கள் . A ஏதாவது ஒரு புள்ளி . ஏதாவது ஒரு வட்டத்துக்கு 
A யின் தொடு நாண் O A00 இன் A வழியே செல்லும் விட்டத் 
தின் எதிர் முனை வழியே செல்லும் என நிரூபிக்கவும் . ( செ . ப ) 


21 . இரண்டு வட்டங்களின் பொதுத் 

பொதுத் தொடுகோட்டை 
அவற்றுடன் ஓரச்சுள்ள எந்த வட்டமும் இசையாக வெட்டு 
கிறது என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


22. A , B , C ஓரச்சு வட்டங்கள் ; L ஏதாவது மற்றொரு 
வட்டம் . A , L ; B , L ; C , L இவற்றின் சமத் தொடுகோட்டச்சு 
கள் ஒரு புள்ளி வழிக் கோடுகள் என நிரூபிக்கவும் . 


V. தன்மாற்றம் 


( Inversion ) 


வரையறை 


தன் 


தன்மாற்றுப்புள்ளிகள் 

0 மையமாகவும் 1 ஆரமாகவும் கொண்ட ஒரு வட்டத்தில் 
0 வழிச் செல்லும் ஒரு நேர் கோட்டில் 0P . OP = r2 இருக்கும் 
படி P , P என்னும் புள்ளிகள் அமைந்தால் 

அவை 
மாற்றுப் புள்ளிகள் எனப்படும் , என் பதை முன்பே படித் 
தோம் . 
P , P இன் தன் மாற்றுப்புள்ளி ஆனால் 

P , P இன் தன் மாற்றுப் புள்ளி ஆகும் . 
வட்டம் ( 0 ) , தன் மாற்று வட்டம் எனப்படும் . 
ஆரம் , தன்மாற்றி வட்ட ஆரம் எனப்படும் . 

மையம் 0 , தன் மாற்றி வட்ட மையம் அல்லது தன் 
மாற்றி மையம் எனப்படும் . 


P 


IC 


v படம் ( 1 ) 


P ஒரு 


ஒரு உருவப் படத்தின் மேல் நகர்ந்தால் 
P இன்னொரு உருவப்படம் உண்டாக்கும் . 
P நகரும் உருவப்படத்தை C என்றால் , 


262 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


P நகரும் உருவப்படம் C என்போம் . 
C , யின் C யின் தன் மாற்று வரை என்போம் . 
C , C யின் தன் மாற்று வரை ஆனால் , 
C , C இன் தன் மாற்று வரை ஆகும் . 


2. தன் மாற்று வரைகள் 

1. 0P • OP = r ஆகையால் , 0P , OP யின் எதிர் விகித 
சமத்தில் மாறுகிறது . 0P , 0 வை நெருங்கினால் , 0 P , 0 விலிருந்து 
அதிக தூரத்தில் செல்லும் . 


2. என்றாலும் C யில் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு 

ற்றுப் புள்ளி C இல் உண்டு . C , C இல் உள்ள புள்ளி 
களுக்கு ஒன்றுக்கொன்று ஒப்புமை உண்டு . ( One to one corres 
pondence ) C இல் உள்ள ஒவ்வொரு புள்ளிக்கும் C யில் ஒரு 
தன் மாற்றுப் புள்ளி உண்டு . 


8 . மேலும் வட்டத்தின் மேலுள்ள ஒரு புள்ளியின் தன் 
மாற்றுப் புள்ளி அதுவே . வட்டத்தின் உள்ளிருக்கும் புள்ளி 
களுக்குத் தன் மாற்றுப்புள்ளிகள் வெளியே இருக்கும் . 

: 0P . OP ஈ ? 

OP < 1 ஆனால் 

OP > r ஆகும் . 
வட்டத்தின் வெளியே இருக்கும் புள்ளிகளின் தன் மாற்றுப் 
புள்ளிகள் வட்டத்தின் உள்ளே இருக்கும் . 


4. தன் மாற்றி மையத்தின் தன்மாற்றுப் புள்ளி எட்டாப் 
புள்ளியாகும் . ( Point at infinity ) 
OP.OP ! = 1 

0 , என்றால் , 0P = 00 ஆகும் . 


OP = 


தன்மாற்று வரைப் பண்புகள் : ( Properties of inverse curves ) 


r2 


1. OPI 


- 


OP 


Ras 


O P கொடுத்திருக்க , OP , r " இன் நேர் விகிதத்தில் 
மாறுகிறது . 1 அதிகமானால் OP அதிகமாகும் . 

அதிகமாகும் . குறைந்தால் 
OP சிறியதாகும் . ஆனால் உருவப்படம் அல்லது வரையின் 
பண்புகள் மாறாது . அளவு மட்டும் தான் மாறும் . அதாவது 
தன் மாற்றி வட்ட ஆரம் மாறினால் , தன் மாற்று வரையின் 
அளவு மாறுமேயல்லாது அதன் வடிவமோ மற்ற பண்புகளோ 


தன்மாற்றம் 


263 


மாறாது . இந்த அத்தியாயத்தில் நாம் வரைகளின் பண்புகளைப் 
பற்றிப் மட்டும் பார்ப்போம் ஆதலால் தன் மாற்றி வட்டத்தின் 
ஆரத்தைப் பற்றி சொல்லாமல் , தன் மாற்றி வட்ட மையத்தை 
மட்டுமே குறிப்பிட்டுச் சொல்வோம் . தன் மாற்றி வட்டம் ( 0 ) 
வைப் பொருத்து . C , C தன் மாற்று வரைகள் என்பதற்குப் 
பதிலாக தன் மாற்றி வட்டமையம் 0 வுக்கு C , C தன் மாற்று 
வரைகள் என்போம் . அல்லது சுருக்கமாக 0 வுக்கு , C, C தன் 
மாற்று வரைகள் ; 0 வுக்கு C யின் தன் மாற்று வரை C * 
என்போம் 


சில வரைகளை அல்லது உருவங்களைத் தன் மாற்றம் செய் 
தால் வேறு சில வரைகள் அல்லது உருவங்கள் கிடைக்கும் . 
புதிதாகக் கிடைத்த படத்தில் சில பண்புகள் எளிதில் புலனா 
கும் . அவற்றை எளிதில் நிரூபிக்கவும் முடியும் . அதே 
பண்புகளை முதலில் உள்ள படத்தில் நிரூபிப்பது கடினமாக 
இருக்கலாம் . ஆகவே இங்கு இப்படிச் சில முடிவுகளை தன் 
மாற்றம் செய்து கிடைக்கக்கூடிய படத்தில் எளிதில் 
நிரூபித்துக் காட்டும் முறைகளைப் படிப்போம் . 

இப்படி ஒரு படத்தை ஒரு புள்ளியைப் பொருத்து தன் 
மாற்றம் செய்து வேறொரு படத்தை அடையும் முறைக்கு தன் 
மாற்றம் ( Invertion ) ( இன்வெர்ஷன் ) என்று சொல்கிறோம் . 


தன்மாற்று வரைகளின் சில எளிய பண்புகள் 

தன்மாற்றுப் புள்ளிகளையும் , வரைகளையும் ( 1 ) குறியிட்டுக் 
காட்டுவோம் ) 
1 . 

ஒரு புள்ளி இரண்டு கோடுகளின் வெட்டுப் புள்ளி 
யானால் , அதன் தன் மாற்றுப்புள்ளி , இரண்டு கோடுகளின் தன் 
மாற்று வரைகளின் வெட்டுப் புள்ளியாகும் . 

C1 , C2 என்னும் கோடுகள் P யில் வெட்டினால் , C , C 2 , 
P இல் வெட்டும் . 

2. இரண்டு * கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டினால் 
அவற்றின் தன் மாற்று வரைகளும் ஒரு புள்ளியில் வெட்டும் . 

3. இரண்டு * கோடுகள் வெட்டவில்லையென்றால் 
அவற்றின் தன்மாற்று வரைகளும் வெட்டாது . 

4. தன் மாற்றி வட்டத்தின் தன் மாற்று வரை அதுவே . 

5 . தன் மாற்றி மையத்தின் வழிச் செல்லும் கோட்டின் 
தன் மாற்றுவரை அதுவே . 

* நேர் கோடுகள் என்று கொள்ளற்க . 


264 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


( 0P . OP 12. PI P இரண்டும் OP என்ற கோட்டில் 
உள்ளன ) 
6 . 

இரண்டு வளை கோடுகள் ஒரு புள்ளியில் தொட்டால் 
அவற்றின் தன் மாற்று வரைகளும் ஒரு புள்ளியில் தொடும் . 

( இரண்டு வளை கோடுகள் அடுத்தடுத்த புள்ளியில் 
வெட்டுவதாகக் கொண்டால் , அவற்றின் தன் மாற்று வரை 
களும் இரண்டு அடுத்தடுத்த புள்ளிகளில் வெட்டும் . ) 

7. தன்மாற்றி மையம் வழிச் செல்லும் ஒரு நேர்கோடு 
ஒரு வளைவரையைத் ( curve ) தொட்டால் அதே கோடு வளை 
வரையின் தன்மாற்று வரையையும் தொடும் . 

( அந்த நேர் கோட்டின் தன் மாற்று வரை அதுவே .. 
அது வளை கோட்டின் தன் மாற்று வரையைத் தொடுகிறது ) 
OP , C யை P யில் தொட்டால் , 
OP , C ஐ P இல் தொடும் ) . ( படம் 2 பார்க்கவும் ) 


P 


V படம் 2 


8. S என்னும் வட்டத்தை 0 மையமாகவும் அதிலிருந்து 
வரையப்பட்ட தொடுகோடுகள் ஆரமாகவும் கொண்ட ஒரு 
வட்டத்துக்குத் தன்மாற்றம் செய்தால் அதன் தன் மாற்று 
வரை S தான் . 


P 


P 


S 


B 


V படம் 3 


265 


தன்மாற்றம் 


நிரூபணம் : OA , OB தொடுகோடுகள் . 0 மையமாகவும், 
0A ஆரமாகவும் கொண்ட வட்டம் தன் மாற்றி வட்டம் . A. B 
யின் தன் மாற்றுப் புள்ளிகள் அவையே . 

0 வழி , OPP வட்டத்தை P , P இல் வெட்டும்படி வரைந் , 
தால் OP_OP OAP = r . 

P யின் தன்மாற்றுப் புள்ளி P . 

P இன் தன் மாற்றுப்புள்ளி P. 
ஃ. வட்டத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியின் 
மாற்றுப் புள்ளியும் அதே வட்டத்தில் அமைவதைக் காண்க . 


10 . 


தன் 


9 . 0 விலிருந்து பிக்கு வரையப்பட்ட தொடுகோடு 0A , , 
வின் ஆரமாகிறது . 

ஃ . 2 | S. 
* ஒரு வட்டத்தை அதைக் குத்தாக வெட்டும் ஒரு 
வட்டத்துக்குத் தன்மாற்றம் செய்தால் அதன் தன் மாற்று 
வட்டம் அதுவே . 

ஒரு வட்டத்தை அதே வட்டமாகத் தன்மாற்றம் 
செய்ய அதைக் குத்தாக வெட்டும் எந்த வட்டத்தையும் தன் 
மாற்றி வட்டமாகக் கொள்ளலாம் . 


10. ஏதாவது 

இரண்டு வட்டங்களை அதே வட்டங் 
களாகத் தன்மாற்றம் செய்யலாம் . 

( இரண்டு வட்டங்களையும் குத்தாக வெட்டும் ஒரு 
வட்டத்தைத் தன்மாற்றியாகக் கொள்க . ) 


11. ஏதாவது மூன்று வட்டங்களை அதே வட்டங்களாகத் 
தன்மாற்றம் செய்யலாம் . 

( மூன்று வட்டங்களையும் குத்தாக வெட்டும் வட்டம் 
அச்சுச் சந்தியை மையமாகவும் , அதிலிருந்து வட்டங் 
களுக்குத் தொடுகோடுகளை ஆரமாகவும் கொண்டது . 

இதைத் தன்மாற்றி வட்டமாகக் கொள்க . ) 
12. ஓரச்சு வட்டத் தொகுதியை அப்படியே தன்மாற்றம் 
செய்யலாம் . 

( எல்லா வட்டங்களையும் குத்தாக வெட்டும் ஒரு 
வட்டத்தைத் தன் மாற்றிவட்டமாகக் கொள்க . ) 


13 . ஒரு வட்டத்துக்கு அதே மையமுள்ள ஒரு வட்டத்தின் 
தன்மாற்று மற்றொரு பொது மைய வட்டமாகும் . ( concentric 
circle ) 


266 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


9 . OP . OP 3 . 
OP . OP பாஸிடிவ் ஆனால் க்கு உண்மை மதிப்பு உண்டு . 
OP . OP நெகடிவ் ஆனால் r கற்பனை எண் . 

வட்டம் 
கற்பனை வட்டம் . 

அப்பொழுது P , P தன் மாற்றி மையத்துக்கு எதிர் திசை 
களில் இருக்கும் . 

. OP . OP எதிரெண் ( negative ) என்றால் தன் மாற்றி 
"வட்டம் கற்பனை வட்டம் என்றாலும் தன் மாற்றுப் புள்ளிகளும் 
*வரைகளும் கிடைக்கும் . 


P 


C 


0 


V படம் 4 


OP . OP = -- * . , 0Q . 0Q - 
ஃ . P , P ; Q , Q தன் மாற்றுப் புள்ளிகள் . 
C , C தன் மாற்று வரைகள் . 


110 . 


ஒரு வரிசையின் தன் மாற்றம் 


( 1 ) ABCD ஒரு புள்ளி வரிசை . அதிலுள்ள புள்ளிகள் 
A , B , C , D யின் தன் மாற்றுப் புள்ளிகள் அக்கோட்டில் 0 என் 
னும் புள்ளியைப் பொருத்து , A , B , C , D என்றால் , ( ABCD ) 

( A B C D ) . 


- 





B 


AN 


D 
A B C 


O 


V படம் 5 


-- 


தன்மாற்றம் 


267 


- 


நிருபணம் : 

தன் மாற்றி மையம் அதே புள்ளி வரிசையில் இருந் 
தால் A , B , C , D யின் தன் மாற்றுப் புள்ளிகள் A , B , C , D ! 
அதே நேர்கோட்டில் அமையும் . 

A B CD 
( A B C D ) 

AD CB 
OA.OA 2 OD . OB 12 
-2 

--2 
. OA 

OBI 
OA 

OB 
.. A B 

OB - 0A 
1 

1 
OB OA 


- 
- 


. 


- 


- 
- 


- 


கடக 


= 


(( 


) 


2 
OA • OB 


. 


( 0A - OB ) 


*. 


. 


- 


r ? . BA 

OA.OB 
அதுபோலவே 

12. CB 
B C 

OB - OC 

DC 
C D 

OC . OD 

? AD 
D A 

OD.OA 
r : B.A 
B.A . 

rs . DC 
A B . C D OA . OB OD . OC 
A D . CB q ? DA BC 

UlOD OB . OC 
BA DC 
DA . BC 
AB . CD 
AD . CB 
( ABCD ) 


- 


ga 


. 


. 


- 


- 


( 2 ) ABCD) 1 என்றால் , ( A B C D ) = 1 . 

( 3 ) தன்மாற்றி மையம் 0.0 , AB , C ஹார்மோனிக் புள்ளி 
வரிசை என்றால் 

( OABC ) 1 . 


263 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


0 வின் தன்மாற்றுப்புள்ளி எட்டாப்புள்ளியாகும் . 

. A , B , C , எட்டாப்புள்ளி இவை இசைப்புள்ளி வரிசை 
ஃ . A B = B C . 


தேற்றம் 45 

ஒரு நேர்கோட்டின் தன் மாற்றுவரை ஒரு நேர்கோடு 
அல்லது தன்மாற்றிமையம் வழிச் செல்லும் ஒரு வட்டம் 
ஆகும் . 


1. நேர்கோடு தன்மாற்றி மையம் வழிச் செல்லட்டும் . 


0 


A , 


A , A 


V படம் 6 


OA கொடுக்கப்பட்ட நேர்கோடு . 0 தன்மாற்றி மையமாக 
இருக்கட்டும் . 

A , இன் தன் மாற்றுப்புள்ளி அதே நேர் கோட்டில் உள்ள 
A , ஆகும் . 

ஃ ஒவ்வொரு புள்ளியின் தன்மாற்றுப் புள்ளியும் அதே 
நேர்கோட்டில் அமைகிறது . 

ஃ OA யின் தன்மாற்று வரை OA தான் . 
ஃ அது ஒரு நேர் கோடு . 


2. நேர்கோடு தன்மாற்றி மையம் வழிச் செல்லவில்லை 
என்றால் அதன் தன்மாற்று வரை ஒரு வட்டமாகும் . 


P 


P 


p . 


V படம் 7 


269 


தன்மாற்றம் 


கொள்கை 

கொடுக்கப்பட்ட கோடு P என்போம் . தன்மாற்றி மையம் 
0 , P யில் இல்லை . 

நிரூபிக்க : 
P யின் தன்மாற்று வரை ஒரு வட்டம் என . 
நிரூபணம் : 0 வழியே டி க்கு ஒரு செங்குத்துக் கோடு 


வரைக . 


- 


அது p யை P வெட்டட்டும் . P யின் தன்மாற்றுப் புள்ளி 
P ஆகட்டும் . Q , மயில் ஏதாவது ஒரு புள்ளி ஆகட்டும் . 

Q1 , Q வின் தன்மாற்றுப்புள்ளி ஆகும் . 
OP.OP 

0Q . 00 . 
ஃ P , P , Q , Q ஒரு வட்டப் பரிதியில் உள்ளன . 
ஆனால் / 0PQ = 90 ° 

( வரை தல் படி ) 
ஃ / 0Q P 

= 90 " . 
மேலும் OP 1 - ஆனதால் 
P ஒரு நிலைத்த புள்ளி , 
* P ஒரு நிலைத்த புள்ளி . 
: Q OP ஐ விட்டமாகவுடைய வட்டத்தில் இருக்கிறது . 

ஃ யின் தன்மாற்று வரை OP ஐ விட்டமாகவுடைய 
வட்டம் . 


கிளைத் தேற்றங்கள் 

1. கொடுக்கப்பட்ட நேர்கோடு அதன் தன்மாற்று வரை 
யான வட்டத்துக்கும் , தன்மாற்றி வட்டத்துக்கும் சமத் தொடு 
கோட்டச்சு ஆகும் . 

( 1 ) p , தன்மாற்றி வட்டத்தை வெட்டினால் . 


AL 


0 


P 


-P 


B 


V படம் 8 


தன் மாற்றி வட்டம் , வட்டம் ( 0 ) ஆகட்டும் . - அதை 
A , B யில் வெட்டினால் , A , B தன்மாற்றிப் புள்ளிகள் அவையே . 


270 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

ஃ யின் தன்மாற்று வரை 0 , A , B வழிச் செல்லும் 
வட்டமாகும் . 

ஃ AB , வட்டம் ( 0 ) க்கும் , தன்மாற்று வரைக்கும் பொது 
நாண்.அல்லது சமத் தொடுகோட்டச்சு . 


( 2 ) , தன்மாற்றி வட்டத்தை வெட்டவில்லையென்றால் 


C 


A 


PB ] P 


0 


V படம் 9 


கோடு 


- 


0 தன்மாற்றி மையம் , கொடுக்கப்பட்ட 
என்போம் . p யின் தன்மாற்று வரை OP ஐ விட்டமாகவுடைய 
வட்டம் . 

OP , தன்மாற்றி வட்டத்தை A , B யில் வெட்டட்டும் . 
P , P தன்மாற்றுப் புள்ளிகள் . 
ஃ ( AB , P P ) 1 . 
PB.PA = ( PO - OB ) ( PO + 0B ) 

PO2 - OB ? 
PO " -0P - OP ( OB " OP - OP ) 
PO ( PO - OP ) 

= PO • PP .. 
ஃ AB , OP விட்டங்களாகவுடைய வட்டங்களுக்கு P யின் 
வர்க்கங்கள் சமம் . 
ஃ P சமத் தொடுகோட்டச்சில் உள்ளது . 

p , 0P க்குக் குத்துக்கோடு . 
ஃ சமத் தொடுகோட்டச்சு . 


- 


தன்மாற்றம் 


271 


2. தன்மாற்றி மையம் 0 வைப் பொருத்து ஒரு நேர் 
கோட்டின் தன்மாற்று வரையான வட்டத்தின் மையம் அந்த 
நேர்கோட்டில் 0 வின் பிம்பத்தின் தன்மாற்றுப் புள்ளியாகும் . 


AAL 


0 


- 


P 


P 


C 


B 


V படம் 10 


- 


- 


- 


கொடுக்கப்பட்ட நேர்கோடு AB ; OP LAB . 

P யின் தன்மாற்றுப் புள்ளி P . 
. AB யின் தன்மாற்று வரை , வட்டம் OA PB . 
அதன் மையம் C என்போம் . 
C , AB யில் 0 வின் பிம்பமாகட்டும் . 

( அ - து ) 0P PC .. 
இப்பொழுது 0P - OP 
ஆனால் OP ! 

200 . 
0P 

* 00 . 
ஃ OP.OP 200 . 10C Oc.OC . 
ஃ . C , C யின் தன்மாற்றுப் புள்ளி . ) 
3. இரண்டு வெட்டும் நேர்கோடுகள் இரண்டு வெட்டும் 
வட்டங்களாகத் தன்மாற்றப்படும் அவை வெட்டும் புள்ளி 
களில் - ஒன்று தன்மாற்றிமையம் . மற்றொன்று கோடுகள் 
இரண்டும் வெட்டும் புள்ளியின் தன்மாற்றுப் புள்ளி . 

( p , q என்னும் கோடுகள் P யில் வெட்டினால் , 
p q வின் தன்மாற்று வகைகள் 0 வழிச் செல்லும் 2 வட்டங் 
கள் . A யின் தன்மாற்றுப் புள்ளி P இரண்டு தன்மாற்றுகளும் 
வெட்டும் புள்ளியாகும் . ) 

4 . பல ஒரு புள்ளி வழிக் கோடுகளின் தன்மாற்று வரை 
கள் , வெட்டும் ஓரச்சு வட்டங்களாகும் . ( தன்மாற்றி மையத் 
தில் வெட்டும் வட்டங்கள் 

அவை அந்தப் புள்ளியின் தன்மாற்றுப் புள்ளியில் மறு 
படியும் வெட்டும் . ஆகவே அவை வெட்டும் ஓரச்சு வட்டங் 
களாகும் . 


272 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


வகைகள் 


5. இரண்டு இணைகோடுகளின் தன்மாற்று 
தொடு வட்டங்களாகும் . 


P P 


O 


- 
O 


V படம் 11 


p , q இணை கோடுகள் . 

0 விலிருந்து , ( வுக்கு லம்பமாக , ஏ வை P , Q வில் 
வெட்டும்படி 0PQ வரைக . 

P Q வின் தன் மாற்றுப் புள்ளிகள் P , Q ஆகட்டும் . 
P , Q , OPQ என்ற கோட்டில் அமையும் . 

p , q இவற்றின் தன்மாற்று வகைகள் OP , 00 விட்டங் 
களாகவுடைய வட்டங்கள் . 

ஆனால் OP Q ஒரே நேர்கோடு . 

ஃ 0P , 0Q விட்டங்களாகவுடைய வட்டங்கள் ஒன்றை 
யொன்று தொடும் . 


தேற்றம் 46 

தன்மாற்றி மையம் கொடுக்கப்பட்ட வட்டத்தின் மேல் 
ஒரு புள்ளியானால் , அந்த வட்டத்தின் தன்மாற்று வரை ஒரு 
நேர்கோடாகும் . 


Q 


-- 


- 


P 


P வழியே 
தன்மாற்றம் 

278 

P 
O 

V படம் 12 
கொள்கை 

தன்மாற்றி மையம் 0 வழிச் செல்லும் ஒரு வட்டம் தரப 
பட்டுள்ளது . 
நிரூபிக்க : 

அதன் தன் மாற்றுவரை ஒரு நேர்கோடு என . 
நிரூபணம் : 0 வழியே வட்டத்தின் விட்டம் OP வரைக . 

Q வட்டத்தில் ஏதாவது ஒரு புள்ளி ஆகட்டும் . 

P, Q இவற்றின் தன்மாற்றுப் புள்ளிகள் P , Q OP . , 
வட்டத்துக்கு 0 வழிச் செல்லும் விட்டம் . 
ஃ P ஒரு நிலைத்த புள்ளி ( Fixed Point ) 
P ஒரு நிலைத்த புள்ளி . 
P , P ; Q , Q தன் மாற்றுப் புள்ளிகள் . 
ஃ 0P - OP 00 • 00 12 . 
• P , P , Q , Q ஒரு வட்டப்பரிதியில் அமைவன . 

Z PP Q / 0QP (வெளிக் கோணம் ) 
ஆனால் / 0QP = 90 ° ( அரை வட்டக் கோணம் ) 
ஃ / OP Q = 90 " . 

e 
இருக்கிறது . 

வட்டத்தின் தன்மாற்று வரை P Q என்னும் நேர்கோடு . 
கிளைத்தேற்றங்கள் 

1. இரண்டு வெட்டும் வட்டங்களின் வெட்டும் புள்ளிகளில் 
ஒன்று தன்மாற்றிமையமானால் வட்டங்களின் தன்மாற்று வரை 
கள் இரண்டு வெட்டும் கோடுகளாகும் . அக்கோடுகள் புள்ளி 
வட்டங்களின் தன்மாற்றுப் புள்ளியாகும் . 


| 


1274 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


இரண்டு வட்டங்களின் தன்மாற்று வரைகள் நேர் கோடு 
களானால் அவை தன்மாற்றுப்புள்ளி வழி வரையப்பட்ட 
விட்டங்களுக்குச் செங்குத்துக் கோடுகளாடும் . 


3 . பல தொடு வட்டங்களை இணைகோடுகளாகத் தன் 
மாற்றம் செய்யலாம் . 

தொடு புள்ளியைத் ( 0 ) தன்மாற்றி மையமாகக் 
கொள்க . வட்டங்களின் தன்மாற்று வரைகள் 0 வழியே 
வரையப்பட்ட விட்டங்களுக்குக் குத்துக் கோடுகள் . 

வட்டங்கள் 0 வில் தொடுவதால் , 0 வழிச் செல்லும் 
விட்டங்கள் ஒரே நேர்கோட்டிலுள்ளன . 

ஃ வட்டங்களின் தன்மாற்றுவரைகள் இணைகோடுகள் . 


4 . ஒரு வட்டத்தின் மேல் உள்ள புள்ளிக்கு அதன் தன் 
மாற்றுவரை அந்த வட்டத்துக்கும் தன்மாற்றி வட்டத்துக்கும் 
சமத் தொடுகோட்டச்சு . 

( 1 ) வட்டம் C கொடுக்கப்பட்ட வட்டம் என்போம் . 
தன்மாற்றி மையம் 0 , C யின் மேல் உள்ளது . இவை இரண்டும் 
A B யில் வெட்டினால் A B வட்டத்தின் தன்மாற்று வரையிலும் 
இருக்கும் . மேலும் தன்மாற்று வரை ஒரு நேர் கோடு 

ஃ அது AB யாகும் . 
AB , இரு வட்டங்களுக்கும் பொது நாண் அல்லது சமத் 
தொடுகோட்டச்சு . 

( 2 ) C , வட்டம் ( 0 ) வை வெட்டா விட்டால் 


A 


PB.P 


V படம் 13 


( OP வட்டத்தின் விட்டம் ஆகட்டும் . 
P யின் தன்மாற்றுப் புள்ளி P1 ஆகட்டும் . 


தன் மாற்றம் 


275 


( நிரூபணம் - தேற்றம் 45 கிளை 1 போல் ) 

p . வட்டம் ( 0 ) , வட்டம் C இவற்றின் சமத் தொடு 
கோட்டச்சு . 


5 . இரண்டு வெட்டும் வட்டங்களை வெட்டுப்புள்ளிகளில் 
ன்றைத் தன் மாற்றி மையமாகக் கொண்டு தன்மாற்றம் 
செய்தால் , அவற்றின் தன்மாற்று வரைகளின் வெட்டுப்புள்ளி , 
இரண்டு வட்டங்களுக்கும் தன்மாற்றி வட்டத்துக்கும் சம 
தொடுகோட்டச்சுச் சந்தியாகும் . 

( வட்டங்கள் C , C , 0 வில் வெட்டுகின்றன . 0 தன் 
மாற்றி மையமானால் C , C , இரு நேர்கோடுகளாகும் . 

C 1 , தன்மாற்றி வட்டத்துக்கும் C க்கும் அச்சு . 
C , , 

C1 க்கும் அச்சு . 
C , C , வெட்டும் புள்ளி அச்சு சந்தி ( Radical centre ) . 


6 . ஒரு வட்டத்தை அதன் மேலுள்ள ஒரு புள்ளிக்குத் 
தன்மாற்றுப்புள்ளி வட்டத்தின் தன்மாற்று வரையான நேர் 
கோட்டில் தன்மாற்றி மையத்தின் பிம்பம் ஆகும் . 


S 


S 


0 


C 


P P 


C 


V .ம் 14 


0 தன்மாற்றி மையம் . 
S , 0 வழிச் செல்லும் ஒரு வட்டம் . 
C ; S இன் மையம் . 
OP வட்டத்தின் விட்டம் . 
P , P யின் தன் மாற்றுப் புள்ளி . 

, S இன் தன்மாற்று வரையாகட்டும் . அது P வழிச் 
செல்லும் OP ! க்குக் குத்துக் கோடு . 
இப்பொழுது OP - OP 

OC 


= 


} 0P . 


- 216 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 


2 OC . OP = r3 . 
ஃ 0C . 20P 12 . 
C யின் தன்மாற்றுப்புள்ளி C ஆனால் 

0C0C r . 
OC 

= 20P . 
( அ - து ) C , S இல் 0 வின் பிம்பம் . 


- 


தேற்றம் 47 

ஒரு வட்டத்தின் மேல் தன்மாற்றிமையம் இல்லையென்றால் , 
அந்த வட்டத்தின் தன்மாற்றுவரை மற்றொரு வட்டம் ஆகும் . 


Q / 


P 


0 


D 


S 


S 


V படம் 15 


கொள்கை : 

( 1 ) S என்னும் வட்டம் , மையம் C கொடுக்கப்பட்டி 
“ ருக்கிறது . 

( 2 ) 0 தன்மாற்றி மையம் . 
நிருபிக்க : S இன் தன் மாற்று வரை மற்றொரு வட்டம் என . 
நிரூபணம் : 0 வழியே OPQ என்னும் கோடு வட்டம் S ஐ P , Q 
வில் வெட்டும்படி வரைக . 

P யின் வன்மாற்றுப் புள்ளி P ஆகட்டும் . 

P வழியே CQ க்கு ஒரு இணைகோடு வரைக . அது OC யின் 
நீட்சியை D இல் வெட்டட்டும் . 
P, P தன்மாற்றுப் புள்ளிகள் . 

.. 0P.0P 
ஆனால் 0P.00 t ? ( t , 0 விலிருந்து S க்கு வரையப்பட்ட 
தொடுகோட்டின் நீளம் ) . 

OP ! 

t " ( மாறிலி ) 


21 


T 


00 


277 


தன்மாற்றம் 


.. P இன் நியமப்பாதை D ஐ மையமாகவுடைய ஒ 
வட்டம் . 

. S ன் தன்மாற்று வரை ஒரு வட்டம் . 


குறிப்பு 

1. வட்டம் S இன் மையம் , S இன் மையத்தின் தன் 
மாற்றுப் புள்ளி அல்ல என்பதைக் கவனிக்கவும் . 
S இன் மையம் D ஆனால் , அது 

வட்டம் S க்கு 0 வின் 
தன் மாற்றுப்புள்ளியின் தன் மாற்று புள்ளியாகும் . 


M 


T 


T 


O 


A DC 


B / B 


C D 


AA 


S 


S 


V படம் 16 


கொள்கை 

0 தன்மாற்றி மையம் . - தன்மாற்றி வட்டம் . S , S இன் 
தன்மாற்று வரையாகட்டும் . 

S இன் மையம் C , S இன் மையப் D ஆகட்டும் . 
வட்டம் S க்கு 0 வின் தன் மாற்று புள்ளி D ஆகட்டும் . 
நிரூபிக்க : D , D யின் தன்மாற்றுப் புள்ளி என . 
நிரூபணம் . 

OC , வட்டம் S ஐ A , B யிலும் , வட்டம் S ஐ B , A இலும் 
வெட்டட்டும் . 

ஃ A , A ; B , B தன் மாற்றுப் புள்ளிகள் . வட்டம் S க்கு 0 , 
D தன்மாற்றுப் புள்ளிகள் . 

( கொள்கை ) 
ஃ ( OD , AB ) 1 . 

ஃ இவற்றின் தன்மாற்றுப் புள்ளி வரிசை இசைப் புள்ளி 
வரிசையாகும் . ( தன்மாற்று வரைப் பண்புகள் -10 ( 2 ) ) 


278 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 1 . 


ஃ ( 0 D , A B ) 

D , A B இன் மையப் புள்ளி 
... D வட்டம் - இன் மையப் புள்ளி . 


குறிப்பு . அதுபோலவே வட்டம் பி க்கு 0 வின் தன்மாற்றுப் 
புள்ளி C ஆனால் , C இன் தன்மாற்றுப் புள்ளி C வட்டம் S இன் 
மையமாகும் . 

( அ - து ) C யின் தன்மாற்றுப் புள்ளி C என்றால் வட்டம் 
S க்கு 0 , C தன்மாற்றுப் புள்ளிகள் . 


2. இரண்டு வட்டங்கள் வெட்டிக் கொண்டால் அவற்றின் 
தன் மாற்று வரைகளும் வெட்டிக் கொள்ளும் . 

( வெட்டுப் புள்ளிகளின் தன்மாற்றுப் புள்ளிகள் தன் 
களின் வெட்டுப் புள்ளிகள் ஆகும் . 


3. இரண்டு தொடும் வட்டங்களின் தன்மாற்று வரைகள் 
இரண்டு தொடும் வட்டங்கள் ஆகும் . 

( தொடுபுள்ளியின் தன்மாற்றுப் புள்ளி தன்மாற்று வரை 
மாற்று வரைகளின் தொடுபுள்ளி ஆகும் ) . 


4. தன் மாற்று மையத்திலிருந்து S க்கு வரையப்படும் 
தொடுகோடுகள் வட்டம் S ஐத் தொடும் . 

( 01 வட்டம் S க்குத் தொடுகோடு என்றால் அதன் தன் 
மாற்று வரை அதுவே . I யின் தன் மாற்றுப்புள்ளி T ஆனால் , 
அது S இல் அமையும் . 

OT , S ஐத் தொடும் ) 


5 . வட்டங்கள் S , S " க்கு 0 வடிவொப்பு மையம் . 

( OTT பொதுத் தொடுகோடு ஆனதால் . 
P , P வேற்றுப் புள்ளிகள் ஆகும் . 
OP . OP1 = r2 = 

r2 = OT . OT ! 


6. ஒரு வட்டம் , அதன் தன் மாற்று வட்டம் , அவற்றின் 
தன் மாற்று வட்டம் இவை ஓரச்சு வட்டங்கள் . 

( S , S , ஓரச்சு வட்டங்கள் ) 


279 


தன்மாற்றம் 


( 1 ) S , , வை வெட்டட்டும் . 


MM 


S 


S 


B 


V படம் : 17 


- 





2 தன் மாற்றி 0 வட்டம் அதன் மையம் ) என்போம் . 
S , - என்னும் வட்டங்கள் A , B யில் வெட்டட்டும் . 
A , B , தன் மாற்றி வட்டங்களிலுள்ள புள்ளிகள் . 

அவற்றின் தன் மாற்றுப் புள்ளிகள் A , B தான் . 
A , B , S இலும் அமையும் . 

S , S 2 , என்னும் மூன்று வட்டங்களும் A , B யில் 
வெட்டுகின்றன . 

அவை ஓரச்சு வட்டங்கள் . 


( 2 ) S , - வை வெட்டாவிட்டால் , 


L / P 


T 


S 


ixi 


D 


MM 


V படம் 18 


280 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


0 , C , D வட்டங்கள் 2 , S , S " இன் மையங்கள் ஆகட்டும் . 
0 வழியே OTT பொது தொடுகோடு வரையவும் . 

P , IT இன் நடுப்புள்ளியாகட்டும் . P யிலிருந்து OCD க்கு 
P X என்னும் குத்துக்கோடு வரைக . 

நிரூபிக்க : P X , S , S " , இவற்றின் பொது அச்சு ஆகும் 


என . 


- 


நிரூபணம் : P , IT இன் நடுப்புள்ளி . 

PX , S ,S இன் சமத்தொடு கோட்டச்சு . 
TT , 2 வை L M இல் வெட்டட்டும் . 
2 க்கு T , T தன் மாற்றுப் புள்ளிகள் 
.. 01.0T O12 :, 
ஃ . (L M , TT ) 

1 . 
மேலும் P , IT இன் நடுப்புள்ளி . 

PL . PM PT2 = PT . 

Z , S , S க்கு P யின் வர்க்கங்கள் சமம் . 
மேலும் 2 , S , S " இன் மையங்கள் ஒரு நேர் கோடமைவன . 

2 , S , S ஓரச்சு வட்டங்கள் . 
. PX பொது அச்சு ஆகும் . 





- 


7. இரண்டு வட்டங்களை அவற்றின் வடிவரெப்பு மையத் 
துக்குத் தன் மாற்றம் செய்தால் அவை ஒன்றுக்கொன்று தன் 
மாற்றுகளாகும் . 

( If two cricles are inverted with respect to a centre of 
similitude, they invert to each other ) 


M 


P 


T 


P 


No / Q 


D 


C 


Q 


S 


T 


V படம் 19 


. 


* 


தன் மாற்றம் 

281 
வட்டங்கள் S , S க்கு 0 , 0 வடிவொப்பு மையங்கள் . 
O TT , O TT பொதுத்தொடுகோடுகள் ஆகட்டும் . 0 வை 
மையமாகவும் , 1OT . OT ஐ ஆரமாகவும் கொண்ட வட்டம் 
2 வைத் தன் மாற்றி வட்டமாக எடுத்துக் கொண்டால் , 

T , T தன் மாற்றுப் புள்ளிகள் . 
0 வடிவொப்பு மையம் . 

0 வழியே OPP என்ற கோடு வட்டங்களை P , P என்ற 
வேற்றுப் புள்ளிகளில் வெட்டும் படி வரைக . 

OP . OP ! = 0T . OT = 2 . 
P , P தன் மாற்றுப் புள்ளிகள் 
P யின் தன் மாற்றுப் புள்ளி வட்டம் S " இல் அமையும் . 
வட்டம் S இன் தன் மாற்று வட்டம் S ஆகும் . 

S " இன் தன் மாற்று S ஆகும் . 
இதுபோலவே , 0 ஐத் தன் மாற்றி மையமாகவும் , கற்பனை 
எண் VO T , . OT , ஆரமாகவும் கொண்ட கற்பனை வட்டத் 
தைக் தன் மாற்று வட்டமாகக் கொண்டால் , S , S தன் மாற்று 
வட்டங்கள் என நிரூபிக்கலாம் . 

0 வழி Q 0 Q வட்டங்களை Q , Q என்றும் வேற்றுப் 
புள்ளிகளில் வெட்டும்படி வரைந்தால் , 
O Q . 0 Q = O T , . O T , 

Q , Q தன் மாற்றுப் புள்ளிகள் 

பி , S தன் மாற்றுகள் . 
8. தன் மாற்று வட்டமும் , இரண்டு தன் மாற்று வட்டங் 
களும் , தன் மாற்று வட்டங்களின் 

வடிவொப்பு 

வட்டமும் 
ஓரச்சு வட்டங்களாகும் . 


. 


... 


W 





T 


S 


5 


T 


T 


0 


* 


V படம் 20 


28 ) 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


(வட்டங்கள் S , S என்றும் , தன்மாற்று வட்டம் - என்றும் 
வடிவொப்பு வட்டம் 1 , என்றும் கொள் வோம் . 
S , S , 2 ஓரச்சு வட்டங்கள் என 

வட்டங்கள் என கிளைத் தேற்றம் 66 இல் 
நிரூபிக்கப்பட்டது . 

S , S E , ஓரச்சு வட்டங்கள் என தேற்றம் 44இல் நிரூபிக்கப் 


, 


பட்டது . 


. 


S , S , E21 ஓரச்சு வட்டங்கள் ) 


முக்கிய குறிப்பு 

S , S க்குத் தன்மாற்றிமையம் , 0. அவற்றின் வடிவொப்பு 
மையமாகும் . 

ஆனால் அவற்றின் தன் மாற்றி வட்டம் வடிவொப்பு : 
வட்டம் அல்ல என்பதைக் கவனிக்கவும் . 


தன் மாற்று வட்டத்தின் மையமும் ஆரமும் கண்டுபிடிக்க 


T 


TT 


C 


D 


S 


S 


V படம் 21 


வட்டங்கள் S , S , 0 வுக்குத் தன் மாற்றுகள் . 
OTT பொதுத் தொடு கொடு வரைக . 
P யின் தன் மாற்றுப் புள்ளி P ஆகட்டும் . 
O PP , வட்டம் S ஐ Q வில் வெட்டட்டும் . 
S , S " இன் மையங்கள் C , D ஆகட்டும் 
வட்டங்கள் S , S இன் ஆரங்கள் a , b 
தன் மாற்றி ஆரம் 
OT = t, 

OT 
OC 

OD ! d என்போம் . 
P , P இன் தன் மாற்றுப் புள்ளி 
. OP . OP OT . OT r . 


-- 


தன்மாற்றம் 


283 


. 


- 


: . P , P வட்டங்கள் S , S இல் வடிவொப்புமையம் () வுக்கு 
வேற்றுப் புள்ளிகள் . 

P , Q ஒத்த புள்ளிகள் . 
0P b 

00 
ஆனால் 0P • OP 
OP . 0Q 

t . 
OP 

qa 
0Q 


a 


12 


b 


13 


a 


t2 


12 


b 


- 


t 2 


ga 


- (1 ) 


2 


சூத்திரம் 


b 

de - a 
இதிலிருந்து S இன் ஆரம் கண்டுபிடிக்க 
கிடைக்கிறது . 

OD 5 

OP 
மேலும் 
OC 

00 


- 


== 


-- 


( நிரூபித்தபடி ) 


12 


OD 


* 


t2 


- 


( 2 ) 


r2 / 
d 

d -- a2 
இதிலிருந்து வட்டத்தின் 
லாம் . 


மையத்தையும் கண்டு பிடிக்க 


( 1 ) இலிருந்து 
de -- a 

b 


. 


ஒரு கொடுக்கப்பட்ட வட்டம் S ஐ , கொடுக்கப்பட்ட 
ஆரம் b உள்ள வட்டமாகத் தன் மாற்றம் செய்ய தன் மாற்றி 
ஆரம் r ஐக் கண்டு பிடிக்கலாம் . 


( அ - து ) தகுந்த தன் மாற்றி ஆரம் எடுத்து , ஒரு குறிப் 
பிட்ட வட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஆரமுள்ள வட்டமாகத் 
தன்மாற்றம் செய்யலாம் . 


284 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 0 . 


ரண்டு வட்டங்களைச் சம வட்டங்களாகத் தன் மாற்றம் 
செய்ய முடியும் . 

1 ) கொடுக்கப்பட்ட வட்டங்கள் S. , S2 . 
2 ) வட்டங்களின் ஆாங்கள் a , a , 
3 ) தன் மாற்றி மையம் 

4 ) தன் மாற்றி மையத்திலிருந்து வட்ட மையங்களின் 
தூரங்கள் d ,, dz என்போம் . 

வட்டங்களின் தன்மாற்றுகள் S , , S2 ஆகட்டும் . 
அவற்றின் ஆரங்கள் a1 , a , ஆகட்டும் . 

தன் மாற்றி மையத்திலிருந்து S , , S2 இன் மையங்களின் 
தூரங்கள் d , , d2 ஆகட்டும் . 


+2 


az 


- 


- 


da 


a , 


- 


--- 


-2 


a . 
dit all 
2 

a , 
da - a2 
a2 ஆனால் , 

ga 
di - a 

a 
d , - a , 

d , 

d , 
a2 

d , 

az 


a 


- 


a . 


dz - a , 


ag 


2 


az 


2 


2 


u1 


-- 


A 


- 


ai 


.. 


S. , S2 க்கு 0 வின் வர்க்கங்கள் 


என்னும் விகிதத் 


12 


தில் இருக்கிறது . 

0 வின் நியமப்பாதை , S , , S , க்கு ஓரச்சு வட்டம் . 
இந்த வட்டத்தில் ஏதாவது ஒரு புள்ளியைத் தன் மாற்றி 
மையமாகக் கொண்டால் S. , S , இன் தன்மாற்றுகள் சமவட்டங் 
களாகும் . 


குறிப்பு : 


11 


-- 


S ,, S , க்கு 0 வின் வர்க்கங்கள் 


a , 


. 


0 விலிருந்து பி 1 , S2 க்குத் தொடு கோடுகள் OT , OT , 
வரைந்தால் 


0T 2 


OT , 


IS 


- 


Al Ale 


. 


.. 


மைய 


தன் மாற்றம் 

295 
S. , S , 0 வின் நியமப்பாதையான ஓரச்சு வட்டம் இவற்றின் 
மையங்கள் முறையே A1 , A2 , A ; ஆனால் , 
OT A , AST 

( தேற்றம் - 40 ) 
OT 2 " A , A. 

* 
4 , A. 
A , ஒரு வடிவொப்பு மையம் . 

0 வின் நியமப்பாதை வடிவொப்பு மையத்தை 
மாகக் கொண்ட ஓரச்சு வட்டம் . 
ஆனால் இந்த வட்டத்துக்கு S1 , S2 தன் மாற்றுகள் ஆகும் . 

( கிளைத்தேற்றம் -7 ) 
S1 , S , கொடுத்திருந்தால் , அவை ஒன்றுக்கொன்று தன் 
மாற்றுகள் ஆகும் தன் மாற்றி வட்டத்தில் எந்தப் புள்ளிக்கும் 
தன் மாற்றம் செய்தால் S , , S2 சம வட்டங்களாகத் தன் மாற்றம் 
செய்யப் படும் . 

V- படம் 20 இல் , S , S , ஐ , 2 வில் ஏதாவது ஒரு புள்ளிக்குத் 
தன் மாற்றம் செய்ய சம வட்டங்கள் கிடைக்கும் என்பதறிக . 
2. மூன்று 

வட்டங்களையும் சம வட்டங்களாகத் தன் 
மாற்றம் செய்யலாம் . 

இரண்டு வட்டங்களைச் சம வட்டங்களாகத் தன் மாற்றம் 
செய்ய 0 வின் நியமப்பாதை ஒரு வட்டம் . 

வட்டங்கள் C1 , C ,, C என்றால் , C1 , C , ஐச் சமமாகத் தன் 
மாற்றம் செய்யும் புள்ளியின் நியமப்பாதையும் , 

C,, C , ஐச் சமமாகத் தன் மாற்றம் செய்யும் புள்ளியின் 
நியமப்பாதையும் வெட்டுப் புள்ளிகள் 

ல் ஒன்றைத் 
தன் மாற்றி மையமாகக் கொண்டால் , 
C1 , C ,, C , இவற்றின் தன்மாற்றுகள் சமம் . 

இரண்டு வட்டங்களைக் கொடுக்கப்பட்ட ஆரமுள்ள 
சம வட்டங்களாகத் தன்மாற்றம் செய்யலாம் . 

C ,, C, கொடுக்கப்பட்ட வட்டங்களாகட்டும் 
ஆரங்கள் a1 , a ,. 

0 வின் நியமப்பாதையில் ஏதாவது ஒரு புள்ளியைத் தன் 
மாற்றிப்புள்ளியாகக் கொண்டால் , கிடைக்கவேண்டிய வட்டங் 
களின் ஆரம் b என்றால் , 

d1 - d2 
r ? 

b 


இரண் 


3 . 


al . 


என்பதை உபயோகித்துத் தகுந்த தன் மாற்றி ஆரம் எடுத் .. 
தால் , G19 இன் ஆரம் b ஆகும் . 


286 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


C , C சம ஆரமுள்ளவை . 

C இன் ஆரமும் ஆகும் . 


. 


இரண்டு வட்டங்களைக் கொடுக்கப்பட்ட ஆரங்க 
ளுள்ள வட்டங்களாகத் தன்மாற்றம் செய்யலாம் . 

C ,, C , கொடுக்கப்பட்ட வட்டங்களாகட்டும் . 
அவற்றின் ஆரங்கள் a1 , a , என் போம் . 

GI இன் ஆரம் a என்றும் , C , இன் ஆரம் a , என்றும் 
உள்ள படி இவற்றைத் தன் மாற்றம் செய்ய . 

12 
ai 

di 

22 
a , 

la 


- 


. 


2 


di 


ay 


- 


ப 


- 


2 


dz 


2 


12 


22 .01 


d2 


aa 


11 


- 


( 1.2 


2 


- 


2 


0 


u 


d2 


- - 


a , 
t d --a1 

12 

a2 
dz - 02 al 

as 
d , -a, 
d - a 

= ஒரு மாறிலி . 
, a , a 

( a , a , கொடுத்திருப்பதால் ) 
0 வின் நியமம்பாதை ஒரு ஓரச்சு வட்டம் . 
இந்த ஓரச்சு வட்டத்தில் ஏதாவது ஒரு புள்ளிக்கு Ci , C , 
ஐத் தன் மாற்றம் செய்தால் , C1 , C , இன் ஆரங்கள் a , : a , 
என்ற விகிதத்தில் இருக்கும் . 

அதில் ஏதாவது ஒரு புள்ளியை எடுத்து , முன் காட்டிய 


படி , 


d , -a 


12 


ay 


al 


தகுந்த 7 எடுத்து , C , இன் ஆரம் ai இருக்கும்படி தன் 
மாற்றம் செய்யலாம் . 
அதே தன் மாற்று வட்டத்துக்கு C , இன் ஆரம் a, 


ஆகும் . 


மாதிரிகள் : 
1. ஒருமுக்கோணத்தின் சுற்றுவட்ட மையத்துக்கு அதன் 
பக்கங்களின் தன்மாற்றுகள் என்ன ? 


தன் மாற்றம் 


287 





. 


A 


Sr 


S. 


B 


G 


S1 


V படம் 22 


கொள்கை : 
A ABC யின் சுற்றுவட்ட மையம் 0 ஆகட்டும் . 


கண்டுபிடிக்க : 

BC , CA , AB யின் தன் மாற்றுகள் . 
( 1 ) BC யின் தன் மாற்று 0 வழிச் செல்லும் ஒரு . 

வட்டம் . 
B , C சுற்று வட்டத்தில் இருப்பதால் அவை BC 
யின் தன் மாற்று வரையிலும் இருக்கும் . 

BC யின் தன் மாற்று வரை வட்டம் OBC யாகும் . 
( 2 ) அதுபோலவே CA , AB யின் தன் மாற்று வரைகள் 

வட்டங்கள் OCA , OAB ஆகும் . 


2. 3 வட்டங்கள் ஒன்றையொன்று 3 புள்ளிகளில் தொடு 
கின்றன . அவற்றை ஒரு தொடு புள்ளிக்குத் தன் மாற்றம் 
செய்க . 

( Invert 3 circles which touch each other at 3 points w.r. t . 
one of the points of contact ) 


200 


முற்காலல வடிவ 


فکر 


S3 


C 


S1 


53 


B 


S3 


s 


s 


S. 


படம் 


தன்மாற்றுப் படம் 


V படம் 23 


கொள்கை : 


S1 , S. , S ,, 0 , P , Q இல் தொடுகின்றன . 
A , B , C அவற்றின் மையங்கள் 


கண்டு பிடிக்க : 

S. , S. , S , ஐ 0 வுக்குத் தன்மாற்றம் செய்தால் கிடைக் 

கும் தன்மாற்றுகள் கண்டுபிடிக்க . 
( 1 ) S ,, D வழிச்செல்வதால் அதன் தன்மாற்று S1 ஒரு நேர் 

கோடு . 
அது 0A க்குக் குத்தாக இருக்கும் .. 

மேலும் Q வழிச் செல்லும் . 
( 2 ) S , 0 வழிச் செல்வதால் அதன் தன்மாற்று S , ஒரு நேர் 

கோடு . 
அதுவும் OB க்குக் குத்துக் கோடு 
அது P வழிச் செல்லும் . 

. S. , S2 இணைகோடுகள் . 
( 3 ) S , 0 வழிச் செல்லவில் 

ஃ S. ஒரு வட்டம் . 


தன்மாற்றம் 


289 


அது P , Q வழிச் செல்லும் . 
S ) , S , ஐ S , தொடுவதால் S , உம் S , , S , யை ) , P இல் 

தொடும் . 
S , S2 , S ; , ஒரு ஜதை இணை கோடுகளும் , அவற்றைத் 

தாடும் வட்டமும் ஆகும் . 
3 . ஒரு முக்கோணத்தின் சுற்று வட்டம் , 9 புள்ளி வட்டம் , 
சுற்று வட்டத்துக்கு A , B , C யில் வரையப்பட்ட தொடு கோடு 
களால் அடைபட்ட முக்கோணத்தின் சுற்று வட்டம் , இவை 
ஓரச்சு வட்டங்கள் என நிரூபிக்கவும் . 

Q 
A 

P 
B 


W 
W 


S 


B 


R 


V படம் 24 


கொள்கை : 
( 1 ) A ABC யின் சுற்று வட்டமையம் 0 . 

அந்த 
வட்டத்தை S என்போம் . 
( 2 ) 9 புள்ளி வட்டத்தை N என்போம் . 
( 3 ) PQ , Q R , RP சுற்று வட்டத்துக்கு A , B , C யில் 

- தொடு கோடுகள் . 
( 4 ) வட்டம் PQR ஐ , என்போம் . 
( 5 ) A , B , C BC, CA , AB யின் நடுப் புள்ளிகள் 

ஆகட்டும் . 
10 


| 


290 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : 

வட்டங்கள் S , N , , ஓரச்சு வட்டங்கள் என . 


நிரூபணம் : 

சுற்று வட்ட மையம் 0 வுக்குத் தன் மாற்றம் செய் 
வோம் . 
( 1 ) B , C யில் தொடு கோடுகள் R இல் ச 

ல் சந்திப்பதால் , 
R இன் தன்மாற்றுப் புள்ளி A ஆகும் . 
அது போலவே P , Q இன் தன்மாற்றுப் புள்ளிகள் 
B , C ஆகும் . 
A PQR இன் தன் மாற்றுவரை A , B , C வழிச் 

செல்லும் ஒரு வட்டம் ஆகும் . 
( அ - து ) - வின் தன் மாற்று வரை 9 புள்ளி வட்டம் 
N ஆகும் . 

. 
ஒரு வட்டம் , அதன் தன் மாற்று வட்டம் , தன் மாற்றி 
வட்டம் இவை ஓரச்சு வட்டங்கள் . 

( தேற்றம் -47 கிளை -6 ) 
* S , N , ) ஓரச்சு வட்டங்கள் . 


.. 


4. ABCD ஒரு நாற்கரம் . E என்னும் புள்ளி வழியே , AEB , 
AEC , AED என்னும் வட்டங்கள் வரையப்படுகின்றன . B , C 
வழிச் செல்லும் வட்டம் ஒன்று , OAEB யை H இலும் , OAEC ஐ 
F லும் வெட்டுகிறது . OCDF , O AED ஐ G யில் வெட்டுகிறது . 
B , G , H , D ஒரு ஒரு வட்டப் பரிதியிலுள்ள புள்ளிகள் அல்லது 
நேர் கோடு என நிரூபிக்கவும் . 


N 


V படம் 25 


தன் மாற்றம் 


291 


B 


V படம் 26 


கொள்கை : 

( 1 ) ABCD நாற்கரத்தில் E வழியே வட்டங்கள் AEB , 
AEC , AED செல்கின்றன . 

( 2) B , C வழிச் செல்லும் வட்டம் ஒன்று O AEB , O AEC 
ஐ H , F இல் வெட்டுகிறது . 

( 3) O FCD , O AED ஐ G யில் வெட்டுகிறது . 


நிரூபிக்க : B, G , H , D ஓரு நேர் கோட்டில் அமையும் . 
அல்லது ஒரு வட்டப் பரிதியில் அமையும் என . 


நிரூபணம் : A க்குத் தன்மாற்றம் செய்க . O AEB , O AEC , 
O AED , யின் தன் மாற்றுகள் நேர்கோடுகள் . அவை E வழிச் 
செல்லும் . அவை E B , E C , E D ஆகும் . 

O BCHF , A வழிச் செல்லாததால் அதன் தன்மாற்று ஒரு 
வட்டம் ஆகும் . 

அது E B , E ( , ஐ H F இல் வெட்டும் . 

O CDFF , A வழிச் செல்லாததால் அதன் தன்மாற்று 
ஒரு வட்டம் ஆகும் . 
அது E D ஐ G இல் வெட்டும் . 

படம் 25 இன் தன்மாற்று படம் 26 ஆகும் . தன் 
மாற்றுப் படத்தில் , 
வட்டங்கள் B H F C , F , C , D G க்கு FC பொது நாண் , 
. EBI - E H = EC - E F 

= ED • E G . 


கின்றன . 


8. தன்மாற்றி 
292 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

. B H G D வட்ட நாற்கரம் . 

::. BHGD , A வழி நேர்கோடாக இருக்கலாம் , அல்லது 
ஒரு வட்டமாக இருக்கலாம் . 

நி . வே . 
பயிற்சி 21 ( a ) 
1 . இரண்டு வெட்டாத வட்டங்களை அவற்றின் மேல் 
அல்லாத ஒரு புள்ளிக்குத் தன் மாற்றம் செய்தால் அவற்றின் 
பொதுத் தொடு கோட்டின் தன்மாற்று என்ன ? 
2. மூன்று வட்டங்கள் ரண்டு புள்ளிகளில் 

வெட்டு 
வெட்டுப்புள்ளிகளில் ஒன்றுக்கு அவற்றைத் தன் 
மாற்றம் செய்தால் அவற்றின் தன் மாற்றுகள என்ன ? 
படம் 

வரைந்து வட்டமையங்களின் தன்மாற்றுகளைக் 
குறிக்கவும் . 

3. தன் மாற்றி வட்டத்திற்கு - என்றும் நேர் கோட்டின் 
போல் P ஆகும் . 0 தன்மாற்றி மையம் . 0 வுக்கு டி யின் தன் 
மாற்று என்ன ? 
4 . 

வட்டத்துக்கு அதன் தொடு கோட்டின் தன் 
மாற்று என்ன ? 

5 . ஒரு வட்டத்தை ( S ) ஒரு நேர்கோடு - வெட்டுகிறது . 
இவற்றைக் கீழ்க் கண்ட தன்மாற்றி மையங்களைக் கொண்டு 
தன் மாற்றம் செய்க 

( 1 ) அவை வெட்டும் புள்ளிகளில் ஒன்று . 
( 2 ) வட்டத்தின் மேல் ஒரு புள்ளி . 
( 3 ) நேர்கோட்டின் மேல் ஒரு புள்ளி . 
( 4 ) இவை இரண்டிலும் இல்லாத ஒரு புள்ளி . 
6. 3 வட்டங்கள் ஒன்றையொன்று வெட்டிக் கொள் 

ஒரு வெட்டும் புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்க . 
மற்ற வெட்டுப் புள்ளிகளின் தன்மாற்றுகள் என்ன ? 
7 . 

ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களை ஒரு உச்சிப் 
புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்தால் கிடைக்கும் படம் என்ன ? 

வட்டம் 

முக்கோணத்தின் 
வட்டம் ஆனால் அதன் பக்கங்களின் தன் மாற்றுகள் என்ன ? 


கின்றன . 


உள் 


293 


தன்மாற்றம் 


9 . இரண்டு வட்டங்கள் வெளிப்புறமாக 0 வில் தொடு 

TT அவற்றின் பொதுத் தொடுகோடு . 0 வுக்குத் 
தன்மாற்றம் செய்க . 


கின்றன . 


10 . 

முக்கோணத்தையும் அதன் பக்கங்களைத் 
வ 

தாடும் 4 வட்டங்களையும் ஏதாவது ஒரு புள்ளிக்குத் தன் 
மாற்றம் செய்க . 

இதிலிருந்து மூன்று வட்டங்களைத் தொடும் வட்டங்கள் 
எத்தனை உண்டு என்று தெரிகிறது ? 


11. ABC ஒரு நேர் கோடு . 0 அதில் இல்லாத வேறொரு 
புள்ளி . வட்டங்கள் A0B , BOC , COA , & ABC , இவற்றை 
0 க்குத் தன் மாற்றம் செய்க . ABC யின் தன் மாற்று என்ன ? 


12 . ஒரு வட்டமும் , அதன் மேல் 0 என்னும் ஒரு புள்ளி 
வழிச் செல்லும் விட்டத்துக்குச் செங்குத்துக் கோடும் ஒன்றுக் 
கொன்று தன் மாற்றுகள் . தன் மாற்றி வட்டத்தின் மையத்தை 
யும் ஆரத்தையும் கண்டுபிடிக்கவும் . 


பயிற்சி 21 ( b ) 
1. மூன்று வட்டங்கள் A , B ; C , D ; E , F இல் வெட்டு 
கின்றன . 

வட்டங்கள் OAB , OCD , OEF மற்றொரு புள்ளி 
வழிச் செல்கின்றன என நிரூபிக்கவும் . 

2. மூன்று " வட்டங்கள் ஓரச்சு வட்டங்கள் 
யென்றால் அவற்றை இரண்டிரண்டாக எடுக்க அவற்றின் சமத் 
தொடு 

கோட்டச்சுகளின் தன் மாற்றுகள் ஓரச்சு வட்டங் 
களெனக் காட்டவும் . 


இல்லை 


3. இரண்டு வெட்டும் வட்டங்களுக்கு PQ , RS பொதுத் 
தொடுகோடுகள் . வட்டங்களின் 

வெட்டும் புள்ளி A 
என்றால் O PAQ , O RAS தொடு வட்டங்கள் என நிரூ 
பிக்கவும் . 


4 . 


. இரண்டு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . 
இரண்டு வட்டங்கள் இந்த வட்டங்களை P , Q ; R , S இல் 
தொடுகின்றன . O PAA . O RAS , A யில் தொடுகின்றன என 
நிரூபிக்கவும் , 


5 . ஒரு முக்கோணத்தின் சுற்று வட்டம் , ஒன்பது புள்ளி 
வட்டம் , அதன் போலார் வட்டம் இவை ஓரச்சு வட்டங்கள் 
என நிரூபிக்கவும் . 


புள்ளி . 


வழியே ஒரு வட்டம் S மற்றொரு வட்டம் S , இன் மையத்தின் 
294 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
6. ABC ஒரு நேர்கோடு . 0 அதற்கு வெளியே ஒரு 

O AOB , O BOC , O COA ஐ 0 வுக்குத் தன்மாற்றம் 
செய்க . வட்டங்களின் மையங்கள் 0 வழிச் செல்லும் ஒரு 
வட்டத்தில் அமைவன என்று நிரூபிக்கவும் . 

0 வழிச் செல்லும் விட்டங்களின் எதிர் முனைகளும் 0 வழிச் 
செல்லும் ஒரு வட்டத்தில் அமைவன என நிரூபிக்கவும் . 

7. A ABC யில் வட்டம் BOC யின் மையம் A0 விலும் , 
வட்டம் COA யின் மையம் BO விலும் , வட்டம் AOB யின் 
மையம் CO விலும் இருக்கும்படி 0 என்னும் புள்ளி அமைந் 
திருக்கிறது . வட்டங்களின் மையங்கள் / ABC யின் சுற்று 
வட்டத்தில் அமைகின்றன என நிரூபிக்கவும் . 

8. ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்கள் AB , AC 
யையும் சுற்று வட்டம் ABC யையும் தொடும் வட்டங்கள் 4 
உண்டு என்றும் AB , AC உடன் இவற்றின் தொடு நாண்கள் 
முக்கோணத்தின் பக்கங்களைத் தொடும் வட்டங்களின் மையங் 
களின் வழியே செல்லும் எனவும் நிரூபிக்கவும் . 

( உதவிக் குறிப்பு- தொடு வட்டத்தை , A யைத் தன் மாற்றி 
மையமாகக் கொண்டு அப்படியே தன் மாற்றம் செய்க ) . 

9 . ஒரு வட்டத்தில் ஒரு P நிலைத்த புள்ளி . APB , CDP 
ரு நாண்கள் . 

வட்டங்கள் APC , BPD மறுபடியும் வில் 
வெட்டுகின்றன . Q வின் நியமப் பாதை என்ன ? 

10. முக்கோணம் ABC யின் சுற்று வட்டத்திற்கு PB , PC 
தொடுகோடுகள் -AB , AC ; B , C யின் வழிச் செல்லும் மற்றொரு 
வட்டத்தை M , N ல் வெட்டுகின்றன . AP , MN ஐ இருசமக் 
கூறிடுகிறது என நிரூபிக்கவும் . 

( உதவிக் குறிப்பு - A யைத் தன்மாற்றி மையமாகக் 
காண்டு VAB • AM ஐத் தன்மாற்றி ஆரமாகக் கொள்ளவும் ). 
11 . ரு S S , 

செல்கிறது . இரண்டு வட்டங்களுக்கும் நேர்ப் 
பொதுத் தொடுகோடுகள் 0 வில் சந்திக்கின்றன . அவை S7 
P , Q வில் தொடுகின்றன் . PQ வட்டம் S , ஐத் தொடுகிறது 
என நிரூபிக்கவும் . 


6 


தன் மாற்றம் 


295 


தேற்றம் 48 

ரண்டு வளை கோடுகளுக்கு இடையேயுள்ள கோணம் 
அவற்றின் தன் மாற்றுகளுக்கு இடையே உள்ள 

கோணத் 
துக்குச் சமம் . 


P 


--- 





AA 
/ C . 


Ci / 


V படம் 27 


கொள்கை : 

( 1 ) C. , C , இரு வளைகோடுகள் A யில் வெட்டுகின்றன . 
( 2 ) C , , C , அவற்றின் தன்மாற்றுகள் . 
(( 3 ) C , , C , வெட்டும்புள்ளி A . 


நிரூபிக்க : 
C. , C , க்கு இடை 

டையேயுள்ள கோணம் 
டையேயுள்ள கோணம் என . 


- 
- 


C , C, க்கு 


* 


நிரூபணம் : A , A தன் மாற்றுப் புள்ளிகள் 
. 

O AA ஒரு நேர்கோடு . 
அதனருகே OPP என்னும் நேர்கோடு வரைக . 

அது C,, C ,, C, , C, இவற்றை முறையே P, Q , P , Q இல் 
வெட்டட்டும் . AP , AQ , A P , A , Q இவற்றைச் சேர்க்கவும் , 
P, P ; Q , Q தன் மாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 

OP . OP 0Q • 0Q = 0A • OA . 
PAA P , Q AA P நாற்கரங்கள் . 

Z 0 PA = உள் எதிர் கோணம் OA1P . 
ZOQA = உள் எதிர்கோணம் 01 Q . 
Z - OPA - / 0QA / OA P - Z 0 A Q . 

ஃ Z PAQ ZP A ( . 
புள்ளிகள் P , Q ; A ஐ நெருங்கும் போது , AP , AQ A யில் 
தொடுகோடுகள் ஆகும் . 


- 
தா 


296 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

அப்பொழுது P , Q உம் A ஐ நெருங்கி A P , A Q A இல் 
தொடுகோடுகள் ஆகும் . 
C , C , க்கு இடையே உள்ள கோணம் 

C , , C , க்கு 
இடையே உள்ள கோணம் . 


கிளைத் தேற்றங்கள் 

1. ( a ) இரண்டு தொடு வட்டங்களின் தன்மாற்றுகள் 
ரண்டு தொடு வட்டங்களாகு ம் . 

( d ) இரண்டு தொடு வட்டங்களை அவற்றின் தொடு 
புள்ளிக்குத் தன் மாற்றம் செய்தால் அவை இரண்டு 

ணை 
கோடுகளாகும் . 

( c ) இரண்டு தொடு வட்டங்களை அவற்றில் ஒரு 
வட்டத்தின் ஒரு புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்தால் அவை 
ஒரு வட்டமும் அதன் தொடுகோடும் ஆகும் . 

2 . இரண்டு இணைக் கோடுகளை இரண்டு தொடு வட்டங் 
களாகத் தன்மாற்றம் செய்யலாம் . 

3. ( a ) இரண்டு குத்து வட்டங்களின் தன்மாற்றுகள் 
இரண்டு குத்து வட்டங்களாகும் . 

( b ) இரண்டு குத்து வட்டங்களை அவற்றின் வெட்டுப் 
புள்ளிக்குத் தன் மாற்றம் செய்தால் அவை இரண்டு குத்துக் 
கோடுகளாகும் . 

( c ) இரண்டு குத்து வட்டங்களை அவற்றில் ஒன்றின் 
மேல் உள்ள ஒரு புள்ளிக்குத் தன் மாற்றம் செய்தால் அவை 
ஒரு வட்டமும் அதன் விட்டமுமாகும் . 

( ஒரு நேர் கோட்டுக்கும் வட்டத்துக்கும் இடையே உள்ள 
கோணம் வெட்டுப் புள்ளியில் தொடு கோட்டுக்கும் அந்தக் 
கோட்டுக்கும் இடையே உள்ள கோணமாகும் . ) 
4 . 

ஒரு வட்டத்தையும் அதன் தொடு கோட்டையும் 
இரண்டு தொடு வட்டங்களாகத் தன் மாற்றம் செய்யலாம் . 

5. இரண்டு குத்துக் கோடுகளை இரண்டு குத்து வட்டங் 
களாகத் தன் மாற்றம் செய்யலாம் . 
6 . 

வட்டத்துக்கும் தன்மாற்றி வட்டத்துக்கும் 
இடையே உள்ள கோணம் , அதன் தன்மாற்று வட்டத்துக்கும் , 
தன்மாற்றி வட்டத்துக்கும் இடையே உள்ள கோணத்துக்குச் 
சமம் . 

( தன்மாற்றி வட்டத்தின் தன்மாற்று அதுவே ) . 


தன் மாற்றம் 


297 


7. ஒரு வட்டத்தையும் அதன் விட்டத்தையும் இரண்டு . 
குத்து வட்டங்களாகத் தன்மாற்றம் செய்யலாம் . 


மாதிரிகள் 
1 . 

தொடு வட்டங்களையும் , தொடு புள்ளியில் 
அவற்றை குத்தாக வெட்டும் வட்டத்தையும் தொடுபுள்ளிக்குத் 
தன் மாற்றம் செய்க . 


| C3 


C1 


C2 


வ . 


0 


C3 


V படம் 28 


V படம் 29 


கொள்கை : C ,, C ,, C , கொடுக்கப்பட்ட வட்டங்களாகட்டும் . 
C. , C , ஐ 0 வில் தொடுகின்றது . C .; C. , C , இரண்டையும் 
குத்தாக வெட்டுகிறது . 


கேட்டிருப்பது 

அவற்றை 0 வுக்குத் தன்மாற்றம் செய்ய . C ,, C ,; 0 வில் 
தொடுவதால் , C , , C , இரு இணைகோடுகளாகும் . 

cg ; C ,, C , ஐக் குத்தாக வெட்டுவதால் , C , ; G , C , இரண் 
டையும் குத்தாக வெட்டுகிறது . 

மேலும் Cg , 0 வழிச் செல்வதால் Cy ஒரு நேர்கோடு . 

ஃ Cy , C , C , ஐ க்குத் குத்தாக வெட்டும் ஒரு நேர் 
கோடாகும் . 

( படம் 29 பார்க்கவும் . 


2. இரு வட்டங்கள் A யில் தொடுகின்றன . இவற்றை 
இன்னும் இரண்டு வட்டங்கள் A யில் குத்தாக வெட்டுகின்றன . 
இவை 

ஒன்றையொன்று A , B , C, D யில் வெட்டுகின்றன 


298 

முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
வட்டங்கள் AOC , BOD , P யில் வெட்டுகின்றன . வட்டங்கள் 
APB , CPD ஒன்றையொன்று P யில் தொடுகின்றன என்று 
என்று நிரூபிக்கவும் . 


CA ) 


C 


04 


Ce 


103 


A 


B 


G. 


02 


V படம் 30 


a cà 


/ 


C3 


ICA 


A 


C 


B 


R 


V படம் 31 


தன் மாற்றம் 


299 


கொள்கை : ( 1 ) C ,, C ,, 0 வில் தொடுகின்றன . 

அவற்றின் மையங்கள் 04 , 02 . 
( 2 ) Cz , C , இவற்றை 0 வில் குத்தாக வெட்டு 


கின்றன . 


( 3 ) C ,, C2 , C , C .; A , B , C , D யில் வெட்டுகின்றன . 
( 4 ) வட்டம் BOD , வட்டம் A0C யை P யில் 
வெட்டுகிறது . 


நிரூபிக்க : 
வட்டம் APB , வட்டம் PD யைத் தொடுகிறது என . 


நிரூபணம் : 1 . வட்டங்கள் C ,, C ,; 0 வில் தொடுவதால் 
200 , 0 , ஒரு நேர் கோடு . 


( 2 ) C ,, C , இவற்றைக் குத்தாக வெட்டுவதால் அவற்றின் 
மையங்கள் 0 , 0 ,; C ,, C , க்கு 0 வில் பொதுத் தொடு கோட்டில் 
அமையும் . 

00 , 0 , ஒரு நேர்கோடு . 
Cg, C .; 0 வில் தொடுகின்றன . 


( 3 ) 0 வுக்கு தன்மாற்றம் செய்க . C ,, C , தொடுவட்டங் 
கள் . 

C1 , C , இரண்டு இணைகோடுகளாகும் . C3 , C , 0 வில் 
தொடுகின்றன . 

C3 , C , இரண்டு இணை கோடுகளாகும் . 
மேலும் C ,, C , வை C3 , C , குத்தாக வெட்டுவதால் C , , 
C , க்கு C3 , C , குத்துக் கோடுகள் . C , , C , , Cy , C , ; A , B , , 
D இல் வெட்டுகின்றன . 

* A B C D ஒரு செவ்வகம் . 


.. 


( 4 ) வட்டம் BOD யின் தன்மாற்று B D . வட்டம் COA 
பயின் தன்மாற்று A C . 

B D , C A ஐ P இல் வெட்டுகிறது . 
P செவ்வகம் A B C D இன் மையப் புள்ளி . 





( 5 ) ஃ . செவ்வகம் A B C D இல் வட்டம் A P B , வட்டம் 
CP D இன் மையங்கள் Q , R முறையே CD , A B இன் நடுக் 
குத்துக் கோடுகளில் அமையும் . 

P , Q , R ஒரு நேர்கோட்டில் அமையும் . 


300 / 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


. 


வட்டம் A P B , வட்டம் C P D ஐத் தொடுகிறது . 
( படம் 31 ) 
வட்டம் APB , வட்டம் CPD யைத் தொடுகிறது . 

நி , வே , 





குறிப்பு . தன்மாற்றம் செய்தலில் , சிக்கலான படம் 30 இலிருந்து 
சுலபமான 31 ஐ அடைகிறோம் . இதிலிருந்து நிரூபணம் எளி 
தாகிறதென்பதைக் கவனிக்கவும் . 


3 . மூன்று வட்டங்களை மையங்கள் ஒரு நேர் கோட்டி 
லுள்ள மூன்று வட்டங்களாகத் தன்மாற்றம் செய்வதெப்படி ? 


C 


3 


V படம் 32 


C 


C 


+ 


V படம் 33 


கொள்கை : C1 , C ,, C , மூன்று வட்டங்கள் . 
கேட்டிருப்பது : அவற்றை ஒரு நேர் கோட்டில் மையங் 
களுள்ள வட்டங்களாகத் தன்மாற்றம் செய்ய . 


தன் மாற்றம் 


301 


முறை C ,, C ,, C ; இவற்றை குத்தாக வெட்டும் வட்டம் C 
ஆகட்டும் . C யின் மேல் ஏதாவது ஒரு புள்ளி 0 வைத் தன் 
மாற்றி மையமாகக் கொள்க . 

மூன்று வட்டங்களின் தன்மாற்றுகளின் மையங்கள் ஒரு 
நேர் கோட்டில் அமைவன . 
நிரூபணம் 0 , வட்டம் C யின் மேல் உள்ளது . 

C ஒரு நேர்கோடு . C1 , C,, G , ஐ C குத்தாக வெட்டு 


கிறது . 


* 


CI , C , C ஐ C குத்தாக வெட்டுகிறது . 
அவற்றின் மையங்கள் வழியே G செல்லும் . 

( தேற்றம் 48 - கிளை 3 ( C ) 
ஃ C , , C , , C3 இன் மையங்கள் C இன் தன் மாற்றமான 
ஒரு நேர் கோட்டில் அமையும் . 

நி . வே . 


4. / ABC யின் தளத்தில் P , 0 இரு புள்ளிகள் . வட்டங்கள் 
PAB , PCO ; வட்டங்கள் PBC PAO ஒன்றையொன்று குத்தாக 
வெட்டுகின்றன . வட்டங்கள் ( PCA , PBO வும் குத்து வட்டங் 
கள் என நிரூபிக்கவும் . 


+ 





V படம் 34 


302 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


B 


V படம் 85 


கொள்கை : ( 1 ) A ABC யில் 0 , P இரு புள்ளிகள் . 

(2 ) வட்டம் BPC | வட்டம் APO . 
( 3 ) வட்டம் PAB 1 வட்டம் PCO . 


நிரூபிக்க : வட்டம் PCA | வட்டம் PBO என . 


நிரூபணம் P க்குத் தன்மாற்றம் செய்க . 
( 1 ) வட்டம் BPC , B C என்னும் நேர்கோடாகும் . 

வட்டம் APO , A O என்னும் நேர்கோடாகும் . 
வட்டம் BPC / வட்டம் APO 

( கொள்கை ) 
ஃ . BC - A 0 . 
( 2 ) அதுபோலவே , 
வட்டம் PAB , A B ஆகும் . 
வட்டம் PCO , CO ஆகும் . 
ஆனால் வட்டம் PAB | வட்டம் PCO . 

A B L CO . 
A A B C இல் , A Q , O குத்துக் கோடுகள் . 

BIO | AC . 
ஆனால் B O , வட்டம் PBO வின் தன்மாற்று . 

A C , வட்டம் PAC யின் தன்மாற்று . 
வட்டம் PBO | வட்டம் PAC . 


5 . OA , OB , OC ஒரு வட்டத்தின் 3 நாண்கள் . 0A , OB , 
OC இவற்றை விட்டங்களாகக் கொண்ட வட்டங்களை இரண்டி 
ரண்டாக எடுக்க அவை வெட்டும் இரண்டாவது புள்ளிகள் 
ஒரு நேர்கோட்டில் உள்ளவை என்று நிரூபிக்கவும் . 


தன்மாற்றம் 


303 


I 


A 





C.2 


2 


B 


C3 


R 





C 


V படம் 36 





C 


C 


V படம் 37 


கொள்கை : ( 1 ) ஒரு வட்டம் OABC . OA , OB , OC நாண்கள் . 
( 2 ) OA , OB , OC 

விட்டங்களாகவுடைய 
வட்டங்கள் C1 , C2 , C , என்போம் . 
( 3 ) C1 , C2 வெட்டும் புள்ளி P. C2 , C , வெட்டும் 

புள்ளி- Q C2 , C , வெட்டும் புள்ளி R. 


304 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : PQR ஒரு நேர்கோடு என . 
நிரூபணம் : 0 க்கு தன்மாற்றம் செய்க . 

( 1 ) QABC , A B C என்னும் நேர்கோடாகும் . 

( 2 ) Q A விட்டமாகவுள்ள வட்டம் C1 இன் தன்மாற்று A 
வழி , OA வுக்குச் செங்குத்துக் கோடாகும் . 

( அ - து ) 0A க்குச் செங்குத்துக் கோடாகும் . 

( 3 ) அதுபோலவே , C2 , C3 ; OB , OC க்கு B , C வழியே 
செல்லும் செங்குத்துக் கோடுகளாகும் . 
( 4 ) C , C வெட்டும் புள்ளி- P . 

C2 , C வெட்டும் புள்ளி- Q . 

C3 , C1 வெட்டும் புள்ளி- R . 
ஃ . தன் மாற்றுப் படத்தில் , 
A PIQ R இன் பக்கங்கள் P Q , Q R , R P க்கு OB , 
OC , OA லம்பங்கள் . 
மேலும் AB C ஒரு நேர்கோடு . 
0 , வட்டம் P Q R இன் மேல் ஒரு புள்ளி . 

( A B C சிம்ஸன் கோடு ) 
PQR , O வழிச் செல்லாத 

நேர்கோடு . 
( தேற்றம் -45 ) 


பயிற்சி 22 ( a ) 
1. இரண்டிரண்டாகத் தொடும் மூன்று வட்டங்களை ஒரு . 
தொடு புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்க . 

2. இரண்டிரண்டாகத் தொடும் மூன்று வட்டங்களை 
அவற்றின் தொடு புள்ளிகள் வழிச் செல்லும் வட்டத்துக்குத் 
தன்மாற்றம் செய்க . 
3 . 

ஒரு முக்கோணத்தின் பக்கங்களை அதன் குத்து 
மையத்துக்குத் ( Orthocentre ) தன் மாற்றம் செய்க . தன்மாற்று 
கள் மறுபடியும் வெட்டும் 

புள்ளிகள் 

வழிச் 

செல்லும் 
வட்டத்தில் அவற்றின் மையங்கள் இருக்கும் எனக் காட்டுக . 

முக்கோணத்தையும் அதன் குத்துக் கோடு 
ஒரு உச்சிப் புள்ளிக்குத் ( Vertex ) தன் மாற்றம் செய்க . 
5 . 

ரண்டு வட்டங்கள் A யில் வெட்டுகின்றன . மூன்றா : 
வது வட்டம் ஒரு இவை இரண்டையும் குத்தாக வெட்டுகிறது . 
இந்த மூன்று வட்டங்களையும் ஒரு வட்டமும் அதன் இரண்டு 
விட்டங்களுமாகத் தன் மாற்றம் செய்யலாம் எனக் காட்டுக . 


4. ஒரு 


305 


தன் மாற்றம் 


6 . ஒரு முக்கோணத்தின் பக்கங்களை அதன் சுற்றுவட்ட 
மையத்துக்குத் தன் மாற்றம் செய்க . 


7 . ஒரு செவ்வகத்தை ஒரு மூலைக்குத் ( a vertex ) தன் 
மாற்றம் செய்க . 


8. இரு வட்டங்கள் C1 , C ,, 0 வில் தொடுகின்றன . Cs , C , 
என்னும் இரண்டு வட்டங்கள் இவற்றை 0 வில் குத்தாக 
வெட்டுகின்றன . C. , C ,, ஐ C ,, C , A , B , C , D யில் வெட்டு 
கின்றன . A , B , C , D ஒரு வட்டத்தில் அமைவன எனக் காட்டுக . 


9 . 

இரண்டு வட்டங்களுக்கிடையே உள்ளக் கோணத் . 
தைத் தன்மாற்றி வட்டம் இருசமக் கூறிடுகிறது 
நிரூபிக்கவும் . 


என 


பயிற்சி 22 ( b ) 


1. ABC ஒரு நேர்கோடு . P அதற்கு வெளியே ஒரு புள்ளி . 
வட்டம் PBC க்குக் குத்தாகவும் P , A வழியாகவும் வரையப் 
பட்ட ஒரு வட்டம் ; வட்டம் PCA க்குக் குத்தாகவும் P , BB 
வழியாகவும் வரையப்பட்ட வட்டம் ; வட்டம் PAB க்குக் 
குத்தாகவும் P , C வழியாகவும் வரையப்பட்ட வட்டம் இவை 
மூன்றும் மற்றொருபுள்ளி வழியே செல்லும் என நிரூபிக்கவும் . 


2. 


ஒரு செவ்வகத்தின் பக்கங்களை அதன் சுற்று வட்டத் 
தில் உள்ள ஒரு புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்க . தன்மாற்று 
வட்டங்களின் மையங்கள் இருகுத்துக் கோடுகளில் அமையும் 
எனக் காட்டுக . 


3. ABCD ஒரு நேர்கோடு . P அதற்கு வெளியே ஒரு புள்ளி . 
வட்டங்கள் PAB , PCD ஒன்றையொன்று P யில் தொடுகின்றன . 
வட்டம் PBC இவை இரண்டையும் குத்தாக வெட்டுகிறது . 
வட்டம் PAD , வட்டம் PBC யைத் தொட்டால் , அது வட்டங்கள் 
PAB , PCD யைக் குத்தாக வெட்டுகிறது என நிரூபிக்கவும் . 


4. இரு வட்டங்களை 0Q R என்னும் வட்டம் Q , R இல் 
தொடுகிறது . 0 , Q ; 0 , R வழியே வட்டம் 0QR ஐக் குத்தாக 
வெட்டும் வட்டங்கள் 0 வில் ஒன்றையொன்று தொடுகின்றன 
என நிரூபிக்கவும் . 


306 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


5. இரு வட்டங்கள் ஒன்றையொன்று குத்தாக P யில் 
வெட்டுகின்றன . அவற்றை CAB என்னும் வட்டம் முறையே 
A , B யில் தொடுகிறது . வட்டங்கள் CPA , CPB , 45 * 

இல் 
வெட்டுகின்றன என நிரூபிக்கவும் . 


6. இரு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . அவற்றை 
மற்றொரு வட்டம் முறையே C , D யில் குத்தாக வெட்டுகிறது . 
வட்டம் ACD , இரண்டு வட்டங்களையும் சம கோணங்களில் 
வெட்டு கிறது என நிரூபிக்கவும் . 


7. வட்டம் OBD , வட்டங்கள் ADC ABC யைக் குத்தாக 
வெட்டுகிறது . வட்டம் OAC ,, வட்டங்கள் OAD , OCD ; 
வட்டங்கள் OAB , OCB இவற்றைச் சமகோணங்களில் வெட்டு 
கிறது என நிரூபிக்கவும் . 

உதவிக் குறிப்பு 0 க்குத் தன்மாற்றம் செய்க ) 


- 


3. இரண்டு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . A , B 
வழியாகவும் , இரண்டு 

வட்டங்களும் B யில் வெட்டும் 
கோணத்தை இரு சமக் கூறிடும் படியும் இரண்டு வட்டங்கள் 
வரையப் படுகின்றன . கொடுக்கப்பட்ட இரண்டு 

வட்டங் 
களையும் தொடும் வட்டம் எதுவும் இந்த இரண்டு வட்டங்களில் 
ஒன்றைக் குத்தாக வெட்டும் என நிரூபிக்கவும் . 


9. A , B , C ) 

கோடமைப் புள்ளிகள் . 0 அதற்கு 
வெளியே ஒரு புள்ளி . 0P , 0Q OR முறையே வட்டம் OAB , 
வட்டம் OBC , வட்டம் OCA இவற்றின் விட்டங்கள் . P , Q , R , 0 
ஒரு வட்டப் பரிதியில் உள்ள வை என நிரூபிக்கவும் . 


10. மூன்று வட்டங்கள் ஒரு புள்ளி வழிச் செல்கின்றன . 
இந்த புள்ளி வழியேயும் , இரண்டு வட்டங்கள் வெட்டும் 
மற்றொரு புள்ளி வழியேயும் மூன்றாவது வட்டத்துக்குக் 
குத்தாகவும் வரையப்பட்ட மூன்று வட்டங்களும் மற்றொரு 
புள்ளி வழிச் செல்லும் என நிரூபிக்கவும் . 


11. கீழ்க் கண்ட தேற்றங்களைக் குறிப்பிட்டபடித் தன் 
மாற்றம் செய்க . 

( 1 ) அரை வட்டத்தில் உள்ள கோணம் 90 " . 
( வட்டப்பரிதியில் ஒரு புள்ளிக்கு ) 

( ) 
வழிக் கோடுகள் . 


307 


தன்மாற்றம் 


( a ) முக்கோணத்தின் உச்சிப்புள்ளிக்கு 
( b ) குத்துமையத்துக்கு 
( c ) சுற்று வட்டத்தின் மேல் ஒரு புள்ளிக்கு 
( d ) சுற்று வட்ட மையத்துக்கு 


12. கீழ்க்கண்ட தேற்றத்தை 0 க்குத் தன் மாற்றம் செய்க . 

AB யை விட்டமாகவுடைய வட்டத்தின் மேல் 0 ஒரு 
புள்ளி . P , AB யில் ஏதாவது ஒரு புள்ளி , வட்டம் OPB யை A0 , 
Q வில் வெட்டினால் , Q , AB க்கு P வழியே வரையப்பட்ட 
லம்பத்தில் அமையும் . 


13. ஒரு முக்கோணத்தின் சுற்று வட்டத்தை அதன் 
போலார் வட்டத்துக்குத் தன்மாற்றம் செய்தால் அது 
முக்கோணத்தின் ஒன்பது புள்ளி வட்டமாகும் எனக் காட்டுக . 
மேலும் D , E , F குத்தடிகள் (feet of the altitudes ) என்றால் D , 
E , F A , B , C யுடன் பொருந்தும் எனக் காட்டுக . 


14. ஒரு முக்கோணத்தின் சுற்றுவட்டத்தின் மேல் உள்ள 
P என்னும் ஏதாவது ஒரு புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்க : 


A ABC யின் சுற்று வட்டத்தின் மேல் P ஒரு புள்ளி . 
P யிலிருந்து BC , CA , AB க்கு PL , PM , PN என்னும் குத்துக் 
கோடுகள் வரைந்தால் , LMN ஒரு நேர் கோடாகும் . 


15. S. ,S , என்னும் வட்டங்களை என்னும் வட்டம் குத்தாக 
வெட்டுகிறது . S. , S , வின் சமத்தொடு கோட்டச்சை 2 , 0 வில் 
வெட்டுகிறது . 0 வை மையமாகக் கொண்ட S , S , வைக் குத்தாக 
வெட்டும் வட்டத்தைத் தன்மாற்றி வட்டமாகக் கொண்டு தன் 
மாற்றம் செய்து , வின் தன் மாற்று , S , S , வின் மையப் பிணைக் 
கோடு (line of centres ) என்று காட்டுக . 


16 . ஒரு தளத்தில் 0 , A , B , C நான்கு புள்ளிகள் . O0AB , 
OOBC குத்து வட்டங்களானால் , OOCA , OABC யும் குத்து 
வட்டங்களென நிரூபிக்கவும் . 


17. A , B , C , D நான்கு புள்ளி . ODBC யின் மையம் , DA யில் 
அமைகிறது . ODCA யின் மையம் , DB யில் அமைகிறது என்றால் 
ODAB யின் மையம் , DC யில் அமையும் என் நிரூபிக்கவும் . 


308 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


தேற்றம் 49 

ஒரு வட்டம் அதற்கு இரண்டு தன் மாற்று புள்ளிகள் 
இவற்றின் தன்மாற்றுகள் மற்றொரு வட்டமும் அதற்கு 
இரண்டு தன் மாற்றுப் புள்ளிகளும் ஆகும் . 


s 


P 


P 


O 


C 


D 


S 


V படம் 38 


. 


கொள்கை : ( 1 ) S ஒரு வட்டம் ; C அதன் மையம் ; 

P , Q , S இன் தன் மாற்றிப் புள்ளிகள் 
( 2 ) - 0 தன் மாற்றி மையம் . 
( 3 ) S , P , Q முறையே S , P , Q வின் தன் 

மாற்றுகள் . 


நிரூபிக்க : --S க்கு P , Q தன் மாற்றுப் புள்ளிகள் ஆகும் 


என . 


நிரூபணம் : வட்டம் S க்கு P, Q தன் மாற்றுப் புள்ளிகள் 

வட்டம் 0 QP | வட்டம் S. 
ஆனால் P , P ; Q , Q 0 வுக்குத் தன்மாற்றுப் புள்ளிகள் . 

வட்டம் 0 Q P யின் தன் மாற்று P Q ஆகும் . 
மேலும் வட்டம் O P Q | வட்டம் S. 
ஃ P Q | வட்டம் S 

P Q , S இன் மையமாகிய D வழிச் செல்கிறது . 
மேலும் P , Q வழிச் செல்லும் எந்த வட்டமும் S ஐக் 
குத்தாக வெட்டும் . 

P , Q வழிச் செல்லும் எந்த வட்டமும் S க்கு குத்தாக 
வெட்டும் . 

S " க்கு P Q தன் மாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 


தன்மாற்றம் 


309 


கிளைத் தேற்றங்கள் : 

1 . ஒரு வட்டத்துக்கு இரண்டு வளைவரைகள் தன் மாற்று 
களானால் , இவற்றை வேறொரு புள்ளிக்குத் தன் மாற்றம் செய் 
யும்போது வளைவரைகளின் தன் மாற்றுகள் வட்டத்தின் தன் 
மாற்றுக்குத் தன் மாற்றுகள் ஆகும் . 

S க்கு C ) , C , என்னும் வளை வரைகள் தன் மாற்று 
களானால் , இவற்றின் தன் மாற்றுகள் 2 க்கு , S , 
C , C2 ஆனால் , பி க்கு C , , C , தன் மாற்றுகள் ஆகும் . 

( C ) , C , விலுள்ள ஒவ்வொரு ஜதைத் தன் மாற்றுப் 
புள்ளிகளுக்கும் , C , , C , இல் ஒவ்வொரு ஜதைத் தன் 
மாற்றுப் புள்ளிகள் உண்டு) . 


2 . ஒரு நேர் கோட்டுக்கு ஒரு புள்ளியின் தன் மாற்று 
அந்த நேர்கோட்டில் அப்புள்ளியின் பிம்பமாகும் . 

வட்டம் , அதன் தன்மாற்றுப் புள்ளிகள் PQ 
இவற்றை S இன் மேல் உள்ள ஒரு புள்ளி 0 வுக்குத் 
தன் மாற்றம் செய்க . S ஒரு நேர்கோடாகும் . 

. 
S க்கு P , Q தன் மாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 
P , 0 தன் மாற்றுப் புள்ளிகள் . 
... P , Q வழியே செல்லும் எந்த வட்டமும் S " ஐக் 
குத்தாக வெட்டும் . 
( அ - து ) P , Q வழியே செல்லும் எந்த வட்டத்தின் 
மையமும் என்னும் நேர்கோட்டில் இருக்கும் . 

, P Q இன் மையக் குத்துக்கோடு . 

P , 0 இவை S " க்கு ஒன்றுக்கொன்று பிம்பங்கள் 
ஆகும் . 


. 


2 . 


மாற்று நிரூபணம் 


S 


S 


- 


0 


DC 


V படம் 3.9 


310 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


OS இன் மையம் C. 0 அதன் மேல் ஒரு புள்ளி . S க்கு 
C , எட்டாப்புள்ளி இவை தன் மாற்றுப் புள்ளிகள் . இவற்றை 
0 வுக்குத் தன் மாற்றம் செய்க . S இன் தன்மாற்று S என்னும் 
நேர்கோடு . C இன் தன்மாற்று C ஆனால் 0 P = PC 
( தேற்றம் -45 கிளை -2 ) எட்டாப்புள்ளியின் தன்மாற்று ) ஆகும் . 

S க்கு , 0 , C தன் மாற்றுப் புள்ளிகள் . 
( அ - து ) S " க்கு 0 வின் தன் மாற்றுப் புள்ளி S இல் அதன் 
பிம்பமாகும் . 

3 . ஒரு புள்ளிக்கு S , S தன் மாற்று வட்டங்கள் என்றால் , 
S இன் மையம் , S க்கு 0 வின் தன் மாற்றுப் புள்ளியின் தன் 
மாற்றுப் புள்ளி ஆகும் . (வேறொரு நிரூபணம் ) 


.. 


S 


P 


P 


O 


C 


V படம் 40 
S , S தன்மாற்று வட்டங்கள் C , D அவற்றின் மையங்கள் . 
0 தன்மாற்றி மையம் S க்கு வின் தன் மாற்று D ஆகட்டும் . 
0 க்கு D யின் தன்மாற்று D ஆகட்டும் . D , S இன் மையம் 


ஆகும் . 


நிரூபணம் : S க்கு 0 , D தன் மாற்றுகள் . 
0 வுக்கு S இன் தன்மாற்று S . 
D இன் தன்மாற்று D . 
0 வின் தன் மாற்று எட்டாப்புள்ளி . 

ஃ S க்கு D உம் எட்டாப்புள்ளியும் தன்மாற்றுப் புள்ளி 
கள் . 

S இன் மையம் D ஆகும் . 
தேற்றம் 50 

ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதியை ஒரு புள்ளிவழிக் 
கோடுகள் அல்லது பொது மைய 

வட்டங்களாகத் 
மாற்றம் செய்யலாம் . 


.. 


தன் 


311 


தன் மாற்றம் 


1 , முதலில் வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதியை 
எடுத்துக் கொள்வோம் . 


C2 


C1 


AJ 


A , A2 


A3 


A4 


BB 


C2 


C 


Ci 


CA 


B 


V படம் 41 , 42 


கொள்கை : C. , C ,, C. , C , வெட்டும் ஓரச்சு வட்டத் 
தொகுதியைச் சேர்ந்த வட்டங்களாகட்டும் . 

அவை A , B யில் வெட்டட்டும் . 

நிரூபிக்க : அவற்றை ஒரு புள்ளி வழிக் கோடுகளாகத் 
தன் மாற்றம் செய்யலாம் என . 


தன் 


நிருபணம் : A க்குத் 

மாற்றம் செய்க . எல்லா 
வட்டங்களும் , A வழிச் செல்வதால் அவற்றின் தன் மாற்றுகள் 
C , C , , Cy , C , நேர் கோடுகளாகும் . 

எல்லா வட்டங்களும் B வழிச் செல்வதால் அவற்றின் தன் 
மாற்றுகளும் , B வழிச் செல்லும் . 

C , C , , cy , C , ஒரு புள்ளிவழிக் கோடுகள் 





2. வெட்டாத ஓரச்சு வட்டத் தொகுதியை எடுத்துக் 
கொள்வோம் . 


312 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


Ci 


C 


Cs 


A1 A 2 L 


L2 AS 


V படம் 43 


C2 


C. 


C ) 


L 


Lo 


V படம் 44 


வட்டத் 


கொள்கை : C. , C ,, cs ...... வெட்டாத ஓரச்சு 

தொகுதியாகட்டும் . 
A. , A2 , A3 அவற்றின் மையங்கள் 
L1 , L , எல்லைப் புள்ளிகள் . 


நிரூபிக்க : ஓரச்சு வட்டங்களைப் பொது மைய வட்டங் 
களாகத் தன் மாற்றம் செய்யலாம் என . 


நிரூபணம் : 1. க்குத் தன் மாற்றம் செய்க . ஓரச்சு வட்டத் 
தொகுதியிலுள்ள எல்லா வட்டங்களுக்கும் எல்லைப் புள்ளிகள் 
தன் மாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 

C. க்கு L. , L , தன்மாற்றுப் புள்ளிகள் . இவற்றை 
1. க்குத் தன்மாற்றம் செய்தால் , C , க்கு 1 , & L , தன் மாற்றுப் 
புள்ளிகள் . ( அ - து ) L , , க்கு CI இன் மையம் . 


தன் மாற்றம் 


313 


இதுபோலவே L , , எல்லா வட்டங்களின் தன்மாற்று 
களுக்கும் மையம் என நிரூபிக்கலாம் . 

C , , C , Cy ... L ஐப் பொது மையமாகக் 
கொண்ட வட்டங்கள் . 


மாற்று நிரூபணம் 


C , 


E 


CS 


C2. 


2 


Ap 


A 


31 


M 
N 


2 
. 





V படம் 45 


C2 


V 


C. 


C 


3 . 


w 


L , 


2 


V படம் 48 


314 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபணம் : 

Li , L , வழியாக C. , C ,, C , இவற்றைக் குத்தாக வெட்டும் 
வட்டங்கள் 21 , 22,2 : 

*....... வரைக . 
L க்குத் தன்மாற்றம் செய்க . 
21 , 2 , 2 . .......... .. வழிச் செல்வதால் , 
z , 2 : , 23 L , வழிச் செல்லும் . 
ZI , C , ஐக்குத்தாக வெட்டுகிறது . 
ஃ 211, C , ஐக் குத்தாக வெட்டும் . 
ஃ 2 , C , இன் மையம் வழிச் செல்லும் . 
ஃ 2 , 25 C , இன் மையம் வழிச் செல்லும் . 
1. , 23 இவற்றின் வெட்டும் புள்ளியான 
* L , , CI இன் மையம் . 

அதுபோலவே L , , C , , Cy முதலிய வட்டங்களின் 
பொது மையம் என நிரூபிக்கலாம் . 

ஃ C4, C , , Cs பொது மைய வட்டங்கள் . 


" 


மாதிரிகள் 

1. C. , C , இரண்டு குத்து வட்டங்கள் . ஒரு வளைவரை 
C யை முதலில் C , க்கும் பிறகு C , க்கும் தன்மாற்றம் செய் 
தாலும் , அல்லது முதலில் C , க்கும் பிறகு C , க்கும் தன்மாற்றம் , 
செய்தாலும் ஒரே படம் தான் கிடைக்கும் என நிரூபிக்கவும் . 


CI 


க 


2 . 


PS 


B 


V படம் 47 


* ன் மாற்றம் 


P , 


C 


C 


B 


1 


Pa 


V படம் 43 


கள் . 


கொள்கை : ( 1 ) வட்டங்கள் ( 0 ) , ( 02 ) குத்து வட்டங் 

அவை A , B யில் வெட் 

டட்டும் . 
( 2 ) P ஏதாவது ஒரு புள்ளி ஆகட்டும் . 

அவற்றை C , C , என் போம் . 
( 3 ) C , க்கு P யின் தன் மாற்றுப் புள்ளி P , 

C , க்கு P யின் தன் மாற்றுப் புள்ளி P .. 
C , க்கு P , இன் தன் மாற்றுப் புள்ளி P3 . 


நிரூபிக்க : C , க்கு P2 இன் தன் மாற்றுப் புள்ளி P3 என . 


- 


நிரூபணம் : A க்குத் தன் மாற்றம் செய்க . 
C , C , இரண்டும் நேர் கோடுகளாகும் . 
CITC , அவை B யில் வெட்டுகின்றன . 
ஃ . C C , இரண்டும் B ல் குத்தாக வெட்டும் . 
P யின் தன்மாற்றுப் புள்ளி P ஆகட்டும் . 
P , P , என்னும் புள்ளிகள் C , க்குத் தன் மாற்றிகள் 

P , P , , C , க்குத் தன் மாற்றிகள் ஆகும் . 

P , C இல் P இன் பிம்பமாகும் . 
அதுமாதிரியே 

P , , C , இல் P இன் பிம்பமாகும் . 
* P3 , C2 இல் P இன் பிம்பமாகும் . 
ஆனால் C IC, . 

P P2 , P , P3 க்கு இணையும் சமமாகும் . 
நாற்கரம் PP , P3 P , இல் 
P P , P2 P3 இவையும் இணையும் சமமுமாகும் . 
P3 , C இல் P , இன் பிம்பமாகும் . 


316 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

ஃ . C , க்கு , P2 , P3 தன்மாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 

ஃ P என்னும் புள்ளியை முதலில் C , ஆகும் . பிறகு C , க்குத் 
தன் மாற்றம் செய்தாலும் , முதலில் C, பிறகு C , க்குத் தன் மாற் 
றம் செய்தாலும் ஒரே புள்ளி P , தான் கிடைக்கிறது . 

ஒரு வளைவரையை எடுத்துக் கொண்டாலும் C. , 
C , க்கு எந்த வரிசையிலும் ( in any order ) தன்மாற்றம் செய்த 
பிறகு ஒரே வளைவரைதான் கிடைக்கும் . 

2. C1, C ,, C3 , C , ஓரச்சு வட்டங்கள் . அவற்றுக்கு P யின் 
தன்மாற்றுகள் முறையே P ,, P ,, P3 , P , ஆகும் . P.P2PGP, ஒரு 
வட்ட நாற்கரம் என நிரூபிக்கவும் . 


P. 


G 
Ca 

P 


C3 


இரு 


PA 


A1 A2 


Az A4 


V படம் 49 


C4 


CS 


C 


C2 


L , 


P P , P. 

3 


P 
4 


P 


V படம் 50 


317 


தன்மாற்றம் 


கொள்கை : ( 1 ) C , , C ,, C3 , C , ஓரச்சு வட்டங்கள் . 

( 2 ) P ஏதாவது ஒரு புள்ளி . 
( 3 ) P ,, P ,, P. , P. முறையே P யின் தன்மாற் 

றுப் புள்ளிகள் . 
நிரூபிக்க : P ,, P. , P3 , P , ஒரு வட்டப் பரிதியில் உள் 


ளவை என . 


நிரூபணம் : ஓரச்சு வட்டங்களின் எல்லைப் புள்ளிகள் 
L1 , L , ஆகட்டும் . 

L க்குத் தன்மாற்றம் செய்க . 
C , C , , C3 , C , பொது மைய வட்டங்களாகும் . 
P யின் தன் மாற்று P ஆகட்டும் . 

C1 , C2 , Cz, C , க்கு , P. , P ,, P3, P. , P யின் தன்மாற்றுப் 
புள்ளிகள் . 

ஃ . C , C , , C ) , C , க்கு P , , P , , P3 , P , P ! இன் 
மாற்றுப் புள்ளிகள் ஆகும் . 

( தேற்றம் 40) . 
ஆனால் C1 C, , C3 , C , பொது மைய வட்டங்கள் . 
ஃ P , P. 

P , , P , , P ; , P , , 0P இல் அமைகின்றன . 
அவை ஒரு கோடமைப் புள்ளிகள் . 
P ,, P ,, P3 , P. L. வழிச் செல்லும் ஒரு வட்டமாகும் .. 
P1 , P ,, P3 , P , ஒரு வட்டப் பரிதியில் அமைவன . 


தன் 


3 . ABC ஒரு நேர்கோடு . வட்டங்கள் PAB , PBC , PCA 
மற்றொரு வட்டத்தை X , Y , 7 இல் தொடுகின்றன . வட்டங் 
கள் PAY , PBZ , PCX ஓரச்சு வட்டங்கள் என நிரூபிக்கவும் .. 


1318 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


C 


B 


AA 


X 


Z. 





V படம் 51 


A 


C ! 


Y / 


V படம் 52 


கொள்கை : ( 1 ) ABC ஒரு நேர்கோடு . P அதற்கு 
வெளியே ஏதாவது ஒரு புள்ளி . 

( 2 ) O PAB , O PBC , O PCA ஐ வட்டம் XYZ , முறையே 
X , Y , 7 இல் தொடுகிறது . 


தன்மாற்றம் 

319 . 
நிரூபிக்க : O PAY , O PBZ , O PCX ஓரச்சு வட்டங்கள் 
என நிரூபிக்க . 

நிரூபணம் : P க்குத் தன் மாற்றம் செய்க . 
O PAB , OPBC , O PCA நேர்கோடுகள் A B , 

B G ; 
CA ஆகின்றன . 
O XYZ , A B , C A , A B ஐத் தொடும் 

ஒரு 

வட்டமா 
கிறது . 

இங்கு B க்கு எதிரே உள்ள வெளி வட்டம் என்போம் . 
X , 1 , வெளி வட்டம் பக்கங்களைத் தொடும் புள்ளிகள் . 

A Y , B X , C X ஒரு நடுப்புள்ளி வழிச் செல்லும் . 

O PAY , O PBZ , O PCX இவை மற்றொரு புள்ளியில் 
சந்திக்கின் றன . 
( அ - து ) அவை இரண்டு புள்ளிகளில் வெட்டுகின்றன . 

அவை வெட்டும் ஓரச்சு வட்டத் தொகுதியாகும் . 


. 


பயிற்சி 23 ( a ) 
1 . ஒரு வட்டத்தையும் அதற்கு இரண்டு தன் மாற்றுப் 
புள்ளிகளையும் ஒரு நேர் கோடும் அதற்கு ஒன்றுக்கொன்று 
பிம்பமாயுள்ள இரண்டு புள்ளிகளுமாகத் தன்மாற்றம் செய்ய 
லாம் எனக் காட்டுக . 


ப 


2 . 

ஒரு வட்டம் , அதன் இரண்டு தன் மாற்றுப் புள்ளிகள் 
வழிச் செல்லும் மற்றொரு வட்டம் இவற்றை 

( 1 ) முதல் வட்டத்துக்கு 

( 2 ) முதல் வட்டத்தின் மேல் ஒரு புள்ளிக்குத் தன் 
மாற்றம் செய்க . 


3. இரு வட்டங்கள் S , S " ஒன்றுக்கொன்று அதன் மாற்று 

, 
வட்டங்கள் . அவற்றில் ஒரு புள்ளிக்கு அவற்றைத் தன் மாற் 
றம் செய்க . 


4. இரு வட்டங்களை மற்றொரு வட்டம் குத்தாக வெட்டு 
கின்றது . அவற்றை முதலிரண்டு வட்டங்கள் வெட்டும் புள்ளிக் 
குத் தன்மாற்றம் செய்க . 


5 . ஒரு வட்டம் இரு வெட்டும் வட்டங்களைக் குத்தாக . 
வெட்டினால் அவற்றின் வெட்டுப் புள்ளிகள் முதல் வட்டத் 
துக்குத் தன்மாற்றுப் புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 


* 320 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


6. ஒரு வட்டத்துக்கு ( 2 ) P , P ; Q , Q தன் மாற்றுப் 
புள்ளிகள் . 0 , - வின் மேல் ஒரு புள்ளி . தன்மாற்றம் செய்து 
கீழ்க்கண்டவற்றை நிரூபிக்கவும் . 

( 1 ) வட்டம் OPP , வட்டம் 0QQ தொடு வட்டங்கள் . 
(2 ) வட்டம் OPQ , வட்டம் OP Q , வட்டம் - ஓரச்சு 

வட்டங்கள் . 
( 3 ) வட்டம் OPQ , வட்டம் OP Q , வட்டம் - ஓரச்சு 

வட்டங்கள் . 


7 . இரண்டு வட்டங்கள் S , S ஒன்றுக்கொன்று தன் 
மாற்றிகளானால் தன்மாற்றி வட்டம் எது ? 


8 . இரண்டு வட்டங்களைப் பொது மைய வட்டங்களாகத் 
தன்மாற்றம் செய்க . 


9 . 

மூன்று வட்டங்களை ( 1 ) மூன்று நேர் கோடுகளாக எப் 
பொழுது தன் மாற்றம் செய்யலாம் ? ( 2 ) மூன்று ஒரு புள்ளி 
வழிக் கோடுகளாக எப்போது தன்மாற்றம் செய்யலாம் ? 

ஒவ்வொன்றிலும் தன் மாற்றி மையம் என்ன என்று குறிப் 
* பிடுக , 


10 . இரண்டு வட்டங்களையும் அவற்றைக் குத்தாக வெட் 
டும் ஒரு வட்டத்தையும் முதலிரண்டு வட்டங்களின் எல்லைப் 
புள்ளி ஒன்றுக்குத் தன் மாற்றம் செய்க . 


பயிற்சி 23 ( b ) 
1. S , S என்னும் வட்டங்கள் , வட்டம் - க்குத் தன் 
மாற்றுகள் . - வின் மேல் ஒரு புள்ளிக்குத் தன் மாற்றம் செய் 
தால் S , S , இன் தன் மாற்றுகள் சம வட்டங்கள் என நிரூபிக் 
கவும் . 


2 . வட்டம் S க்கு S. , S , என்னும் வட்டங்கள் தன் மாற்று 
கள் . S ஐ வட்டம் , குத்தாக வெட்டுகிறது . க்கு S1 , S2 
வின் தன் மாற்றுகள் SI , S2 ஆகும் . S க்கு , SL , S , தன் மாற்று 
கள் என நிரூபிக்கவும் . 

உதவிக் குறிப்பு -S , , வெட்டும் புள்ளிக்குத் தன் மாற்றம் 
செய்க . ) 


6 . 


P ஏதாவது ஒரு 
தன்மாற்றம் 

321 
3. என்னும் வட்டத்துக்கு S. , S , தன் மாற்றுகள் . பி . , 
S , ஐத் தொடும் வட்டங்கள் , 2 ஐக் குத்தாக வெட்டும் என 
நிரூபிக்கவும் . 

4. தன் மாற்று முறையை உபயோகித்து இரண்டு கொடுக் 
கப்பட்ட வட்டங்களைக் குத்தாக வெட்டும்படியும் ஒரு கொடுக் 
கப்பட்ட புள்ளி வழியே செல்லும்படியும் ஒரு வட்டம் வரையும் 
முறையைக் கண்டுபிடிக்கவும் . 

5. இரண்டு வட்டங்களையும் அவற்றைத் தொடும் வட்டங் 
களையும் முதலிரண்டு வட்டங்களின் எல்லைப் புள்ளிக்குத் தன் 
மாற்றம் செய்க . தொடும் வட்டங்களின் தன் மாற்றுகள் 
இரண்டு தொகுதி சம வட்டங்களாகும் (two sets of equal 
circles ) என நிரூபிக்கவும் . 

இரண்டு கொடுக்கப்பட்ட வட்டங்களுடன் ஓரச்சுள் 
ளதும் , அவை இரண்டையும் வெளிப்புறமாகத் தொடும் 
எல்லா வட்டங்களையும் குத்தாக வெட்டும்படியும் ஒரு வட்டம் 
வரைய முடியும் என நிரூபிக்கவும் . 

7 . ஒரு கொடுக்கப்பட்ட வட்டத்தை ஒரு குறிப்பிட்ட 
கோணத்தில் வெட்டும்படியும் ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளி 
வழிச் செல்லும்படியும் ஒரு வட்டம் வரைந்தால் அது கொடுக் 
கப்பட்ட புள்ளியை எல்லைப் புள்ளியாகவும் கொடுக்கப்பட்ட 
வட்டத்தைக் கொண்டதுமான ஓரச்சு வட்டத் தொகுதியி 
லுள்ள ஒரு வட்டத்தை எப்பொழுதும் தொடும் என நிரூபிக் 
கவும் . 
8 . 

ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதியின் எல்லைப் புள்ளி L 
ஒரு வட்டம் , C , இந்த வட்டங்களை வெட்டுகிறது . 1 வழியாக 
வும் , ஓரச்சு வட்டத் தொகுதியில் ஏதாவது ஒரு வட்டத்தை 
C வெட்டும் புள்ளிகள் வழியாகவும் வரையப்படும் வட்டங்கள் 
ஒன்றையொன்று 1 இல் தொடும் எனக் காட்டுக . 

9 . ஒரு புள்ளி வழியே செல்லும் மூன்று வட்டங்கள் 
கொடுத்திருக்க , அவற்றில் இரண்டுடன் ஓரச்சுள்ளதும் மூன்றா 
வதைக் குத்தாக வெட்டுவதுமான மூன்று வட்டங்களும் 
ஓரச்சு வட்டங்களென நிரூபிக்கவும் . 

10. C ,, C2 , Cz , C , ஓரச்சு வட்டங்கள் . 
புள்ளி . PI , C1 க்கு P யின் தன்மாற்றுப் புள்ளி P ,, C , க்கு , P1 
இன் தன்மாற்றுப் புள்ளி . P3 , C3 க்கு P, இன் தன் மாற்றுப் 

11 


322 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


புள்ளி . P. , P ............. 

...... இப்படிக் கண்டுபிடிக்கப்பட்ட புள்ளி 
கள் . P ,, P,, P3, P , 

ஒரு வட்டப் பரிதியில் அமையும் 
புள்ளிகள் என நிரூபிக்கவும் . 


தேற்றம் 51 

0 மையமும் r ஆரமும் உள்ள தன்மாற்றி வட்டத்துக்கு , 
A , B யின் தன்மாற்றுப் புள்ளிகள் A , B ஆனால் 
AB OA • OB 

r 
A B ga 

OAl • OB 


A. 


B 


p 


P 


V படம் 53 


கொள்கை : 

( 1 ) 0 தன்மாற்றி மையம் . தன்மாற்றி ஆரம் 7 . 
( 2 ) A , A ; B , B தன் மாற்றுப் புள்ளிகள் . 


நிரூபிக்க : 

AB 
A B 




12 


OA.OB 

12 


என 


OA ! OB 


- 


நிரூபணம் : 

OAA ,, OBB ஐச் சேர்க்கவும் . 0 விலிருந்து AB , A B க்கு 
0P , OP குத்துக் கோடுகள் வரைக . 

0P p , OP = p 
ஆகட்டும் . 
A , A தன்மாற்றுப் புள்ளிகள் . 

OALOA 2 . 
B , B தன் மாற்றுப் புள்ளிகள் . 

OB.OBI 


- 


- 


323 


தன் மாற்றம் 


- 


.. OA.OA OB - OB . 
OA 

OB 
. 

ОВ OA 
மேலும் / A0B ZA OB . 

A AOB || AA OB . 
O A 0B AB 

OB OAL A B 
முதலிரண்டு விகிதங்களின் பகுதி தொகுதிகளை முறையே 
OB , OB ஆல் பெருக்க . 

AB 0A.OB OB.OB 
. 

A B OB - 0B OA - OB 
AB OA.OB 

go ? 

p 
A B 

OA • OB p 


* 


ra 


குறிப்பு . 

இதிலிருந்து தன்மாற்றி வட்டமும் AB யும் கொடுத்திருந் 
தால் , A B கண்டுபிடிக்கலாம் . 


கிளைத் தேற்றம் 

எந்த நாற்கரத்திலும் , எதிர்ப் பக்கங்களின் பெருக்கற் 
பலன்களின் கூட்டுத் தொகை , மூலை விட்டங்களின் பெருக்கற் 
பலனுக்குக் குறையாது . 


B 


D 


V படம்..54 


கொள்கை : 

A B C D ஒரு நாற்கரம் . 


324 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


நிரூபிக்க : 

AB • CD + AD.BC K AC - BD என . 


நிரூபணம் : 

B , C , D யை A க்குத் தன்மாற்றம் செய்க . B , C , D அவற் 
றின் தன்மாற்றுப் புள்ளிகள் ஆகட்டும் . 
BC 

- 
B C AB AC , 

( தேற்றம் 51 ) 
ra 
.. BC 

B C 
AB AC 

r ? 
அதுபோலவே CD 

CD 
AC AD 


12 


BD 


B D 


AB AD ! 


மேலும் AB = 


12 
LiB 


(B , B தன்மாற்றுப்புள்ளி ) 


r2 


AC 


- 


1C 

12 
AD 


AD 


- 


12 


. 


AB.CD + AD.BC 


+ 


re . CD 
AB AC AD 

g² B C 
ADU! AB AC 
r * * CD 

r • B C 
AC - AD . ABI 

+ 

AB • AC AD 


- 


14 


r4 


( C D + B C ) 
ABI.AC AD 

(ABCD இல் ) 

BID 
AB.AC ADI 

( B C + C D > B D 

r ? - B D 
ஆனால் AC - BD 

AC . AB . AD 

B D 

ABI AC - ADI 
AB - CD + AD.BC ( AC - BD . 


ra 


325 


தன்மாற்றம் 


குறிப்பு 

ABCD வட்ட நாற்கரமாக இருந்தால் , ABCD யின் தன் 
மாற்று B C D என்னும் நேர்கோடாகும் . அப்பொழுது B C 
+ C D = B D . 

ஃ . AB.CD + AD • BC AC • BD . 
இது தாலமியின் ( Ptolemy s ) தேற்றம் எனப்படும் . 


தேற்றம் 52 

Gurwiuri Csöpi ( Feuerbagh s Theorem ) 
ஒரு முக்கோணத்தின் ஒன்பது புள்ளி வட்டம் அதன் உள் 
வட்டம் வெளி வட்டங்கள் இவற்றைத் தொடுகிறது . 


ÅAL 


1 


C 


I 


loB 


B 


XI 


A 


C 


K / \ X D 


M 


Y 


1 


V படம் 55 


கொள்கை : 

ABC ஒரு முக்கோணம் . AD ஒரு குத்துக்கோடு . 1 உள் 
வட்டமையம் I , வெளி வட்ட மையம் ( A க்கு எதிரே ) 


326 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


A , B , C பக்கங்களின் நடுப்புள்ளிகள் . 

உள் 

வட்டம் 
BC யை X இல் தொடுகிறது . வெளி வட்டம் ( 4 ) BC யை X1 
இல் தொடுகிறது . Alli , BC யை K யில் வெட்டுகிறது . 

O A B C - 9 புள்ளி வட்டம் . 
நிரூபிக்க :: 

9- புள்ளி வட்டம் , உள் வட்டம் வெளி வட்டங்களைத் 
தொடுகின்றது என்று . 


நிரூபணம் : 

K வழி உள் வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு வரைக . அது 
A C ஐ L இலும் , AC யை M இலும் , வெட்டட்டும் . 

C D யைச் சேர்க்கவும் . 

1. K , உள் வட்டம் , வெளி வட்டம் ( 11 ) க்கு வடிவொப்பு 
மையம் . 

BC , வட்டங்களுக்குப் பொதுத் தொடுகோடு . 
AII வட்டமையங்களை இணைக்கும் கோடு 
ஃ K உள் வடிவொப்பு மையம் . 

2 . ஃ K , யிலிருத்து உள் வட்டத்துக்கு வரையப்பட்ட 
தொடுகோடு வெளி வட்டம் ( 1 ) யும் தொடுகிறது . 

3. ( D X K X , ) -1 .. 
BI , BI , கோணம் B யின் இருசம வெட்டிகள் . 

( AI KI1 ) - 1 . 
மேலும் AD , IX , I1X1 , BC க்குக் குத்துக் கோடுகள் . 
ஃ ( D X K X1 ) 1 . 
4. A , XX1 இன் நடுப்புள்ளி . 

BXI CX 
BA , CA . 

( A = BC யின் நடுப்புள்ளி ) 
B4 - BX, A C - XC . 
X1A | 

A X1 . 
5. LC KD ஒரு வட்ட நாற்கரம் . 
A C || AC . 
Z CLK = Z KMC 

( ஒன்று விட்ட 
கோணங்கள் ) . 

வட்டம் ( I ) , வட்டம் ( 1) க்கு வெளிப் பொதுத் தொடு 
கோடுகள் AB , AC . உள் பொதுத் தொடுகோடுகள் BC , ZM . 

AB , BC க்கு இடையே உள்ள கோணம் AC ,, 
LM க்கு இடையே உள்ள கோணம் . 


- 


K ) = 


> 


- 


- 


. 


- 


327 


தன்மாற்றம் 


Z B = / AMC . 
ABD யில் / D 

* . CD 


- 


90 ; C , AB யின் நடுப்புள்ளி . 
C B 
/ CDB . 
2 KMC 


Z B 


.. ¿ C L K 


- 


= 


Z B 


2 


-- 


வ 


தன் 


. 


Z CDB . 
.. C L DK வட்ட நாற்கரம் . 
6. A L. A C = A K . A D . 

7. XX , விட்டமாகவுள்ள வட்டத்துக்கு , K , D ; L , Cr 
தன்மாற்றுப் புள்ளிகள் . 

3 , 4 இலிருந்து , 
A X2 A X , AD A K . 

XX , விட்டமாகவுடைய வட்டத்துக்கு K , D 
மாற்றுப் புள்ளிகள் . 
ஆனால் A L. A C A K A D 
A L. AC = AX- . 

. | 
XX , விட்டமாகவுடைய வட்டத்துக்குத் L , C . 
தன்மாற்றுப் புள்ளிகள் . 

8. இப்பொழுது X X1 ஐ விட்டமாகவுடைய வட்டத் 
துக்குத் தன் மாற்றம் செய்க . 

A தன்மாற்றி மையம் . 
K , D தன்மாற்றுப் புள்ளிகள் . 

D யின் தன்மாற்று K ஆகும் . 
C , 1 தன்மாற்றுப் புள்ளிகள் 
ஃ . C இன் தன்மாற்று L ஆகும் . 
வட்டம் A DC இன் தன் மாற்று , 

KL என்னும் நேர்கோடாகும் . 
ஆனால் வட்டம் AIDC , 9 - புள்ளி வட்டம் 

9- புள்ளி வட்டத்தின் தன்மாற்று KL ஆகும் . 
XX , ஐ விட்டமாகவுடைய வட்டம் , உள் வட்டம் , வெளி 
வட்டம் ( I ) , இவற்றைக் குத்தாக வெட்டுகிறது . 

இந்த வட்டத் துக்கு வட்டம் ( 1 ), வட்டம் ( 1, ) இன் 
தன்மாற்றுகள் அவையே . 

ஆனால் 9 புள்ளி வட்டத்தின் தன்மாற்று KC , O [ I ) , O ( I1 ) 
இன் தன்மாற்றுகளைத் தொடுகிறது . 

( 2 ) 
9 புள்ளி வட்டம் , வட்டம் ( I ) வட்டம் ( 11 ) ஐத் தொடு 
கிறது . 


328 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


9. இது போலவே , 9 புள்ளி வட்டம் , வட்டம் ( I ) வட்டம் 
( 13 ) ஐத் தொடும் என்று நிரூபிக்கலாம் . 

( நி.வே. ) 


மாதிரிகள் 


நான் 


பாய்ஸெல்லியர்ஸ் ஸெல் ( Peaucelliers Cell ) 

சமகோல்களை முனைகளில் இணைத்து PQRS 
என்னும் சாய்சதுரம் செய்யப்பட்டிருக்கிறது . PR இரண்டு 
எதிர் முனைகளும் 0P , OR என்னும் சமகோல்களால் இணைக்கப் 
பட்டிருக்கின்றன . 0 நிலைத்த புள்ளியானால் , Q , S இவற்றின் 
நியமப் பாதைகள் 0 க்குத் தன்மாற்றுகளாகும் என நிரூ 
பிக்கவும் . 


X 


S 


R 


V படம் 56 


கொள்கை : 


- 


( 1 ) PQRS ஒரு சாய்சதுரம் . 
( 2 ) 0P OR . 
( 3 ) நிலைத்த புள்ளி . P , Q , R , S மாறும் போது 

PQ QR = RS = SP மாறாது . 
நிரூபிக்க : 

PR , Q_S , X இல் வெட்டட்டும் . 
எப்போதும் 
OP = 

OR . 
PQ QR . > 0P , OR , PQ , QR , RS , SP மாறாது . 
PS 
0 , Q , S , PR இன் நடுக்குத்துக் கோட்டில் இருக்கும் . 

0 , Q , S நேர்கோடு 


- 


, , 


RS.J 


- 


* 


829 


தன்மாற்றம் 


3 


00. OS = ( 0X - XQ ) ( 0X + XS) 

= 0X7 - XQ " 

OPP - PQ . 

OP -- PQ . 
= மாறிலி . 
Q , S தன மாற்றுப் புள்ளிகள் . 
ஃ S இன் நியமப் பாதை . 
0 க்கு , Q வின் நியமப்பாதையின் தன்மாற்று . 


. 


( நி.வே ) 


2. A , B , C , D ஒரு நேர் சோட்டில் நான்கு புள்ளிகள் . 
0 க்கு அவற்றின் தன்மாற்றுப் பள்ளிகள் A , B , C , D . 

AB . CD A B . CD 

AC . BL A C . ED 
என நிரூபித்கவும் . 


A B = 


( தேற்றம் 51 ) 


- 


நிருபணம் : 

r2 . AB 
OA - OB 

god . CD 
C D : 

OC . OD 

2 . AG 
A C = 

OA . OC 

r . BD 
BI D = 

OB . OD 

72. AB r2 . CD 
A B . CD OA.OB OC.OD 
A ( . B D * . AC 7. BD 

OA.QC OB.OD 
AB . CD 
AC - BD 


3. மூன்று வட்டங்கள் 0 வழிச் செல்கின்றன அவை 
இரண்டிரண்டாக A , B , C யில் வெட்டுகின்றன . 0 , A வழியே 
மூன்றாவது வட்டம் OEC யை குத்தாக வெட்டும் வட்டம் 
அதை D யில் 

வெட்டுகிறது . அது போலவே 0 , B , 0 , C , 
வழியே 0 0 AC, C 0AB யைக் குத்தாக வெட்டும் வட்டங்கள் 
அவற்றை E , F இல் வெட்டுகின்றன. என நிரூபிக்கவும் . 
BD GE 

1 . 
DC EA : 

FD 


330 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


C3 


E 


C 


C2 


B 


V படம் 57 


V படம் 58 


கொள்கை : ( 1 ) 
( 1 ) O OAB , O OBC , O OCA 

மூன்று 
வட்டங்கள் . C. , C ,, C , என்போம் . 
( 2 ) 0 , A வழியே C2 க்குக் குத்து வட்டம் C , 

வை D யில் வெட்டுகிறது . 
( 3 ) 0 , B வழியே C க்குக் குத்து வட்டம் 

C யை E இல் வெட்டுகிறது . 
( 4 ) 0 , C வழியே C1 க்குக் குத்து வட்டம் 

C , ஐ F இல் வெட்டுகிறது . 


331 


தன்மாற்றம் 


நிரூபிக்க : 


BD CE AF 
DC EA FB 


நிரூபணம் : 0 க்குத் தன்மாற்றம் செய்க . 
OAB , O OBC , O OCA . முறையே A B , B C , C A ஆகும் . 
00AD , A D ஆகும் . 
மேலும் 0 04D I O OBC . 

A D | B C . 
அதுபோலவே 
B E I C A 
C F ! | A B . 

A D , B E , C F ; / A B C இன் குத்துக் கோடுகள் . 
.. அவை 0 இல் சந்திக்கும் . 
P D C E A FI 

1 . 
D C - E A F Bi 


= 


- 


. 


2 . B D 
இப்பொழுது BD 

( தேற்றம் 51 ) 
OB .OD 
அதுபோலவே மற்ற கோடுகளுக்கும் பிரதியிட 

15 . B D 1-2 CE TA F 
BD CE AF OB , ( D OC OE OA .OF 
DC EA FB TD C T E A TAFB 

OD OC - OE.OA • OF .OB 
B D C E A F 
D C EAI • FB 
1 . 

(நிரூபித்தபடி ) 


4. S. , S , என்னும் 

என்னும் இரு வட்டங்களின் மையப்பிணைக் 
கோடு அவற்றை முறையே , A , B ; C , D யில் வெட்டுகின்றது . 
S. , S , வைக் குத்தாக வெட்டும் ஒரு வட்டம் அவற்றை 
முறையே P , Q ; R , S இல் வெட்டுகிறது . 

AB.CD 

PQ . RS 
AD . CB 

எனக் காட்டுக . 


PS , RQ 


332 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


0 


T 


P 


S 


BM / C 


AA 


O 


02 


OTR 


S , 


SI 


V படம் 59 


CD ; 


கொள்கை : ( 1 ) S1 , S , இரண்டு வட்டங்கள் . 01 , 0 , 

அவற்றின் மையங்கள் ஆகட்டும் . 
( 2 ) A B , 

01 0 , வில் உள்ள 
விட்டங்கள் . 
( 3 ) S 

PQRS , S. , S , ஐக் குத்தாக வெட்டு 
கிறது . 

AB , CD 
நிரூபிக்க : 

என . 
PS . RQ AD . CB 


PQ . RS 


நிரூபணம் : வட்டம் PQRS , S. , S, இன் சமத்தொடு 
கோட்டச்சை 0 வில் வெட்டட்டும் . ) விலிருந்து வட்டம் 01 ) 
க்குத் தொடுகோடு 011 வரைக . 
0 வை மையமாகவும் 0T ஆரமாகவும் உள்ள 

வட்டத் 
துக்கு தன் மாற்றம் செய்க . 


1. தன்மாற்றி வட்டம் S. , S , வைக் குத்தாக வெட்டு 
கிறது . ஃ S1 , S , வின் தன்மாற்றுகள் அவையே . 

( 2 ) வட்டம் OPQRS இன் தன்மாற்று ஒரு நேர்கோடாகும் 
அது S1 , S2 ஐக் குத்தாறு வெட்டும் . 

அது அவற்றின் மையப்பிணை கோடாகும் . 
( அ - து ) OPQRS இன் தன்மாற்று ABCD ஆகும் . 


தன்மாற்றம் 


333 . 


( 3 ) 0 க்கு , P யின் தன்மாற்றுப்புள்ளி , ABCD என்னு ம் 
கோட்டிலும் உண்டு . 
O S , க்கு 0 ( 0 ) குத்து வட்டம் . 

அது S1 இலும் உண்டு . 

P யின் தன்மாற்றுப்புள்ளி A ஆகும் . அது போலவே , 
Q , R , S இன் தன் மாற்றுகள் B , C , D ஆகும் . 
PQ 

OP.0Q 
AB OA.OB 72 

12 . AB 
ஃ . PQ = 

OA.OB 
அதுபோலவே 

12 . QD 
RS 

OG.OD 

go? . AD 
PS 

OA.OD 

12 . CB 
RQ 

OC.UB 
PQ . RS 

AB.CD 
RS - RQ 

AD.CB 
( ABCD ) . 


= 


குறிப்பு : A , B , C , D ஒரு நேர் கோட்டில் உள்ளதால் 
AB . CD 

= குறுக்கு விகிதம் ( ABCD ) . 
AD . GB 
P , Q , R , S நேர்கோட்டில் இல்லாததால் 
PQ . RS 

( PQRS ) என்று சொல்வது தவறு . 
PS . PQ 


பயிற்சி 24 ( a ) 
1. AB = L , BC = a , AC = b . 0 : 1 = d , OB = c , OC = f . தன் 
மாற்றி ஆரம் . 

A , B , C யை 0 க்குத் தன் மாற்றம் செய்தால் A B , B C , C A 
இவற்றின் நீளங்கள் என்ன ? 


0 க்கு 


2. 0 , A , B , C , D ஒரு கோட்டிலுள்ள புள்ளிகள் . 
அவற்றின் தன் மாற்றுகள் A , B , C , D . 

( ABCD ) = ( A B C D ) என நிரூபிக்கவும் . 


334 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


3 . ABCD ஒரு சதுரம் . அதன் சுற்று வட்டத்தில் 0 ஒரு 
புள்ளி , 

0 க்குத் தன் மாற்றம் செய்தால் A B C D யின் தன் 
மாற்றுப் புள்ளிகள் A , B , C , D ஆகும் . ( A B C D ) 

1 என 
நிரூபிக்கவும் . 


பயிற்சி 24 ( b ) 


- 


1. முக்கோணம் A B C யின் சுற்று வட்டத்தின் மேல் ஒரு 
புள்ளி P யிலிருந்து BC , CA , AB க்கு PL , PM , PN என்னும் 
குத்துக் கோடுகள் வரையப்படுகின்றன . 

BC CA AB 
PL + + 

PM PN 
( உதவிக்குறிப்பு-- P க்குத் தன்மாற்றம் செய்க . 
BC B C 
PL p 

A B C ஒரு நேர் கோடு ) 





2. OP , 00 இரண்டு நிலைத்த கோடுகள் . A , B முறையே 
OP , 0Q வில் புள்ளிகள் . A , B , 0 க்கு அவற்றின் தன் மாற்றுப் 
புள்ளிகள் . A B , 0 விலிருந்து ஒரே தூரத்தில் நகர்ந்தால் , 
AB இன் நீளம் மாறாது என நிரூபிக்கவும் . 


3. மூன்று வட்டங்கள் 0 வழிச் செல்கின்றன . அவை 
மறுபடியும் இரண்டிரண்டாக ABC யில் வெட்டுகின்றன . A0 , 
BO , CO மற்ற வட்டங்களை முறையே P , Q ,L இல் வெட்டு 


கின் றன . 


BP Ce AR 

FC 
என நிரூபிக்கவும் . 


QA- RB 


O 


4. D , BC யின் நடுப்புள்ளி . அக்கோட்டுக்கு . 
வெளியே ஒரு புள்ளி . 0 க்குத் தன் மாற்றம் செய்ய , B , D , C யின் 

B DOC 
தன் மாற்றுகள் B D C ஆனால் , DIC 


- 


OB என நிரூபிக்கவும் . 


5. முக்கோணம் ABC யின் சுற்று வட்டத்தை OPBC 
குத்தாக வெட்டுகிறது . 

PA.BC = PB2.CA + PCS - AB " 
என நிரூபிக்கவும் . 


335 


தன் மாற்றம் 


6 . இரண்டு வட்டங்களின் மையப்பிணைகோடுக் ( line of 
centres ) அவற்றை முறையே A , B ; C , D யில் வெட்டுகிறது . 
ஏதாவது ஒருபுள்ளியைப்பொருத்து இவற்றின் தன்மாற்றுகளின் 
மையப்பிணைக்கோடு அவற்றை P , Q ; R , S இல் வெட்டினால் , 

( ABCD ) = ( P Q R S ) என நிரூபிக்கவும் . 
(உதவிக் குறிப்பு : 0 தன் மாற்றி மையம் 

என்றால் , 
OABCD ஒரு வட்டம் . அது SL , S , ஐக் குத்தாக வெட்டும் . 
மாதிரி 4 ஐ உபயோகிக்கவும் ) 


7. முக்கோணம் ABC யில் 0 குத்துமையம் . A ABC யின் 
9 - புள்ளிவட்டம் , AAOB , A BOC , ACOA இன் பக்கங்களைத் 
தொடும் 12 வட்டங்களையும் தொடும் எனக் காட்டுக . 

(உதவிக்குறிப்பு- ABC யின் 9 - புள்ளிவட்டம் , AAOB யின் 
9 - புள்ளிவட்டமாகும் என நிறுவுக ) 


8. AD , BE , CF முக்கோணம் ABC யின் குத்துக்கோடுகள் 
ODCE , EAF , O FBD ஐத் தொடும் வட்டங்கள் O ABC யை 
தொடும் என நிரூபிக்கவும் . 

(உதவிக்குறிப்பு- போலார் வட்டத்துக்குத் தன் மாற்றம் 
செய்க ) 


3. இரன் 


பயிற்சிகள் செய்ய சில உதவிக் குறிப்புகள் 
1. பொதுவில் அதிமமான வட்டங்கள் கூடும் புள்ளியைத் 
தன் மாற்றி மையமாகக் கொள்க . அப்போது அந்த வட்டங் 
கள் நேர் கோடுகளாகும் . 
2. இரண்டு தொடும் வட்டங்களை இரண் 

ண்டு இணை கோடு 
களாகத் தன்மாற்றம் செய்யலாம் . 

ரண்டு குத்து வட்டங்களை இரண்டு குத்துக் கோடு 
களாகத் தன் மாற்றம் கசய்தலாம் . 
4 . 

ஒரு புள்ளி வழிச் செல்லும் மூன்று வட்டங்களை 3 நேர் 
கோடுகளாகத் தன்மாற்றம் செய்யலாம் . கொடுக்கப்பட்ட 
வட்டங்கள் இன்னொரு புள்ளியில் சந்தித்தால் , 3 தேர் 
கோடுகளும் ஒரு புள்ளிவழிக் கோடுகள் ஆகும் . இல்லா 
விட்டால் அவை ஒரு முக்கோணமாகும் . 

5. ஓரச்சு வட்டங்களை , வெட்டும் வட்டங்களானால் ஒரு 
புள்ளி வழிக்கோடுகளாகத் தன்மாற்றம் செய்க . 
வட்டங்களால் , பொதுமைய வட்டங்களாகத் தன் மாற்றம் 


வெட்டாத 


ன்று 


ஒரு நேர் கோட்டின் தன்மாற்று ஒரு வட்டம் . அது 0 
336 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 

இவற்றைக் குத்தாக வெட்டும் வட்டம் 1 , L வழிச் 
செல்லும் ஆதலால் அதன் தன்மாற்று வட்டங்களின் பொது 
மையம் வழிச் செல்லும் . 

6. ஒரு நிலையில்லாத புள்ளிக்குத் தன்மாற்றம் செய்யாதே . 
7 . எப்போது படத்தின் தன் மாற்று 

அதுவே 
( 1 ) ஒரு நேர் கோடு . 

தன் மாற்றி மையம் அதில் 

ஒரு புள்ளி . 
( 2 ) ஒரு வட்டம் 

( 1 ) அதுவே தன் மாற்றி வட்ட 
மானால் 
( b ) ஒரு குத்து வட்டத்துக்குத் 

தன்மாற்றம் செய்தால் 
( 3 ) இரண்டு வட்டங்கள் 

ஒரு குத்து வட்டத்துக்குத் 

தன்மாற்றம் செய்தால் 
( 4 ) மூன்று வட்டங்கள் 
( 5 ) இரண்டு வட்டங்கள் 

வடிவொப்பு வட்டத்துக்கு 
தன்மாற்றம் செய்தால் ஒ 

மற்றொன்று ஆகும் . 
8 . 

ஒரு வட்டத்தின் விட்டம் அதற்கு குத்து வட்டமாகத் 
தன் மாற்றமாகும் . 

9 . வட்ட நாற்கரத்திலுள்ள புள்ளிகள் ஒரு நேர் கோட்டில் 
அமையும் புள்ளிகள் ஆகும் . 

10 . A ABC யைச் சுற்று வட்டத்தில் ஒரு புள்ளிக்குத் தன் 
மாற்றம் செய்தால் A BIC ஒரு நேர் கோடாகும் . 

. 
11. A ABC யைப் போலார் வட்டத்துக்குத் தன் மாற்றம் 
செய்க . A , D ; B , E ; C , F தன் மாற்றுப் புள்ளிகள் . 

12 . 0 வழிச் செல்லும் பல வட்டங்கள் இருந்தால் 
( உ - ம் ) O O AB , O OBC , O OCD , ............ 
0 வுக்குத் தன் மாற்றம் செய்க , அவை முறையே A B , B C , 
C D .........ஆகும் ( 0 வை விட்டுவிட்டு எழுதலாம் . ) 

13 . 
வழிச் செல்லும் . 
( உ - ம் ) AB யின் தன்மாற்று 00AB 
BC யின் தன்மாற்று 

று O OBC 
ABC யின் தன்மாற்று O0ABC 
( 0 சேர்த்து வரும் வட்டம் என்பதைக் கவனிக்கவும் ) 
14 . 

தன் மாற்றுப் படம் வரைந்தவுடன் கொடுக்கப்பட்ட 
நிபந்தனைகள் சரியாக உள்ளனவா என்று சரிபார்க்கவும் . 


.... 


தன்மாற்றம் 


337 


15. தன் மாற்றுகள் சமம் என்று நிரூபிக்க 
வட்டத்தை நேர் கோடாகத் தன்மாற்றம் செய்க . அதற்குத் 
தன்மாற்றுகள் நேர் கோட்டில் ஒன்றுக்கொன்று பிம்பங் 
களாகும் . 

16 படம் வரையும் போது தன் மாற்றி வட்டத்தையும் 
எல்லா வட்டங்களையும் வரையவேண்டியதில்லை . முக்கியமான 
வற்றை மட்டும் வரைந்தால் போதும் . 


பலவகைக் கணக்குகள் 
1. O ABC யை BC யாகத் தன் மாற்றம் செய்யும் தன் 
மாற்றி வட்டம் யாது ? 


2. 3 வட்டங்கள் ஒன்றையொன்று A , B , C யில் தொடு 
கின்றன . இவற்றை A , B , C யில் தொடும்படியும் இன்னொரு 
புள்ளி 0 வழியே , செல்லும் படியும் வரையப்படும் வட்டங்கள் 
மற்றொரு புள்ளி வழியேயும் செல்லும் என நிரூபிக்க . 


3. C1 , C,, C , என்றும் மூன்று வட்டங்களும் P , Q வில் 
வெட்டுகின்றன . 

வட்டம் C ) , C , ஐ A , B ; C , D யில் 
வெட்டுகிறது . மற்றொரு வட்டம் C , C , ஐ C , D ; E , F இல் 
வெட்டுகிறது . A , B ; E , F மற்றொரு வட்டப் பரிதியிலுள்ளவை 
என நிரூபிக்கவும் . 


4. நான்கு வெட்டும் கோடுகளை மூன்று மூன்றாக எடுக்கக் 
கிடைக்கும் நான்கு முக்கோணங்களின் சுற்று வட்டங்கள் ஒரு 
புள்ளி வழியே செல்லுகின்றன என்றும் , அந்த நான்கு வட் 
டங்களின் மையங்களும் அப்புள்ளி வழியே செல்லும் ஒரு 
வட்டப் பரிதியிலுள்ளவை என்றும் நிரூபிக்கவும் . 


5. T , B , C , D ஒரு வட்டப் பரிதிலுள்ளவை . C ,, C ,, cy , C , 
என்றும் வட்டங்கள் T , B ; T , C; C , D ; D , B வழிச் செல்லு 
கின்றன . C. , C , A யிலும் , C ,, C , E யிலும் , Cy , C , 0 விலும் , 
C ,, C,, F இலும் மறுபடியும் வெட்டுகின்றன . A , E , 0 , F ஒரு 
நேர்கோட்டில் அல்லது ஒரு வட்டப் பரிதியில் அமைவன என 
நிரூபிக்கவும் . 

( உதவிக் குறிப்பு - 1 க்குத் தன் மாற்றம் செய்க . ) 


6. ஒரு ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள எல்லா வட்டங் 
களையும் ஒரு வட்டம் குத்தாக வெட்டுகிறது . ஒரு எல்லைப் 
புள்ளி வழியாக , இந்த வட்டத்தைக் குத்தாக வெட்டவும் , 


இந்த வட்ட 


| 


அவற்றின் பொது நாண்கள் AD , BE , CF. 
338 முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 
ஓரச்சு வட்டக் தொகுதியிலுள்ள ஏதாவது ஒரு வட்டத்தைத் 
தொடவும் இரண்டு வட்டங்கள் வரைய முடியும் எனக் 
காட்டுக . 

7 . ஒரு நேர்கோட்டில் A , B இரண்டு நிலைத்த புள்ளிகள் . 
P அதற்கு வெளியே ஒரு புள்ளி . C , AB யின் மேல் நகர்ந்தால் , 
வட்டங்கள் PAC , PBC ஒரே கோணத்தில் வெட்டுகின்றன என 
நிரூபிக்கவும் . 
8 . மூன்று 

வட்டங்கள் குத்தாக வெட்டுகின்றன . 

O BCD , O BAF ; O BCA , O BFD ; O ABC , 
AEF ;; OACE , O ABF இவை ஒன்றையொன்று தொடு 
கின்றன என நிரூபிக்கவும் . 


(1 ) 


( 2 ) O BCE , O BDE ; O BEF ; O BAE , O BCE , 
O BAE ; O BDE , OBEF , இவை குத்து வட்டங்கள் எனவும் 
நிரூபிக்கவும் . 


9. P , AC யை விட்டமாகவுடைய ஒரு வட்டத்தின் மேல் 
ஒரு புள்ளி . B , AC யில் ஏதாவது ஒரு புள்ளி ஆனால் , வட்டங் 
கள் PAB , PBC குத்து வட்டங்கள் என நிரூபிக்கவும் . 


10. 11 1 

7 ) , 7 , ஆரங்கள் உள்ள இரண்டு வட்டங்கள் வெட்டு 
றன . அவற்றின் பொதுத் தொடுகோட்டின் நீளம் t . இரு 
வட்டங்களையும் தன் மாற்றம் செய்தால் 

மாறாது என 

r1 12 
நிரூபிக்கவும் . 


t , 


11 . வட்டம் S , ஒரு நேர்கோட்டை 0 வில் தொடுகிறது . 
S க்கு S ,, S , தன் மாற்றுகள் . S , S ] , S , ஐ 0 வுக்குத் தன்மாற்றம் 
செய்க . அவற்றின் தன் மாற்றுகள் முறையே S , S , , 
என்றால் S. , S , சம வட்டங்கள் என நிரூபிக்கிவும் . 


12 . வட்டம் 2 க்கு , வட்டங்கள் S , S " தன்மாற்றுகள் . 
S க்கு P , Q தன் மாற்றுப் புள்ளிகள் , P , Q அவற்றின் தன் 
மாற்றுப்புள்ளிகள் . P , P , Q , Q ஒரு வட்டப் பரிதியிலுள்ள 
புள்ளிகள் என்றும் அவற்றின் வழியே செல்லும் S , S , - இவற் 
றைக் குத்தாக வெட்டும் என்றும் நிரூபிக்கவும் . 


339. 


தன் மாற்றம் 


. 


13. இரு வட்டங்கள் குத்தாக வெட்டுகின்றன . C , இவை 
இரண்டையும் தொடுகிறது . C , இரு வட்டங்களையும் தொடும் 
படியும் , C , ஐ க்குத்தாக வெட்டும் படியும் வரையப்படுகிறது 
- C. , இரு வட்டங்களையும் தொடும்படியும் C , ஐக் குத்தாக 
வெட்டும்படியும் வரையப்படுகிறது . C , இரு வட்டங்களையும் 
தொடும்படியும் , C , ஐக் குத்தாக வெட்டும் படியும் வரையப் 
படுகிறது C ,, C ,. C ; இவை வெட்டும் புள்ளிகள் கொடுக்கப் 
பட்ட வட்டங்களுள் வெட்டும் புள்ளிகளின் அவற்றை 15 யில் 
வெட்டும் இரண்டு வட்டங்களில் அமைகின் என நிரூ 
பிக்கவும் . 


14. மூன்று வட்டங்கள் C ) , C ,. C, புள்ளி 0 வில் வெட்டு 
கின்றன . C,, C .; C. , C ,; C , C , மறுபடியும் A , B , C யில் வெட்டு 
கின்றன . 0 வழியே செல்லும் மற்றொரு வட்டம் C ,, C ,, C , ஐ 
முறையே D , E , F இல் வெட்டுகிறது . 
CE AF 

என நிரூபிக்கவும் . 
DC 

EA FB 


BD . 


- 


15. S. S என்னும் இரு வட்டங்களுக்கு A யின் தன் 
மாற்றுப் புள்ளிகள் P , 0. S , S உடன் ஓரச்சு வட்டம் ஒன்றின் 
மேல் A , நகர்ந்தால் P Q ஒரு நிலைத்த புள்ளி வழிச் செல்லும் 
என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


16. வட்டத்தின் மேல் அல்லாத ஒரு புள்ளிக்குத் தன் 
மாற்றம் செய்க : 

அரை வட்டத்தில் உள்ள கோணம் செங்கோணம் ) , 
தன் மாற்றி மைய வட்டத்தின் மேல் அமைந்தால் என்ன 
முடிவு கிடைக்கும் ? 

( செ . ப ) 


65 


17 . ஒரு முக்கோணத்தின் சுற்று வட்டத்தின் தன்மாற்று 
| உள் வட்டத்தைப் பொருத்து , உள் வட்டம் தொடும் புள்ளி 
களை இணைக்கும் முக்கோணத்தின் ஒன்பது புள்ளி வட்டமாகும் 
என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


18. A ABC யின் பக்கம் BC யின் மேல் வரையப்பட்ட சம 
புஜ A BCD யில் D , BC க்கு A யின் எதிர்ப் பக்கத்தில் 

D இருக் 
கிறது . AD , O BCD யை மீண்டும் P யில் வெட்டுகிறது . Qe 
ஏதாவது வட்டத்தின் உள்ளே ஒரு புள்ளி . 

QA + Q B + QC > PA + PB + PC எனக் காட்டுக . 


340 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


19 , 

கொடுக்கப்பட்ட வட்டத்தைக் குத்தாகவும் ,, 
மற்ருெரு கொடுக்கப்பட்ட வட்டத்தை ஒரு நிலைத்த ( Constant ) 
கோணம் 

+ யிலும் வெட்டும் படியும் , வரையப்படும் 

2 
வட்டங்கள் மூன்றாவது ஒரு வட்டத்தையும் அதே கோணத்தில் 
வெட்டும் என நிரூபிக்கவும் . 

( செ.ப ) 


( 


) 


20 . 


மூன்று 

வட்டங்களுக்கு ஒரு புள்ளி பொதுவாக 
இருந்தால் , அவற்றையெல்லாம் தொடும்படி நான்கு வட்டங் 
கள் வரையலாம் என நிரூபிக்கவும் . 

( செ.ப ) 


21. ஓரச்சு வட்டத் தொகுதியிலுள்ள இரண்டு வட்டங் 
களில் ஒன்றைத் தொடும்படியும் , அடுத்த வட்டத்தினுள்ளே 
உள்ளே எல்லைப் புள்ளி வழியேயும் வட்டங்கள் வரையப் 
பட்டால் , அவை இரண்டாவது வட்டத்தை ஒரு மாறாத 
கோணத்தில் வெட்டுகின்றன என நிரூபிக்கவும் . ( செ.ப ) 


ஒரு வட்டம் S , ஒரு நேர் கோடாக தன்மாற்றம் 
செய்யப்படுகிறது . இந்தக் கோடு , S , தன்மாற்றி வட்டம் 
சமத் தொடுகோடு கோட்டச்சு என நிரூபிக்கவும் . 


23 . 


0 , P , Q , R , S ஒரு வட்டப் பரிதியிலுள்ள புள்ளிகள் . 
PQ QR RS 

PS 
+ 

+ 
OP . 0Q 00. OR 

OR - OS OP . OS 
என நிரூபிக்கவும் . 


* 


24 . இரண்டு வட்டங்கள் கொடுத்தால் , அவற்றுடன் 
ஓரச்சு உள்ளதும் ஒரு கொடுக்கப்பட்ட புள்ளி வழியேயும் 
செல்லும் வட்டம் வரைமுறையை எழுதுக . 

( செ . ப ) 


25. S ,, S ,, S. , என்னும் மூன்று வட்டங்கள் ஒன்றை 
யொன்று குத்தாக வெட்டுகின்றன . AB , CD , EF அவற்றின் 
பொது நாண்கள் . O ACE , O ADF இவை A யில் தொடு 
கின்றன என நிரூபிக்கவும் . 

( செ . ப ) 


26. இரண்டு வட்டங்கள் A , B யில் வெட்டுகின்றன . A 
வழியே ஒரு கோடு வட்டங்களை LM இல் வெட்டுகிறது . 
A க்குத் தன்மாற்றம் செய்து , L M இன் நடுப்புள்ளியின் 
நியமப் பாதை இரண்டு கொடுக்கப்பட்ட வட்டங்களுடன் 
ஓரச்சு வட்டமாகும் என நிரூபிக்கவும் . 

( செ.ப ) 


341 


தன் மாற்றம் 


ஆய வடிவக் கணிதப்படி தன்மாற்றம் ( Inversion with 
cartesian coordinates ) 

0 விலிருந்து d தூரத்திலுள்ள புள்ளி P யின் ஆயத் தொலை 
கள் ( x , ) ) 
P , ( x1 , 11 ) அதன் தன்மாற்று ஆகட்டும் . 
OP1 - 

d , ஆகட்டும் . 
Y 


{ 


P 


X , Y ) 


_d - 


( x , y ) 


O 


X 


V படம் 60 


.dai 


= Y2 . ( r தன்மாற்று ஆரம் என்போம் ) 
d 


- 


di 


- 


Vx , + ) 1 


மேலும் *1 = + = + 


41 


d , 
d 


dd 1 


da 


- 


( 1 ) 


== 


+12 


அதுபோலவே 


11 


342 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


12 


X 


d 
di 
dd1 
d ] 


- 


.X1 


12 


( 3 ) 


1x1 +11 


12 


91 


( 4 ) 


2 


2 ) 


Vx + ) 


தன் மாற்றம் ( Inversion ) 
கொடுக்கப்பட்ட ஒரு சாமியத்தில் x , ) . க்கு மேற்கண்ட மதிப்பு 
கள் பிரதியிட அவற்றின் தன்மாற்றுகளின் சாமியங்கள் 
கிடைக்கும் . 


22 


1. ஆதிப்புள்ளி ( Origin ) வழிச் செல்லும் ஒரு நேர் 
கோட்டின் தன்மாற்று 

நேர் கோட்டின் சாம்யம் ax = by 
இதில் பிரதியிட 

+2 
* 

b 
d , 
( அ - து ) ax1 = by1 

சாம்யம் ax = by . 
ஆகையால் ஒரு நேர்கோட்டின் தன்மாற்று . அதன் மேல் 
உள்ள ஒரு புள்ளிக்கு அதுவேயாகும் . 





. 


ga 


a . 


2 * 1 + b . 


dr231 + c = 


2 . ax + by + c = 0 இன் தன்மாற்று 
x , ) க்கு மதிப்புகள் பிரதியிட 

ga 
dia 
7 . axi + r " . by + c• ( x + 2 ) = 0 . 

* , ) இன் நியமப்பாதை , 
C ( x + 9 ) + ax . r " + by r = 0 
( அ - து ) ஆதிப்புள்ளி வழியே செல்லும் ஒரு வட்டம் . 


* 


* * 1 


2 


- 


- 


343 
தன்மாற்றம் 

3. x + y = a என்னும் வட்டத்தின் தன்மாற்று 
தன்மாற்றி மையம் வட்டத்தின் மையம் ஆகும் . 
g² 

= d . 

11 . 
di ? 
x2 + y = d 
p4 

x12 + 
d , d , 
r4 ( x , +1 2 ) 

a ?. 
( x + ys ) " 
14 

a ? (( x1 + 1,2 ) 

74 
ஃ x + 1 을 
ஃ (x,, ), ) இன் நியமப்பாதை 

x** + y * = = 
ஃ தன்மாற்று அதே மையமுள்ள மற்றொரு வட்டமாகும் . 
4. ஆதிப்புள்ளி ( தன்மாற்றி மையம் ) வழியே செல்லும் வட் 

டத்தின் தன்மாற்றம் 
சாமியம் x + y + 2gx + 2fg = 0 . 

d2 
பிரதியிட d " + 2 gxt + f31 . 1 

0 . 
ஃ . 2 gx . +2 f31 + r = 0 . 

( x ; } 1 ) இன் நியமப் பாதை ஒரு நேர்கோடு . 


da 


- 


. 


V. x2 + y + 2 gx +2 fy + c = 0 இன் தன்மாற்று 

2 
( அ - து ) d2 + 2g . 

god 


d2 


• * , 2f . 


r2 31 + c = 0 .. 


12 

+ 1 = 0 . 
d2 


2gx ; +2 fy , + c 

d12 
* 2 gx1 + 2f91 + c. * + 1 = 0. 

2 4 
c . (x +1,2) +2 gr " . x , + 2fr . yi + r = 0 


( x , , ) , ) இன் நியமப்பாதை 

c ( x2 + y ) + 2 gr " x + 2 fr " y + r " = 0 . 
( அ - து ) அது ஒரு வட்டம் ஆகும் . 


கலைச் சொற்கள் 
ஆங்கிலம் - தமிழ் 


> 


- 


இருசம வெட்டி 

A 
Angle 

கோணம் 
Acute 

குறுங்கோணம் 
Adjacent 

அடுத்துள கோணம் 
Alternate 

ன்றுவிட்ட கோணம் 
Complementary 

நிரப்புக் கோணம் 
Corresponding 

ஒத்த கோணம் 
Obtuse 

விரிகோணம் 
Opposite 

எதிர்கோணம் 
Right 

செங்கோணம் 
Supplementary 

மிகை நிரப்புக் கோணம் 
Vertical 

உச்சிக் கோணம் 
Vertically opposite குத்தெதிர் கோணம் 
Angle at the centre 

மையக் கோணம் 
at the circumference பரிதிக் கோணம் 

a segment of a 
circle 

ஒரு வட்டத் துண்டுக்கோணம் 
in a Semi circle 

ஓரரை வட்டக் கோணம் 
Cross ratio 

குறுக்கு விகிதம் 

B 
Bisect 

இரு சமக் கூறிடு 
Bisector 
external 

வெளியிரு சமவெட்டி 
internal 

உள்ளிரு சமவெட்டி 
perpendicular மையக் குத்துக் கோடு 


> 


s 


3 , 


3 . 


in 


3.2 


| 
| 
| 


- 


29 


345 


கலைச் சொற்கள் 


Centre 

circum 


-- 


CC | 
மையம் 
சுற்று வட்ட மையம் 
வெளிவட்ட மையம் 
செங்குத்து மையம் , 

குத்துச் சந்தி 
நடுக்கோட்டு மையம் 


- 


--- 


ex 


21 


ortho 


அ 


நாண் 


-- 


Centroid 
Chord 

common 

of contact 
Circle circumscribed 
Circle concentric 

nine points 

orthogonal 
Circum centre 

circle 
Circumference 
Circumscribe 
Coaxal 

Circles 
Coincide 
Collinear 
Common tangent , direct 

transverse 


3 , 


W 


- 


2 


-- 


கம் 


--- 


பொது நாண் 
தாடு நாண் 
சுற்று வட்டம் 
பொதுமைய வட்டம் 
ஒன்பது புள்ளி வட்டம் 
குத்து வட்டம் 
சுற்றுவட்ட மையம் 
சுற்று வட்டம் 
பரிதி 
சுற்றி வரை 
பொது வச்சுள்ள 
ஓரச்சு வட்டங்கள் 
பொருந்து 
ஒரு கோடமை 
நேர் பொதுத் தொடு கோடு 
குறுக்குப் பொதுத் தொடு 

கோடு 
நிரப்புக் கோணம் 
முழு நாற்கோணம் 
முழு நாற்கரம் 
கூட்டல் கழித்தல் விகித சமம் , 

கூட்டுக் கழி விகித சமம் 
ஒரு மைய வட்டங்கள் 

பொது மைய வட்டங்கள் 
ஒரு புள்ளி வழிக் கோடுகள் 
ஒரே பரிதியிலுள்ள 
நிபந்தனை 
இணையிய 
து ணையியக் கோடுகள் 
காஞ்சுகேட் கோடுகள் 
துணையியப் புள்ளிகள் 
காஞ்சுகேட் புள்ளிகள் . 


- 


- 


Complementary angle 
Complete quadrangle 

quadrilateral 
Componendo et dividendo 


- 


Concentric circles 


H 


Concurrent lines 
Concyclic 
Condition 
Conjugate 

lines 


points 


| 


846 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


Conjugate harmonic 

triangle, self 
Constant 


||| 


, 


இசைத் துணை 
தன்னிசை முக்கோணம் 
மாறா , 

மாறாத , மாறிலி , நிலை 
யெண் 
வரை 
தொடு புள்ளி 
மறுதலை 


Construct 
Contact point of 
Converse 


| 
| 
| 


D 


|| 


Define 
Definition 
Diagonal 
Diagonal point triangle 
Diameter 
Duals 
Dual of a theorem 


வரையறு 
வரையறை 
மூலை விட்டம் 
மூலைப்புள்ளி முக்கோணம் 
விட்டம் 
இருமைகள் 
தேற்றத்தின் இருமை 
பான்மை ) 


|||| 


Enunciation general 

particular 
Envelope 
Equiangular 
Equidistant 
Equilateral 
Escribed circle or excircle 
External bisector 


E 
பொது 

விவரணம் 
சிறப்பு விவரணம் 
உறைப்படம் , ( என்வெலப் ) 
சமகோண 
சமதூரமான 
சம பக்க 
வெளிவட்டம் 
வெளியிரு சமவெட்டி 


Geometric mean 

progression 
Geometry 


| 
| 
| 


G 

பெருக்குச் சராசரி 
பெருக்குத் தொடர் 
வடிவ 

கணிதம் , வரை 
கணிதம் 
தொகு வடிவ கணிதம் 
வரைபடம் 


pure 


|| 


Graph 


H 


Harmonic 

Conjugate 


21 


இசை , ஹார்மோனிக் 
இசைத்துணை ஹார்மோனிக் 
காஞ்சுகேட் 


கலைச் சொற்கள் 


347 


|| 


mean 


-- 


- 


|| 


Harmonic division 

இசைப் பிரிவு 
சைச் சராசரி , ஹார்மோனிக் 

சராசரி . 
pencil 

இசைக் கோட்டுக் கற்றை , 

ஹார் மோனிக் கற்றை 
progression 

இசைத் தொடர் 
range 

இசைப்புள்ளி வரிசை , 

ஹார் மோனிக் வரிசை, 
property 

இசைப் பண்பு 
system of points- ஹார்மோனிக் வட்டப் புள்ளி 

கள் 
system of tangents ஹார்மோனிக் வட்டத் தொடு 

கோடுகள் 


. 


, 


. 


- 


33 


I 


| 


- 


கற்பனைக் கோடுகள் 
கற்பனை எண் 
கற்பனைப் புள்ளிகள் 
உள் வட்ட மையம் 
முடிவில்லாத , கந்தழி 


- 


முடி விலி 


Imaginary lines 

number 

points 
Incentre 
Infinite 
Infinity 

point at 
Inscribe 

a circle 
Inscribed circle or incircle 
Intersect 

point of intersection 
Inverse curve 

points 
Inversion 

Circle of 

radius of 
Invert 


எட்டாப்புள்ளி 
உள்ளே வரை 
உள் வட்டம் வரைதல் 
உள் வட்டம் 
வெட்டு 
வெட்டுப்புள்ளி 
தன்மாற்றுவரை 
தன்மாற்றுப்புள்ளிகள் 
தன் மாற்றம் 
தன்மாற்றிவட்டம் 
தன் மாற்றி வட்ட ஆரை 
தன்மாற்றுகாண் 


22 


L 


Line of centres 
Locus 


|| 


மையப் பிணைகோடு 
நியமப்பாதை 


348 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


N 


Negative 


எதிர் - நெகடிவ் 


O 


One and only 
Orthocentre 


ஒரேயொரு 
குத்து மையம் , குத்துச் சந்தி 


P 


Pedal 

triangle 
Pencil 
Pencil of lines 
Perpendicular 
Perpendicular bisector 
Point fixed 
Polar circle 


பாதத்திற்குரிய 
பாத முக்கோணம் 
கற்றை 
நேர்க் கோட்டுக் கற்றை 
செங்குத்தான , செங்குத்து" 
மையக் குத்துக் கோடு 
நிலைத்த புள்ளி 
தன்னிசை வட்டம் , போலார் 

வட்டம் 
புள்ளியின் 

இசைக்கோடு 
( போலார் ) 
இசைப்புள்ளி ( போல் ) 
நேர் , பாஸிடிவ் 
பெருக்குத் தொடர் 
இசைத் தொடர் 


Polar of a point 


Pole 
Positive 
Progression geometric 

harmonic 


|||| 


Q 


Q. E. D 


( நிறுவ வேண்டியது . ) நி.வே. 


R 


Radical 


Radical centre 


30 


- 


சமத் தொடுகோட்டுக்குரிய , 

மூலம் . 
சமத் தொடுகோட்டச்சுச் 

சந்தி . 
சமத் தொடு அச்சு 
ஆரம் 
புள்ளி வரிசை 
விகிதம் 
செவ்வகம் 


axis 
Radius 
Range of Points 
Ratio 
Rectangle 


கலைச் சொற்கள் 


349 : 


S 


Segment 

துண்டு 
Self conjugate 

தன்னிசையான 
triangle தன்னிசை முக்கோணம் 
Semi circle 

அரை வட்டம் 
Similar 

வடிவொத்த 
directly 

நேராக வடிவொத்த 
,, and similarly situated- வடிவொத்தும் , ஒரே மாதிரி 

வைக்கப்பட்டதுமான 
Similarity 

வடிவொப்புமை 
Similitude 

வடிவொப்பு 
centre of 

வடிவொப்பு மையம் 
circle of 

வடிவொப்பு வட்டம் 
Subtend 

எதிர்கொள் 
Supplement 

மிகை நிரப்பி , பிற்சேர்வு 
Snpplementary 

மிகை நிரப்புகின்ற , பிற்சேர் 


93 


கின்ற 


- 


Tangent ( geometry ) 

direct common 
transverse common 


T 
தொடுகோடு 
நேர் பொதுத் தொடுகோடு 
குறுக்குப் பொதுத் தொ ( 

கோடு 
தேற்றம் 
சரிவகம் 


Theorem 
Trapezium 


U 
சென்னைப் பல்கலைக்கழகம் 


University ( Madras ) 


கலைச் சொற்கள் 


தமிழ் - ஆங்கிலம் 


- 


- 


- 


அடுத்துள்ள 
அரை வட்டம் 
அரை வட்டக் கோணம் 
ஆரம் 
இசை 
இசைப் புள்ளி வரிசை 
இசைக் கோட்டுக் கற்றை 
இசைத் துணை 
இசைப்புள்ளி ( போல் ) 
இசைக்கோடு ( போலார் ) 
இசைச் சராசரி 
இசைத் தொடர் 
ஜணயிய 
ணையியப் புள்ளிகள் 
ணையியக் கோடுகள் 
இருசமக் கூறிடு 
இருசமவெட்டி 
இருபான்மை 
இருபான்மை நெறி 
உறைப்படம் 
உச்சிப் புள்ளி 
உச்சிக்கோணம் 
உள் வட்டம் 
உள் வட் மையம் 
உள்ளிரு சமவெட்டி 
எட்டாப் புள்ளி 
எதிர் 


adjacent 
semi circle 
angle in a semicircle 
radius 
harmonic 
harmonic range 
harmonic pencil 
harmonic conjugate 
pole 
polar 
harmonic mean 
harmonic progression 
conjugate 
conjugate points 
conjugate lines 
bisect 
bisector 
duality 
principle of duality 
envelope 
vertex 
vertical angle 
incircle 
incentre 
internal bisector 
point at infinity 
opposite 


351 


கலைச் சொற்கள் 


-- 


எதிரெண் 
எதிர் கோணம் 
எதிர்கொள் 
ஒத்த 
ஒத்த கோணம் 
ஒத்த பக்கம் 
ஒரு புள்ளிவழிக் கோடுகள் 
ஒரு கோடமைப் புள்ளிகள் 
ரே பரிதியிலுள்ள 
ஒன்றுவிட்ட 
ஒன்பது புள்ளி வட்டம் 
ஓரச்சுள்ள 
ஓரச்சு வட்டங்கள் 
ஹார்மோனிக் 
ஹார்மோனிக் வட்டப் 

புள்ளிகள் 
ஹார்மோனிக் வட்டத்தொடு 
கோடுகள் 
கற்பனை எண் 
கற்பனைக் கோடு 
கற்பனைப் புள்ளி 
கற்றை 
கற்றை ( கோட்டுக் ) 
காஞ்சு கேட் 
குத்து 


- 


negative number 
opposite angle 
subtend 
corresponding 
corresponding angle 
corresponding side 
concurrent lines 
collinear points 
concyclic 
alternate 
nine points circle 
coaxal 
coaxal circles 
harmonic 
harmonic system of points on 

a circle 
harmonic system of tangents 
to a circle . 

. 
imaginary number 
imaginary line 
imaginary point 
pencil 
pencil ( of lines ) 
conjugate 
perpendicular , ortho , ortho .. 

gonal 
orthocentre 
altitude 
orthogonal circle 
vertically opposite angle 
transverse common tangent 


பயை 


||| 


குத்துமையம் - குத்துச்சந்தி 
குத்துக்கோடு 
குத்து வட்டம் 
குத்தெதிர் கோணம் 
குறுக்குப் பொதுத் 

தொடுகோடு 
குறுக்கு விகிதம் 
குறுங்கோணம் 
கூட்டல் கழித்தல் விகிதசமம் 
கோணம் 
கோணம்- விரி 
கோணம்- நிரப்பு 
கோணம் - மிகை நிரப்பு 
சமம் 
சமகோணம் 


* 


||||| 


cross ratio 
acute angle 
componendo dividendo 
angle 
obtuse angle 
complementary angle 
supplementary angle 
equal 
equal angle 


352 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


- 


** 


- 


- 


சமகோண 

equiangular 
சமபக்க 

equilateral 
சம தூரமான 

equidistant 
சமத்தொடு கோட்டச்சு 

radical axis 
சமத்தொடுகோட்டச்சுச் சந்தி- radical centre 
சரிவகம் 

trapezium 
சுற்று வட்டம் 

circumcircle 
சுற்று வட்ட மையம் 

circumcentre 
செங்குத்து 

perpendicular 
செங்கோணம் 

right angle 
செவ்வகம் 

rectangle 
செ , ப . 

சென்னைப் பல்கலைக்கழகம் 
தன்னிசை 

Self -conjugate 
தன்னிசை முக்கோணம் 

self - conjugate triangle 
தன்னிசை வட்டம் 

self - polar circle 
தன் மாற்றம் 

inverse 
தன் மாற்றுப் புள்ளி 

inverse point 
தன் மாற்று வரை 

inverse curve 
தன் மாற்று வட்டம் 

circle of inversion 
தன்மாற்று மையம் 

centre of inversion 
தன் மாற்றம் செய் 

invert 
துண்டு 

segment 
( வட்டத் ) துண்டு 

segment of a circle 
தேற்றம் 

theorem 
தாடுகோடு 

tangent 
தொடுகோடு - பொது 

common tangent 
நேர்பொது 

direct common tangent 
குறுக்குப் பொது transverse common tangen 
தொடு நாண் 

chord of contact 
தொடுபுள்ளி 

point of conduct 
நடுக்கோடு 

median 
நடுக்கோட்டு மையம் 

centroid 

chord 
நாற்கரம் 

quadrilateral 
நாற்கரம் - முழு 

cornplete quadrilateral 
நாற்கோணம் 

quadrangle 
நாற்கோணம் - முழு 

complete quadrangle 
நிபந்தனை 

condition 
நிரப்புக் கோணம் 

complementary angle 
லையான , நிலைத்த 

fixed 


- 


-- 


நாண் 


353 


கலைச் சொற்கள் 
நியமப் பாதை 
நி . வே . ( நிறுவ வேண்டியது ) 
நிறுவு 


- 


நிரூபணம் 
நெகடிவ் 
நேரெண் 
நேர்ப் பொதுத் தொடுகோடு 
பரிதி 
பரிதிக் கோணம் 
பாசிடிவ் 


பாத 


பாதக் கோடு 
பாத முக்கோணம் 
புள்ளி வரிசை 
பெருக்குச் சராசரி 
பெருக்குத் தொடர் 


- 


பொது 


locus 
Q.E.D. 
prove 
prove 
proof 
negative 
positive number 
direct common tangent 
circumference 
angle at the circumference 
positive 
pedal 
pedal line 
pedal triangle 
range of points . 
geometric mear 
geometric progression 
common 
common chord 
common tangent 
concentric circle 
coincide 
with respect to , superpose 
pole 
polar 
converse 
constant 
supplementary 
supplementary angle 
infinite 
infinity 
complete quadrilateral 
complete quadrangle 
perpendicular bisector 
angle at the centre 
line of centres 
mid - point 


- 


பொது நாண் 
பொதுத் தொடுகோடு 
பொதுமைய வட்டம் 
பொருந்து 
பொருத்து 
போல் 
போலார் 
மறுதலை 
மாறிலி- மாறாதது 
மிகை நிரப்பி 
மிகை நிரப்புக் கோணம் 
முடிவில்லாத 
முடிவிலி 
முழு நாற்கரம் 
முழு நாற்ரோணம் 
மையக் குத்துக் கோடு 
மையக் கோணம் 
மையப் பிணைக் கோடு 
மையப் புள்ளி 

( நடுப் புள்ளி ) 
மையம் 
வட்டம் 


- 


|| 


centre 
circle 


354 


முற்கால வடிவ கணிதமும் தற்கால வடிவ கணிதமும் 


-- 


-- 


வட்டக் கோணப் பகுதி 
வட்ட வில் 
வட்டத் துண்டு 
வட்டத் துண்டுகோணம் 
வடிவ கணிதம் 
வடிவ கணிதம் - சுத்த 
"வடிவொத்த 
வடிவொப்புமை 
வடிவொப்பு வட்டம் 
வடிவொப்பு மையம் 
வரை 
வரையறை 
வரையறு 
விகிதம் 
விட்டம் 
விரிகோணம் 
விவரணம் 
விவரணம் ( பொது ) 
விவரணம் -சிறப்பு 
வெட்டு 
வெட்டுப் புள்ளி 
வெளி வட்டம் 
வெளியிரு சமவெட்டி 
வெளி வட்டம் 
வெளி வட்ட மையம் 


sector of a circle 
arc of a circle 
segment of a circle 
angle in a segment of a circle 
geometry 
pure geometry 
similar 
similarity, similitude 
circle of similitude 
centre of similitude 
curve , line 
definition 
define 
ratio 
diameter 
obtuse angle 
enunciation 
general enunciation 
particular enunciation 
intersect 
point of intersection 
excircle 
external bisector 
ex - circle 
ex - centre 


- 


- 


BIBLIOGRAPHY 


1. A Course of Plane G20ML° iry for Idranceil Students : Part I 

and II by Clement V. Durell, M ..., Macmillan and 

Company Limited . 
2 . A Course of Pure Geometry : By E. H. Askwith , Cam 

bridge liniversity Press . 
3 . Pure Geometry : By E. H. Askwith , Cambridge Univer 

sity Press . 
4 . Gross Ratio Geometry : By J. J. Milne , Cambridge 

University Press . 
5. Plane and Solid Geometry : By Schultze , Macmillan and 

Company Limited . 
6. Pure Geometry : By G. H. Hardy , Cambridge Univer 

sity Press . 


on 


7. A Course of Pure Geometry : By G. H. Hardy, Camc 

bridge University Press . 
8. Elementary Treatise Pure Geometry : By Russ ), 

Cambridge University Press . 
9. Advanced Pure Geometry : By J. D. Hodson , Macmillan 

and Company Limited . 
10. Solved Examples in Modern Pure Geomeiry : Manocha , 

Satya Prakashan ( Hoshiarpur ) 


